


பழைய ஏற்பாட்டின்‌ சித்தரிப்புகள்‌ 


டாக்டர்‌ எடி குளோர்‌ 


அறிமுகம்‌ 
பிரிவினை : இது ஏன்‌ நேர்ந்தது? 


1. யெரொபெயாம்‌ (1): எரிந்து அணைந்துபோன 
ஊதய நட்சத்திரம்‌ 

யெரொபெயாம்‌ (2): மதரீதியான பாவி 

யூதா நாட்டின்‌ பெயர்‌ அறியப்படாத தாக்கதரிசி: 
பொய்யை நம்புதல்‌ 

4, நாதாப்‌: தவறான மூலத்தின்‌ பிரதி 

5. பாஷா: அற்பமானவற்றிற்கு முக்கியத்துவம்‌ தருதல்‌ 

6. ஏலா: சுதந்தரத்தைப்‌ பெறத்‌ தகுதியின்மை 

ம்‌ 

6 

9 


அடும்‌ 


. சிம்ரி; அறுவடையின்‌ விதி 
. திப்னி: பிரிவினையின்‌ தீமைகள்‌ 
. உம்ரி: தேவனின்றி வெற்றி 
10. ஆகாப்‌: நரகத்தில்‌ ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம்‌ 
11. யேசபேல்‌: பிசாசின்‌ ஊழியக்காரி 
12. எலியா: தேவனுடைய ஒற்றை ஆள்‌ இராணுவம்‌ 
13. அகசியா: தேவனை அவமதித்தல்‌ 
14. யோராம்‌: ஓரு அடிவைப்பு எதிர்‌-நடத்தல்‌ 
படிப்பு உதவிகள்‌ 


அறிமுகம்‌ 
ிரிவினை 


ஒது ஏன்‌ நேர்ந்தது? 


CALL LED: 7 & 2 இறாஹாம்சமர்‌. 


ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, நீண்டகாலமாக, நன்கு மதிக்கப்பட்ட 
சுவிசேஷப்‌ பிரசங்கியார்‌ ஒருவர்‌ தமது மனைவிக்கு உண்மையற்றவராகிப்‌ 
போய்‌, தமது திருமண வாழ்வை அழித்துக்கொண்டார்‌ என்ற செய்தி 
வந்தது. அந்தச்‌ செய்தி என்னைத்‌ திகைக்கச்‌ செய்தது. இது ஏன்‌ 
நடைபெற்றிருக்கக்‌ கூடாது என்பதற்கான காரணங்கள்‌ யாவற்றையும்‌ 
நான்‌ உடனடியாக நினைத்துப்‌ பார்த்தேன்‌. எனக்குள்ளேயே நான்‌, “அவர்‌ 
வேதவாக்கியங்களை அறிந்திருந்தாரே. அவர்‌ பல ஆண்டுகளாக நீதிக்கு 
ஒப்புக்கொடுத்தல்‌ பற்றி வெளிப்படையாகவும்‌ தனிப்பட்ட முறையிலும்‌ 
போதித்திருந்தாரே. அவர்‌ ஞானமுள்ளவராக, பாவத்தின்‌ இயல்பு பற்றி 
அறிந்தவராக இருந்தாரே. அவர்‌ எவரொருவரையும்‌ தேவன்மீது பற்றுதலா 
யிருக்கும்படி ஊக்கப்படுத்தும்‌ தேவபக்தியுள்ள மக்களினால்‌ தொடர்ந்து 
சூழப்பட்டிருந்தாரே.” 

“இல்லை,” “இது நடந்திருக்க முடியாது” என்று நான்‌ எனக்குள்‌ கூறிக்‌ 
கொண்டேன்‌. இருப்பினும்‌, அந்த செய்தியானது, மிகவும்‌ சரியானதாக 
இருந்தது; அது நடந்திருந்தது. அவர்‌ ஒரு உண்மையான கிறிஸ்தவராயிருப்‌ 
பதற்குப்‌ பல அனுகூலமான சூழ்நிலைகளைக்‌ கொண்டிருப்பினும்‌, 
தனது வாழ்வையும்‌ இல்லத்தையும்‌ நொறுக்கிப்போட்டு, தமது பிரசங்கப்‌ 
பணியை சிதைப்பதற்குச்‌ சாத்தானை அனுமதித்திருந்தார்‌. 

நாம்‌ இஸ்ரவேல்‌ நாடு துண்டு துண்டாகப்‌ பிரிந்ததைப்‌ பற்றி 
வாசிக்கும்போது, இதேபோன்ற சிந்தனை நமக்கு வருகிறது. சாமுவேலின்‌ 
நாட்களின்போது (1 சாமுவேல்‌ 8:1-4), மக்களின்‌ வேண்டுகோள்களைக்‌ 








கேட்ட தேவன்‌, அதற்கிணங்கி அவர்களுக்கு ஒரு அரசரைக்‌ கொடுத்தார்‌. 
முதல்‌ மூன்று அரசர்களின்‌ - சவுல்‌, தாவீது, மற்றும்‌ சாலொமோன்‌ - மூல 
மாக, (தாவீதின்‌ முதல்‌ 77; ஆண்டுகள்‌ ஆட்சிக்காலம்‌ உள்ளடக்கப்பட! 

தென்றால்‌"), 120 ஆண்டுகள்‌ காலத்திற்கு இஸ்ரவேலின்‌ முடி யாட்சியானது 
ஒருமைப்பாட்டையும்‌ ஆபிரகாமுக்குத்‌ தேவனின்‌ வாக்குத்தத்தத்தினு 
டைய ஒரு பகுதி நிறைவேற்றமான உலகப்பிரகாரமான ராஜ்யத்தையும்‌ 
(ஆதியாகமம்‌ 12:5-7) மகிழ்வுடன்‌ அனுபவித்திருந்தது. சாலொமோனின்‌ 
மரணம்‌ மற்றும்‌ ரெகொபெயாம்‌ பட்டத்திற்கு வருதல்‌ ஆகியவற்றுடன்‌ 
ஓரே நாஜ்யமாயிருந்த இஸ்ரவேலின்‌ ஒருமைப்பாடு என்றென்றைக்குமாக 
உடைந்துபோயிற்று. அது பத்துக்கோத்திரங்கள்‌ கொண்ட வடக்கு ராஜ்யம்‌, 





V4 


இரண்டு கோத்திரங்களை கொண்ட தெற்கு ராஜ்யம்‌ என்று இருபகுதி 
களாகப்‌ பிரிவுபட்டது, இந்தத்‌ தெற்கு ராஜ்யத்தில்‌ யூதா மற்றும்‌ பென்யமீன்‌ 
என்ற இரண்டு கோத்திரங்களிருந்தன. 

“இது இஸ்ரவேல்‌ அல்ல!” என்று நாம்‌ கூறுகின்றோம்‌. வேறு எந்த 
நாடும்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பாகச்‌ சென்றுவிடலாம்‌, ஆனால்‌ தேவனுடைய 
நாடு அவ்வாறு செல்லாது என்று நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌! இஸ்ரவேல்‌ நாடு 
தேவனால்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டிருந்தது, தேவனால்‌ வழிநடத்தப்பட்‌ 
டிருந்தது, இது உலகத்தின்‌ வரலாற்றில்‌ வேறு எந்த நாட்டைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாகத்‌ தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டி ருந்தது. இஸ்ரவேல்‌ நாடு 
தேவனுடைய கரத்தை எண்ணற்ற முறைகள்‌ பார்த்திருந்தது. அவரது 
அற்புத வல்லமையானது, அவர்களின்‌ விரோதிகளைக்‌ தோல்வியுறச்செய்து 
அவர்களுக்கு [இஸ்ரவேல்‌ மக்களுக்கு] அன்றாட உணவை அளித்தி 
ருந்தது. அவர்கள்‌ தேவனை அறிந்திருந்தனர்‌ மற்றும்‌ அவரது உதவியைப்‌ 
பெற வழிகொண்டிருந்தனர்‌. இந்த நிகழ்ச்சிகளை நாம்‌ வாசிக்கையில்‌, 
“இஸ்ரவேல்‌ நாடு தனக்கு நேரிடும்‌ எந்த சோதனைகளிலும்‌ இடர்ப்பாடு 
களிலும்‌, பலமாகவும்‌ ஒன்றித்தும்‌ நிற்கும்‌ என்பது உறுதி. பிரிவினை 
நடக்காது, நடக்க முடியாது” என்று நாம்‌ நினைக்கலாம்‌. இருந்தபோதிலும்‌, 
இஸ்ரவேல்‌ நாடு பிரிவுபட்டது. 

ஏன்‌? இது எவ்வாறு வந்தது? 

தெளிவாய்‌ உணரப்பட்ட ஐந்து காரணிகள்‌ இந்தப்‌ பிரிவினைக்குப்‌ 
பங்களித்தன. 


பொறாமை 

கோத்திரங்களுக்கு இடையில்‌ நீண்டகாலமாக நிலைத்திருந்த ஒரு 
பொறாமை நிலவியதாகக்‌ காணப்படுகிறது. கிதியோன்‌, முந்நூறு மனிதர்‌ 
களுடன்‌ பகைவரை வெற்றிகொண்ட பின்பு, எப்பிராயீம்‌ மனிதர்களி 
டத்தில்‌ இருந்து, அவர்‌ பொறாமை நிறைந்த பின்வரும்‌ கேள்வியை 
எதிர்கொள்ள வேண்டியிருந்தது: “நீ மீதியானியர்மேல்‌ யுக்கம்பண்ணப்‌ 
போகிறபோது, எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்குச்‌ 
செய்தது என்ன?” (நியாயாதிபதிகள்‌ 8:1). எப்பிராயீம்‌ கோத்திரத்தினர்‌ 
செய்திருந்தவற்றைக்‌ குறித்து அவர்களைப்‌ புகழ்ந்ததின்மூலம்‌ கிதியோன்‌ 
அந்தக்‌ கலகத்தை அமர்த்த முடிந்தது. இருப்பினும்‌, பல ஆண்டுகளுக்குப்‌ 
பின்பு, எப்பிராயிம்‌ மனிதர்கள்‌; எப்தாவை ஒரு சிறிய கேள்வியுடன்‌ எதிர்த்து 
நின்றனர்‌. அதன்‌ மூலமாக ஒரு உள்நாட்டு யுத்தம்‌ ஏற்பட்டது (நியாயாதிபதிகள்‌ 
12:1-8). தாவீதின்‌ பிந்திய நாட்களின்போது, யூதாவினுடைய மனிகர்கள்‌ 
அவரை, அப்சலோமிட மிருந்து அவர்‌ தப்பியோடிப்‌ பின்திரும்பி வந்தபோது, 





வரவேற்றனர்‌. ஆனால்‌ மற்ற கோத்திரத்தார்‌ தாவீதிடம்‌, “எங்கள்‌ 
சகோதரராகிய யூதா மனுஷர்‌ திருட்டளவாய்‌ உம்மை அழைத்து வந்து, 
ராஜாவையும்‌, அவர்‌ வீட்டாரையும்‌, அவரோடே கூட இருக்கிற தாவீதின்‌ 
மனுஷர்‌ அனைவரையும்‌, யோர்தானைக்‌ கடக்கப்‌ பண்ணினது என்ன?” 
என்று கோபத்துடன்‌ கேட்டனர்‌ (2 சாமுவேல்‌ 19:41). சேபாவினால்‌ 
வழிநடத்தப்பட்ட, பதினோரு கோத்திரத்தார்‌ யூதாவை விட்டுப்பிரிந்து 


8 


சென்றனர்‌, அவர்கள்‌ பின்வரும்‌ பேரணிக்கோஷத்தைப்‌ பயன்படுத்தினர்‌: 
“எங்களுக்குக்‌ தாவீதினிடத்தில்‌ பங்கும்‌ இல்லை, ஈசாயின்‌ கும 
ஈரனிடத்தில்‌ எங்களுக்குச்‌ சுதந்தரமும்‌ இல்லை; ...?” (2 சாமுவேல்‌ 
20:1). தாவீது சேபாவுடன்‌ பேச்சுவார்த்தை நடத்தினார்‌, பிரிவினை 
மென்மையாகத்‌ தீர்த்துவைக்கப்பட்டது; ஆனால்‌ இந்த நிகழ்ச்சியானது, 
ரெகொபெயாமின்‌ காலத்தில்‌ நடைபெறவிருந்த நிலையான பிரிவினைக்கு 
ஒரு முன்கண்ணோட்டமாயிற்று. 

பொறாமை என்ற வடு ஒன்று பல ஆண்டுகள்‌ இருக்கும்படி 
அனுமதிக்கப்பட்டது, முழுமையாக ஊதிப்பெரிதாக்கப்பட்ட 





பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான அழகற்ற ஆவிக்கு ரெகொபெயாம்‌ 
காரணமானார்‌. பண்பு என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்‌ 
உண்டாக்கப்பட்டு விடுவதில்லை, ஆனால்‌ வெளிப்படுத்தப்பட மாத்திரமே 
செய்யப்படுகிறது, அதுபோலவே, துன்மார்க்கம்‌ என்பது நீண்டகாலமாகத்‌ 
தேங்கியிருக்கவும்‌ பின்பு அது நெருக்கத்தின்‌ காலத்தில்‌ பெருவெள்ளமாகப்‌ 
பாய்ந்து ஓடவும்‌ செய்கிறது. 


செய்தித்தொடர்பில்‌ குறைபாடு 

யூதாவானது எஞ்சிய மற்ற கோத்திரங்களில்‌ இருந்தும்‌ வடக்கு 
பலஸ்தனத்தின்‌ மலைப்பகுதிகளில்‌ இருந்தும்‌ புவியியல்ரீதியாக அமைந்‌ 
திருந்த தொலைவானது, இஸ்ரவேல்‌ சமூகத்தின்‌ இவ்விரு பிரதான 
பிரிவுகளுக்கும்‌ இடையில்‌ செய்தித்தொடர்பைக்‌ கடினமாக்கியிருக்க 
வேண்டும்‌. கிருபையினால்‌ தேவன்‌, அவர்களுக்கு இந்த எல்லைப்‌ பகுதியைக்‌ 
கொடுத்திருந்தார்‌. இருப்பினும்‌, தேவனுடைய மக்களின்‌ பண்பு என்று 
காணப்படும்‌ ஐக்கியத்தையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ பராமரிப்பதற்கு 
முயற்சி தேவைப்பட்டிருந்தது. “வாழ்வில்‌ அமைவு” பெறுதலும்‌, நல்ல 
குடும்பம்‌ மற்றும்‌ சமூக வாழ்வு ஆகியவற்றைப்‌ பெறுவதிலுள்ள அறை 
கூவல்களைச்‌ சந்திப்பதைக்‌ காட்டிலும்‌ வாழ்வை உள்ளபடியே ஏற்றுக்‌ 
கொள்ளுதலும்‌ சுலபமாகக்‌ காணப்படுகிறது. 

நாடுகளும்‌ குடும்பங்களும்‌ இஸ்ரவேல்‌ மக்களினத்திடம்‌ இருந்து ஒரு 
வலிவார்ந்த பாடத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. செய்தித்‌ தொடர்புக்குக்‌ 
காலம்‌ தேவைப்படுகிறது. துன்மார்க்கம்‌ வெற்றிபெறுவதற்கு ஒருவர்‌ 
செய்ய வேண்டியதெல்லாம்‌, ஒன்றும்‌ செய்யாதிருப்பதேயாகும்‌. சீர்கேடு 
என்பது தவறுதலின்மூலம்‌ வருவது போன்றே மறைவற்ற துன்மார்க்கத்தின்‌ 
கைகளில்‌ தோல்வியினாலும்‌ வருகிறது. குறுகிய காலத்திலேயே, தவறான 
குகவல்கள்‌ நம்பப்படவும்‌ அன்பான உறவுமுறைகள்‌ கசப்புள்ளதாகவும்‌ 
கூடும்‌. இசைவிணக்கத்துடன்‌ வாழுதல்‌ என்பதற்கு காலம்‌, செய்தித்‌ 
தொடர்பு மற்றும்‌ ஒன்றுகூடியிருத்தல்‌ ஆகியவை தேவைப்படுகின்றன. 


விக்கிரகாராதனை 
சாலொமோனின்‌ ஆட்சிகாலத்தின்போது, புறதெய்வ வழிபாடு 
உட்புகுந்த நிகழ்ச்சியானது, கோத்திரங்களைப்‌ பாதுகாப்பாக ஒன்றுகூட்டி 


9 


யிருந்த ஆவிக்குரிய பிணைப்பையும்‌, யெகோவாவிற்கு ஆராதனையையும்‌ 
பெலவீனப்படுத்திற்று. செய்தித்தொடர்பில்‌ குறைபாடு என்பது கவனக்‌ 
குறைவாக இருந்தது, ஆனால்‌ விக்ரெகாராதனையை ஏற்றுக்கொள்ளுதல்‌ 
என்பது விசுவாச விலக்கமாய்‌ இருந்தது. பிரிவினை என்பது விசுவாச 
விலக்கத்தின்‌ கனிகளில்‌ ஒன்றாக உள்ளது. 

தேவனை ஆராதனை செய்வதில்‌ உண்மையற்று இருத்தல்‌ என்பது 
எப்போதுமே ஒரு நாட்டிற்கும்‌ ஒரு குடும்பத்திற்கும்‌ சாவுக்கேதுவானதாக 
உள்ளது. தேவனைக்‌ கைவிட்டுவிடுகின்ற மக்கள்‌, இடர்பாடு, 
பயங்கரமான சிரமம்‌ ஆகியவற்றை நோக்கிச்‌ செல்லுகின்றனர்‌. பிரிவினை 
என்பது எப்போதுமே இதன்‌ விளைவாய்‌ இராதிருக்கலாம்‌, ஆனால்‌ 
தேவனை விட்டு விலகுதல்‌ என்பது எப்போதுமே ஒரு தீவிரமான மற்றும்‌ 
பேரழிவான செயல்விளைவைக்‌ கொண்டிருக்கும்‌. 





ஆலோசனையின்மை 

சாலொமோன்‌ தனது கட்டுமானக்‌ திட்டங்களில்‌ கொண்டிருந்த 
ஆடம்பரம்‌ மற்றும்‌ வற்புறுத்தல்கள்‌ அளவுக்கு அதிகமான வரிவிதிப்பு 
மற்றும்‌ வற்புறுத்தி வாங்கப்பட்ட உடல்‌ உழைப்பு ஆகியவற்றை 
விளைவித்தன, இது மக்களின்‌ இருதயங்களில்‌ புகைச்சலை எழுப்பும்‌ 
ஆழமாக அமர்ந்த விரோதத்திற்கு காரணமாயிற்று. வரிவிதிப்பில்‌ ஒரு 
குறிப்பிட்ட பங்கு அவசியமானதாகவும்‌ சரியானதாகவும்‌ உள்ளது; ஆனால்‌ 
வரிவிதிப்பு என்பது பணம்‌ மற்றும்‌ சுய தியாகம்‌ ஆகியவற்றை மிகவும்‌ 
அதிகமாக வற்புறுத்துறெபோது, விரைவிலேயோ அல்லது தாமதமாகவோ, 
கலகம்‌ பொங்கியெழுகறது. 

ரெகொடெயாம்‌ ஆளத்தொடங்கிய பின்பு, அவரிடத்தில்‌ மக்கள்‌ 
வைத்த கேள்வியானது அவர்களை அமிழ்த்திக்‌ கொண்டிருந்த பாரங்களுக்கு 
அவர்கள்‌ கொண்டிருந்த கூருணர்வைச்‌ சுட்டிக்காண்பித்தது: 





அவர்கள்‌ யெரொபெயாமுக்கு ஆள்‌ அனுப்பி அவனை அழைப்பித்‌ 
தார்கள்‌; அவனும்‌ இஸ்ரவேல்‌ சபை அனைத்தும்‌ வந்து, ரெகொ 
பெயாமை நோக்கி: “உம்முடைய தகப்பன்‌ பாரமான நுகத்தை 
எங்கள்மேல்‌ வைத்தார்‌; இப்போதும்‌ நீர்‌ உம்முடைய தகப்பன்‌ 
சுமத்தின கடினமான வேலையையும்‌, அவர்‌ எங்கள்மேல்‌ வைத்த 
பாரமான நுகத்தையும்‌ லகுவாக்கும்‌; அப்பொழுது உம்மைச்‌ 
சேவிப்போம்‌” என்றார்கள்‌ (12:3, 4). 


மூன்று நாட்கள்‌ ஆலோசனைக்குப்‌ பின்பு, ரெகொடெயாம்‌, சாலொ 
மோன்‌ கேட்டுக்கொண்டிருந்தவற்றைக்காட்டிலும்‌, தான்‌ அதிகம்‌ 
கேட்கப்போவதாக அறிவித்தார்‌. அது தன்‌ வேலையைச்‌ செய்தது! அவர்கள்‌ 
இனியும்‌ பொறுக்கக்கூடாதிருந்தனர்‌. 


10 


அற்பமான நடத்துவத்துவம்‌ 

முதியவர்களும்‌ ஞானமுள்ளவர்களுமாய்‌ இருந்தவர்களின்‌ பேச்சைக்‌ 
கேட்பதைவிட்டு, இளம்‌ மனிதர்களின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டது 
ரெகொடெயாமின்‌ பகுதியில்‌ மதயீனமானதாக இருந்தது (12:8). வழக்க 
மாக, மக்கள்‌ உடனடியாக பிரிவினையில்‌ இயல்பு இரிந்து சென்று விடுவ 
தில்லை; அவர்கள்‌ அதில்‌ வழிநடத்தப்படுகின்றனர்‌! நியாயமான அளவு 
ஞானம்‌ கொண்ட சரியான நடத்துனர்‌, இந்தச்‌ சிதைவு ஏற்படாமல்‌ 
குடுத்திருக்கவும்‌, பல ஆண்டுகளாக உருவாடுக்கொண்டி ருந்த விரிசலை 
ஒன்றாக ஓட்டியிருக்கவும்‌ முடியும்‌. ரெகொபெயாம்‌ தவறான மனித 
ராய்‌ இருந்தார்‌. அவர்‌ சதுர முளை தேவைப்பட்ட இடத்தில்‌ உருளை 
முளைபோன்றிருந்தார்‌. அவரிடத்தில்‌ தேவையற்ற விஷயங்கள்‌ இருந்தன 
மற்றும்‌ தேவையானவற்றைக்‌ கொண்டி ராதிருந்தார்‌. அவர்‌ மேட்டிமை, 
சுயசித்தம்‌, மற்றும்‌ துடுக்குத்தனம்‌ ஆகியவற்றை அதிகம்‌ கொண்ட 
வராகவும்‌, பொதுக்கருத்துணர்வு, ஆழ்ந்தசிந்தனை, மற்றும்‌ தாழ்மை 
ஆகியவற்றில்‌ குறைவானராகவும்‌ இருந்தார்‌. 

பொறாமை, செய்தித்தொடர்பில்‌ குறைபாடு, விக்கிரகாரதனை, 
ஆலோசனையின்மை, மற்றும்‌ அற்பமான நடத்துவத்துவம்‌ ஆகியவற்றை 
ஒன்றாகக்கூட்டிச்‌ சேர்த்துப்‌ பாருங்கள்‌; அவற்றை இடர்ப்பாடான 
காலத்தில்‌ நன்கு கலக்குங்கள்‌: அப்போது பெரும்பாலும்‌, நீண்டகாலப்‌ 
பிரிதல்‌ மற்றும்‌ பிரிவினை ஆகியவற்றைப்‌ பிறப்பிக்கும்‌ குரோத 





உணர்வுடைய விரோதம்‌ விளைகிறது. நாம்‌ இதைக்‌ கண்ணோக்கி 
கற்றுக்கொள்வோம்‌. 


முடிவுரை 
தேவபக்தியுற்ற இந்த மக்களினத்திற்கு, தேவபக்தியுள்ள நடத்துவத்தில்‌ 
குறைவு ஏற்பட்டதன்‌ நிமித்தம்‌, பிரிவினை ஏற்பட்டது. உதித்தெழுந்த இரு 
நாடுகள்‌ எதைப்போன்று காணப்பட்டன? 
இஸ்ரவேல்‌ நாடு ஏறக்குறைய 9,375 சதுர மைல்கள்‌ பரப்பளவு 
கொண்டிருந்தது, இது யூதாநாட்டின்‌ பரப்பளவைப்போல ஏறக்குறைய 
மூன்று மடங்கு இருந்தது. இதன்‌ எல்லைப்பகுதி பெரிதாய்‌ இருந்தது 
மட்டுமின்றி, யூதாவைக்‌ காட்டிலும்‌ இது இயற்கை வளம்‌ மிகுந்திருந்தது. 
இஸ்ரவேல்‌ எல்லைகளில்‌ பரிசுத்த இணைவிடங்கள்‌ மிகுந்திருந்தன: சீகேம்‌, 
இது வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டில்‌ ஆபிரகாம்‌ முதன்முதல்‌ 
பலிபீடம்‌ கட்டிய இடம்‌ ஆகும்‌; சீலோ, இது ஆசரிப்புக்கூடாரம்‌ பல 
ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த இடம்‌ ஆகும்‌; பெத்தேல்‌, ராமா, மற்றும்‌ 
கில்கால்‌, இவைகள்‌ தீர்க்கதரிசியாயிருந்த சாமுவேல்‌ பிரசங்கித்து ஜெபித்‌ 
திருந்த இடமாகும்‌. வடக்கு ராஜ்யம்‌ தனது பெரிய நிலப்பகுதி மற்றும்‌ 
பத்துகோத்திரங்கள்‌ கொண்டிருந்தமை ஆகியவற்றால்‌, யூதாவைப்போல்‌ 
இருமடங்கு ஜனத்தொகை கொண்டிருந்தது. இவ்விதமாக வடக்கு ராஜ்யம்‌ 
இஸ்ரவேல்‌ என்ற நாட்டின்‌ பெயரைத்‌ தக்க வைத்துக்‌ கொண்டது. 
இந்தப்‌ பிரிவினைக்குப்‌ பின்பு, வேதவசனங்களில்‌ “இஸ்ரவேல்‌” என்ற 





17 


சொற்றொடர்‌ வடக்கு ராஜ்யத்திற்கே வழக்கமாக குறிப்பிடப்பட்டது. 
இருப்பினும்‌, எருசலேமைத்‌ தலைநகரமாகக்‌ கொண்டிருந்த 
யூதா நாடும்‌, இஸ்ரவேலைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக, தீர்மானமான 
சில அனுகூலங்கள்‌ கொண்டிருந்தது. எருசலேமைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பது, யூதா நாடு அரசாங்கத்தின்‌ அமைவுமுறையின்‌ 
குலைநகரத்தையும்‌ நாட்டிற்குத்‌ தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்ட மதரீதி 
யான மையத்தையும்‌ கொண்டிருந்தது என்று அர்த்தப்படுத்திற்று. 
எருசலேம்‌ நகருடன்‌, தாவீது மற்றும்‌ சாலொமோன்‌ ஆகியோரின்‌ செல்‌ 
வங்கள்‌ என்ற உலகப்பிரகாரமான வளத்தினுடைய கருவூலங்களும்‌ 





வந்தன. தேவாலயத்தைக்‌ கொண்டிருத்தல்‌ என்பது, காலங்கள்‌ கடந்து 





செல்லுகையில்‌, தேவனை நாட விரும்பிய ஆசாரியர்களும்‌ மக்களும்‌ 
வடக்கில்‌ இருந்து தெற்கிற்குப்‌ புலம்பெயர்ந்து வருவார்கள்‌ என்பதையும்‌ 
அர்த்தப்படுத்திற்று (2 நாளாகமம்‌ 15:9, 10). 

யூதா நாடு 3,435 சதுர மைல்கள்‌ பரப்பளவுடையதாக இருந்தது, 
ஆனால்‌ அதன்‌ மதரீதியான வலிமையானது. அதற்கு மாபெரும்‌ உறுதித்‌ 
தன்மையைக்‌ கொடுத்தது. யூதா ஒரு தேவாலயத்தையும்‌, தாவீது 
மற்றும்‌ சாலொமோன்‌ ஆகியோரின்‌ நகரமாகிய எருசலேம்‌ என்ற ஒரு 
தொடர்ந்த தலைநகரையும்‌ கொண்டிருந்ததன்‌ மூலமாக அதற்கு பலம்‌ 
வந்தது. இஸ்ரவேல்‌ ஆராதனைக்கு, தாண்‌ மற்றும்‌ பெத்தேல்‌ என்ற இரு 
இடங்களைக்‌ கொண்டிருந்தது, மற்றும்‌ வரிசையாகப்‌ பல தலைநகரங்‌ 
களைக்‌ கொண்டிருந்தது: சீகேம்‌, திர்சா, மற்றும்‌ சமாரியா. இது இஸ்ர 
வேலுக்கு ஒருமைப்பாட்டைக்‌ கடினமாக்கிற்று. 

இஸ்ரவேல்‌ கி.மு. 931ல்‌ இருந்து 721 வரை, அதாவது, 209 ஆண்டுகள்‌ 
காலம்‌ மாத்திரம்‌ தொடர்ந்து நிலைத்திருந்தது. இருப்பினும்‌ அந்தக்‌ 
காலவேளையில்‌ அது அரியணையில்‌ அமர்ந்த ஒன்பது வம்சங்களைச்‌ 





சேர்ந்த பத்தொன்பது அரசர்களைக்‌ கண்டது. ஒவ்வொரு புதிய வம்சமும்‌ 
கொலையில்‌ தொடங்கி கொலையில்‌ முடிந்தது. யூதா கி.மு. 931ல்‌ இருந்து 
286 வரை., அதாவது, 345 ஆண்டுகள்‌ நீடித்திருந்தது, இதில்‌ தாவீதின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்த இருபது அரசர்கள்‌ இருந்தனர்‌. அத்தாலியாள்‌ என்ற அரசியின்‌ 
ஆட்சி, ஆறு ஆண்டுகள்‌ அரியணையைச்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பாகக்‌ 
கைப்பற்றிய காலகட்டத்தில்‌ மாத்திரமே, தாவீதின்‌ வம்சாவழி இணைப்பு 
அறுக்கப்பட்டிருந்தது. 

சமாரியாவின்‌ அழிவு மற்றும்‌ வடக்கு ராஜ்யம்‌ அசீரியர்களால்‌ 
அடிமைப்படுதல்‌ ஆகயெவற்றிற்குப்‌ பின்பு, தெற்கு ராஜ்யம்‌ 136 ஆண்டுகள்‌ 
தொடர்ந்து நிலைக்திருந்தது, அதன்பின்பு பாபிலோனியர்களால்‌ அடிமைத்‌ 
கனத்தில்‌ பிடிக்கப்பட்டுச்‌ சென்றது. 

வடக்கு ராஜ்யம்‌ முற்றிலுமாக மறைந்து, ஒருக்காலும்‌ திரும்பக்‌ 
கட்டுவிக்கப்படாதிருக்கையில்‌, தெற்கு ராஜ்யம்‌, எழுபது ஆண்டுகள்‌ 
சிறையிருப்புக்குப்‌ பின்பு, எருசலேமுக்குத்‌ திரும்பிய எஞ்சியிருந்த 
மக்களால்‌ உயிர்ப்பிக்கப்பட்டு, எருசலேம்‌ நகரும்‌ தேவாலயமும்‌ திரும்பக்‌ 








கட்டப்பட்டன. 


இரு ராஜ்யங்களின்‌ எழுச்சி, மற்றும்‌ வீழ்ச்சி பற்றிய வரலாறு, அவற்றின்‌ 


12 


உருவாக்கம்‌ முதல்‌ அவர்களின்‌ முறையான முடிவுகள்‌ வரையிலான 
விஷயங்கள்‌ ஆகியவை, யூதா மற்றும்‌ இஸ்ரவேல்‌ நாடுகளில்‌ இருந்த 
தீர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ அரசர்கள்‌ ஆகியோரைச்‌ சுற்றிச்சுழலுகின்றன. 
ஆகையால்‌, இவ்விரு ராஜ்யங்களைப்‌ பற்றிய எந்த ஒரு படிப்பும்‌, அவற்றின்‌ 
தூர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ அரசர்களைப்‌ பற்றிய படிப்பாயிருக்க வேண்டியது 
அவசியமாகிறது. 


கற்க வேண்டிய பாடம்‌: 


தேவனிடம்‌ செல்லும்‌ வாயிலுக்கு அருகில்‌ 
நரகத்தின்‌ கதவு இருக்கிறது. 


குறிப்பு 
12 சாமுவேல்‌ 5:4ஐக்‌ காணவும்‌. 


13 


1 
ஊளராளாராாம்‌ (1) 


எரிந்து ௮ணைந்துயபோன 
உதர நா சத்திரம்‌ 


SLL பனி: 1 இறாரஜாமதமர்‌ 77:-26-72: 7.2:.7-.74207 


சில மனிதர்கள்‌ நடத்துனர்களாய்‌ இருக்கவே பிறந்தவர்களாகக்‌ 
காணப்படுகின்றனர்‌. அவர்கள்‌ ஏதாவது ஒரு வகை குழுவிற்கு நியமிக்கப்‌ 
பட்டால்‌ அல்லது குழுவில்‌ ஏதாவது ஒரு வகையில்‌ இடப்பட்டால்‌, 
அவர்கள்‌ அதன்‌ தலைவராகின்றனர்‌ அல்லது அதை வழிநடத்துகின்றனர்‌, 
அவ்வாறு செய்ய அவர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ 
அதைச்‌ செய்துவிடுகின்றனர்‌. அவர்கள்‌ எப்போதுமே “பொறுப்பில்‌ 
இருப்பவர்‌” என்ற வகையில்‌ கூட்டத்தில்‌ இருந்து தனித்து மேலெழு 
இன்றனர்‌. எடுத்துக்காட்டாக, சீமோன்‌ பேதுரு என்பவர்‌ அப்போஸ்‌ 
தலர்களின்‌ கூட்டத்தில்‌ எப்போதுமே முதலில்‌ பேசுபவராக, ஒரு பதில்‌ 
அளிப்பவராக, அல்லது ஒரு முடிவை அறிவிப்பவராக இருந்தார்‌. அவர்‌ 
அப்படிப்பட்ட வகையான மனிதராக மாத்திரம்‌ இருந்தார்‌. நாம்‌ 
சிலவேளைகளில்‌ கூறுகின்றபடி, “அவர்‌ செய்கையின்‌ மனிதராயிருந்தார்‌. ” 
சிலவிஷயங்களைக்‌ கூறுதல்‌ அல்லது செய்தல்‌ என்பது தவறாயிருந்த 
போதிலும்‌, அவர்‌ சில விஷயங்களைக்‌ கூறினார்‌ அல்லது சில 
விஷயங்களைச்‌ செய்தார்‌. அவர்‌ கூட்டத்தின்‌ முன்னணியில்‌ இருக்க 
வேண்டியிருந்தது. அவர்‌ நடத்த வேண்டியிருந்தது. 

யெரொடெயாம்‌ இவ்வகையான மனிதராய்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 
அவர்‌ மற்றவர்களை நன்கு வழிநடத்த அவசியமான பண்புகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌. இவற்றில்‌ மூன்று பண்புகளைப்‌ பற்றி நாம்‌ இந்த 
பாடத்தில்‌ படிப்போம்‌. அவர்‌ ஒரே ஒரு விஷயத்தை, ஆனால்‌ பிரதானமான 
விஷயத்தைக்‌ கொண்டிருக்கத்‌ தவறிப்போனார்‌: அது நீதியான நேர்மை 
என்பதாகும்‌. என்ன ஒரு பரிதாபம்‌! அவர்‌ வாழ்க்கைப்‌ பண்புகளில்‌, மூன்று 
கழித்தல்‌ ஒன்று என்பது பூஜ்யத்திற்குச்‌ சமமாகும்‌ என்று கண்டறிந்தார்‌. நீதி 
யான நேர்மையின்றி, அவர்‌ ஒன்றுமற்றவராயிருந்தார்‌. அவர்‌ விரைவிலேயே 
அணைந்துபோன ஒரு உதய நட்சத்திரத்தின்‌ சித்திரமாய்‌ இருக்கின்றார்‌. 

அவரது வாழ்வின்‌ வரலாற்றில்‌ முதல்‌ ஒரு சில பக்கங்களை மிக 








நெருக்கமாகக்‌ கண்ணோக்குங்கள்‌. சரியான பண்புகள்‌ ஒவ்வொன்றையும்‌ 
நாம்‌ கொண்டிருக்கப்‌ பிரயாசப்படுவது பற்றி அவர்‌ நமக்கு எச்சரிக்கையாய்‌ 
இருக்க அனுமதிப்போம்‌. 


14 


உயர்ந்த நோக்கம்‌ கொண்ட 
உறுதியான நம்பிக்கை 


சேரேதா ஊரிலுள்ள எப்பிராயீம்‌ மனுஷனாகிய 
நேபாத்தின்‌ குமாரன்‌ யெரொபெயாம்‌ என்னும்‌ சாலொமோனின்‌ 
ஊழியக்காரனும்‌ ... அவனுடைய தாய்‌ செரூகாள்‌ என்னும்‌ பேருள்ள 
ஒரு விதவை ... (11:26). 


உறுதிப்பாடு என்பது யெரொபெயாம்‌ கொண்டிருந்த பாராட்டப்‌ 
படக்கூடிய முதல்‌ பண்பாயிருந்தது. அவர்‌ எப்பிராயீம்‌ கோத்திரத்கைச்‌ 
சேர்ந்த, ஒரு உயர்ந்த நோக்கம்‌ கொண்ட, முன்னேறிச்‌ செல்லுகின்ற, 
உறுதியான நம்பிக்கை கொண்ட இளைஞராயிருந்தார்‌. ஒருவேளை 
அவரது உறுதியான நம்பிக்கையில்‌ கொஞ்சம்‌, அவர்‌ சார்ந்திருந்த 
வம்சவழி மற்றும்‌ இணைவுகள்‌ ஆகியவற்றில்‌ இருந்து வந்திருக்கலாம்‌. 
எப்பிராயீம்‌ என்பது ஒரு கர்வமிக்க மற்றும்‌ வரலாற்றுரீதியான கோத்திர 
மாய்‌ இருந்தது. அவர்கள்‌, இஸ்ரவேலின்‌ மாபெரும்‌ தலைவர்களில்‌ 
ஒருவரான யோசுவா தங்கள்‌ கோத்திரத்தில்‌ இருந்து வந்தார்‌ 
என்பதைப்‌ பற்றிப்‌ பெருமை பாராட்ட முடிந்தது. மற்றும்‌, அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌ முதன்முதலில்‌ வைக்கப்பட்ட இடமான சீலோ 
என்பது, தங்களின்‌ சொந்தபூமியாய்‌ இருந்தது என்றும்‌ கூறமுடிந்தது. 
அவர்கள்‌ நீண்டதொரு விவரிப்பான வரலாற்றைக்‌ கொண்டிருந்தனர்‌, 
மற்றும்‌ அவர்கள்‌ தங்களுக்கென்று எதிர்பார்த்த விஷயங்கள்‌ மிகவும்‌ 
உயர்வானவைகளாய்‌ இருந்தன. இவ்விதமாக அவர்கள்‌ தங்களுக்கு 
ஒதுக்கப்பட்ட காணியாட்சிப்‌ பகுதிகள்‌ தங்கள்‌ மேன்மைக்குக்‌ 
கீழானவைகளாயும்‌ தங்கள்‌ தேவைக்குப்‌ போதாதவைகளாயும்‌ 
இருந்தன என்று கருதினர்‌. அவர்களுக்கு யோசுவா, அவர்களின்‌ 
எல்லைப்பகுதிகளை முன்வைத்தபோது அவர்கள்‌, “கர்த்தர்‌ 
எங்களை இதுவரைக்கும்‌ ஆசீர்வதித்துவந்ததினால்‌, நாங்கள்‌ ஜனம்‌ 
பெருத்தவர்களாயிருக்கிறோம்‌; நீர்‌ எங்களுக்குச்‌ சுதந்தரமாக ஒரே 
வீதத்தையும்‌ ஒரே பங்கையும்‌ கொடுத்தது என்ன?” (யோசுவா 17:14) என்ற 
கடினமான வார்த்தைகளினால்‌ திட்டினார்கள்‌. 

யெரொபெயாமின்‌ உறுதியான நம்பிக்கை எங்கிருந்து உருவாகி 
யிருப்பினும்‌, அது அவரது இல்ல வாழ்வின்‌ பேரழிவிலும்‌ உயிர்பிழைத்த 
ருந்தது. அவரது தொடக்ககால வாழ்வின்‌ ஒரு காலகட்டத்தில்‌, சாலொ 
மோனின்‌ பணிக்குழுவில்‌ அதிகாரியாய்‌ இருந்த, அவரது தந்தையார்‌, 
இறந்துபோனார்‌. பெற்றோர்களில்‌ ஒருவரை இழத்தல்‌ என்பது ஒரு 
இளைஞனுக்கு பூமியே குலுங்கும்‌ அனுபவமாகவும்‌ திகைப்பு மற்றும்‌ 
உறுதியற்றநிலை ஆகியவற்றின்‌ தழும்புத்‌ திசுவை விட்டுச்செல்வதாகவும்‌ 
இருக்கக்கூடும்‌. நம்மால்‌ கூறமுடிகறவரையில்‌, இது யெரொபெயாமின்‌ 
விஷயமாயிருக்கவில்லை. பறிகொடுத்தல்‌ என்பது அவரது ஆவியை 
முறித்துப்‌ போடவில்லை. வேதவசனத்தில்‌ நாம்‌ அவரை முதன்‌ முதலாகக்‌ 
காணுகிறபோது, அவர்‌ தைரியமானவராக, வீரமிக்கவராக, மற்றும்‌ 





15 


வஞ்சனையற்றவராக இருக்கின்றார்‌. 

உறுதியான நம்பிக்கை [தன்னம்பிக்கை] என்பது அவசியமான பண்பாய்‌ 
இருக்கிறது. அது கர்வமாக திரும்பாதிருந்தால்‌, அது ஒரு சொத்தாய்‌ இருக்க 
முடியும்‌. உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு மனிதர்‌ பாராட்டப்பட 
வேண்டியவராக இருக்கின்றார்‌; மேட்டிமை கொண்ட திறமையான 
ஒரு மனிதர்‌ ஒவ்வொருவராலும்‌ வெறுத்து ஒதுக்கப்படுவார்‌. உறுதியான 
நம்பிக்கை, முயற்சி செய்பவர்களுக்கு தைரியம்‌ தருகிறது; மேட்டிமை 
அல்லது செருக்குள்ள ஆவியானது ஒருவரை சிறுமைப்படுத்தும்‌ வீழ்ச்சிக்குச்‌ 
செலுத்தி அமைக்கிறது. 





பாராட்டத்தக்க திறமை 


யெரொபெயாம்‌ என்பவன்‌ பராக்கிரமசாலியாயிருந்தான்‌; அவன்‌ 
காரியசமர்த்தனான வாலிபன்‌ என்று சாலொமோன்‌ கண்டு, 
யோசேப்பு வம்சத்தாரின்‌ காரியத்தையெல்லாம்‌ அவன்‌ விசாரிப்புக்கு 
ஒப்புவித்தான்‌ (11:28). 


திறமை என்பது யெரொபெயாமிடத்தில்‌ இருந்த விரும்பத்தக்க 
இரண்டாவது பண்பாகும்‌. அவர்‌ காரியம்‌ செய்பவராக இருந்தது மட்டுமின்றி, 
ஒரு காரியசமர்த்தராகவும்‌ இருந்தார்‌. அவர்‌ மற்றவர்கள்‌ கவனிக்கக்கூடிய 
வகையில்‌ திறமை கொண்டிருந்தார்‌. அவரது ஊக்கமும்‌ உழைக்கும்‌ 
வழக்கங்களும்‌ கொண்டு வந்த நற்பெயர்‌ அவருடைய மேலதிகாரிகளுக்கு 
மாத்திரமல்ல, ராஜாவுக்கும்கூட உயர்ந்தது. பணித்தளத்தில்‌ அவரது 
மேன்மையின்‌ அடிப்படையில்‌, அவருக்கு சாலொமோனின்‌ கீழ்‌ ஒரு 
அதிகாரமுள்ள பதவி தரப்பட்டது; அவர்‌ யோசேப்பு வம்சத்தாரின்‌ 
காரியத்தையெல்லாம்‌ விசாரிக்கும்‌ பணிக்குழுவை மேற்பார்வை செய்யும்‌ 
பணியாற்ற நியமிக்கப்பட்டார்‌. 

திறமை என்பதும்‌ பாராட்டப்படத்‌ தக்கதாகவே இருக்கிறது. அது 
இன்றி வழிநடத்த முயற்சிப்பவருடைய நிலை பரிதாபமானதாக உள்ளது. 
திறமை என்பது தனக்குச்‌ சொந்தமாகப்‌ பண்பு எதையும்‌ கொண்டிருப்‌ 





பதில்லை என்பதை நாம்‌ நினைவில்‌ வைப்போமாக. அது பணத்தைப்‌ 
போன்றது. அது தன்னைக்‌ கொண்டுள்ள கரத்தில்‌ இருந்து தனக்குப்‌ 
பண்பைப்‌ பெற்றுக்கொள்றெது. திறமை என்பது நேர்மையான இருதயத்‌ 
தினால்‌ வழிநடத்தப்படும்போது மாத்திரமே மதிப்புள்ளதாய்‌ இருக்றெது. 





ஈர்க்கத்தக்க ஆளுமைத்தன்மை 


யெரொபெயாம்‌ திரும்பிவந்தான்‌ என்று இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ 
கேள்வியானபோது, அவனைச்‌ சபையினிடத்தில்‌ அழைத்தனுப்பி, 
அவனைச்‌ சமஸ்த இஸ்ரவேலின்மேலும்‌ ராஜாவாக்கினார்கள்‌; ... 
(12:20). 


16 


யெரொபெயாமின்‌ மூன்றாவது பண்பு, “பிறரை ஆட்படுத்தும்‌ 
வலிமையுள்ள தனிமனிதப்‌ பண்பு,” அல்லது “கவர்ந்திழுக்கும்‌ ஆளுமைத்‌ 
குன்மை” என்று அழைக்கப்பட்டுள்ளது. அவர்‌ மக்கள்‌ பின்பற்ற விரும்பும்‌ 
வகையிலான மனிதராயிருந்தார்‌. மக்கள்‌ அவரில்‌ நம்பிக்கை கொண்டிருந்‌ 
தனர்‌. அவர்‌ பேசியபோது, மக்கள்‌ கவனித்துக்கேட்டனர்‌. அவர்களுக்கு 





ஒரு அரசன்‌ தேவைப்பட்டபோது, அவரே அவர்களின்‌ முதல்‌ தெரிவாக 
இருந்தார்‌. 

கவர்ந்திழுக்கும்‌ ஆளுமைத்தன்மை என்பது நிச்சயமாகவே ஒரு 
அசீர்வாதமாகும்‌. எதிர்த்துத்‌ தள்ளுநெ ஆவியினிமித்தம்‌ ஒரு வேலை தோல்‌ 
வியடைவதை எவரும்‌ விரும்ப மாட்டார்கள்‌. மக்கள்‌ ஒரு முயற்சியில்‌ 
அதன்‌ மதிப்பைக்‌ காணாதிருப்பதால்‌ அதைப்‌ புறக்கணிக்கலாம்‌. சரிதான்‌. 
அதுவும்‌ போதுமான காரணம்தான்‌. மக்கள்‌ ஒரு வேலைக்குப்‌ பணத்‌ 
கட்டுப்பாடு அல்லது சக்தியின்மை ஏற்பட்டதன்‌ நிமித்தம்‌ அதைச்‌ செய்யா 
இருக்கலாம்‌. அதுவும்கூட, போதுமான, காரணமாகவே உள்ளது - ஆனால்‌ 





அவர்கள்‌ ஒரு நல்ல வேலையை முன்மொழிபவரின்‌ ஆளுமைத்தன்மையை 
வெறுப்பகனிமித்தம்‌, அவ்வேலையைச்‌ செய்ய மறுப்பார்கள்‌ என்றால்‌, அது 
துன்பம்‌ நிறைந்ததாக இருக்கும்‌. அது அந்த முயற்சியைத்‌ தோல்வியடையச்‌ 
செய்யும்‌, ஆனால்‌ அந்த வேலையைப்‌ பற்றிய உண்மையினால்‌ அல்ல, 
அது கொண்டு வரப்படும்போது அதைப்‌ பொதிந்திருந்த காகிதத்தின்‌ 
காரணமாகவே. 





பிரியமான ஆளுமைத்தன்மையானது சத்தியம்‌ கேள்விப்படுவதைப்‌ 
பெற உதவக்கூடும்‌. அனாலும்‌, மக்கள்‌ ஆளுமைத்தன்மையினால்‌ 
மாத்திரம்‌ இணங்கவைக்கப்படுதல்‌ என்பது அவர்களுக்கு நல்லதல்ல; நாம்‌ 
சத்தியமானது ஒரு பிரியமான ஆளுமைத்தன்மையின்‌ மூலம்‌ முன்வைக்கப்‌ 
படவும்‌, அது சத்தியத்தை முன்வைப்பவரினிமித்தமல்ல, ஆனால்‌ அதன்‌ 
உண்மைத்தன்மையினிமித்தம்‌ ஏற்றுக்கொள்ளப்படவும்‌ விரும்புகின்றோம்‌. 
இருப்பினும்‌, மற்ற காரணிகள்‌ சமமாயிருக்கையில்‌, ஒரு நல்ல ஆளுமைத்‌ 
தன்மை சத்தியத்தை முன்வைக்க உதவுவகாயிருக்கும்‌. 





யெரொடெயாம்‌ நாம்‌ யாவரும்‌ பாராட்டக்கூடிய சில பண்புகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌: உறுதியான நம்பிக்கை, திறமை, மற்றும்‌ இனிமையான 
ஆளுமைத்தன்மை. நாம்‌, “இதுதான்‌ வழிநடத்துபவருக்குத்‌ தேவையான 
எல்லாமுமாக உள்ளது” என்று கூறலாம்‌. இது உண்மையா? யெரொ 
பெயாம்‌ தான்‌ கொண்டி ருந்தவற்றைக்‌ கொண்டு என்ன செய்தார்‌ என்பதை 
நாம்‌ கண்ணோக்குவோம்‌. 

ஒரு நாள்‌, யெரொபெயாம்‌ எருசலேமுக்குச்‌ சென்றுகொண்டிருந்த 
போது, இர்க்ககரிசியான அகியா என்பவரைச்‌ சந்தித்தார்‌. அகியா தாம்‌ 
போர்த்திக்கொண்டிருந்த புதுச்சால்வையைப்‌ பிடித்து, நடக்க இருந்த 
விஷயத்தின்‌ முன்னுரைப்பாக, அதைப்‌ பன்னிரெண்டு துண்டாகக்‌ 
கிழித்துப்போட்டார்‌. அவர்‌ யெரொபெயாமிடம்‌ பின்வருமாறு 
கூறினார்‌: 


பத்துத்துண்டுகளை எடுத்துக்கொள்‌;' இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


17 


கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: “இதோ, நான்‌ ராஜ்ய 
பாரத்தைச்‌ சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்துக்‌ கிழித்து, 
உனக்குப்‌ பத்துக்கோத்திரங்களைக்‌ கொடுப்பேன்‌” (11:31). 


இரண்டு கோத்திரங்கள்‌ தாவீதுக்காக வைக்கப்பட்டிருக்கும்‌ (11:32), 
ஆனால்‌ இந்தப்‌ பிரிவினையைத்‌ தேவன்‌, இஸ்ரவேலின்‌ விக்ரெகொராதனை 
யினிமித்தம்‌ ஒரு வகையான நியாயத்தீர்ப்பாக அனுமதிப்பார்‌. பின்வரு 
வதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌: எதுவும்‌ தற்செயலாக 
நடப்பதில்லை. ஒன்று தேவன்‌ அதை நடக்கும்படி அனுமதிக்கிறார்‌ 
அல்லது அது நடைபெறச்‌ செய்கிறார்‌, ஆனால்‌ எதுவும்‌ தற்செயலாக 
நடப்பதில்லை. இந்த விஷயத்தில்‌, தேவன்‌ பிரிவினை நடைபெறும்படி 
அனுமதித்தார்‌. 

யெரொபெயாம்‌ ஒரு நாட்டை வழிநடத்தத்‌ தமக்கு வாய்ப்பைப்‌ 








பெற்றிருப்பார்‌. ஒருவேளை அவர்‌ ஒரு அரியணையைக்‌ தமக்காக 
எப்போதும்‌ விரும்பியிருக்கலாம்‌. அவரது வெளிச்சமான நாள்‌ வந்திருந்தது. 
அவருக்குத்‌ தேவன்‌ மிகுந்த செல்வாக்குள்ள பதவியைக்‌ கொடுத்தார்‌. 
அதை வைத்துக்கொண்டு அவர்‌ என்ன செய்யவிருந்தார்‌? 
யெரொபெயாமுக்கு, அகியாவினால்‌ கூறப்பட்டது என்ன என்பதை 
சாலொமோன்‌ கேள்விப்பட்டிருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ அவர்‌ 
[சாலொமோன்‌] அவரை [யெரொபெயாமை] உடனடியாகக்‌ கொலை 
செய்ய முயற்சித்தார்‌. ஏதோ ஒருவகையில்‌, யெரொபெயாம்‌ 
சாலொமோனிடமிருந்து தப்பி எகிப்திற்குச்‌ செல்ல முடிந்தது, அங்கு 
அவர்‌ சீஷாக்‌ என்ற அரசனிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தார்‌. சாலொமோன்‌ 





இறக்கும்‌ வரையில்‌ யெரொபெயாம்‌ அங்கு பாதுகாப்பாக இருந்தார்‌. 
சாலொமோனின்‌ மரணகத்திற்குப்‌ பின்பு, அவரது மகனாகிய ரெகொ 
பெயாமுக்கு முடிசூட்ட, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சீகேமில்‌ ஒன்றுகூடினர்‌. 
சாலொமோனின்‌ மரணத்தைக்‌ கேள்விப்பட்டிருந்த யெரொபெயாம்‌, 
எகிப்தில்‌ இருந்து வந்திருந்து, இஸ்ரவேல்‌ மக்களுடன்‌ சேர்ந்து, தங்கள்‌ 
புதிய அரசர்‌ ரெகொபெயாமிடம்‌, மக்களின்‌ பாரத்தைக்‌ குறைக்கும்படி 
கேட்பதற்காக சீகேமிற்குச்‌ சென்றார்‌. ரெகொபெயாம்‌ தமது பதிலைக்‌ 
குருவதற்கு அவர்கள்‌ மூன்று நாட்கள்‌ காத்திருக்க வேண்டும்‌ என்று கூறினார்‌. 
அந்த மூன்று நாட்களின்போது, ரெகொபெயாம்‌ என்ன செய்யலாம்‌ 
என்பது பற்றி இஸ்ரவேலின்‌ மூப்பர்களிடம்‌ ஆலோசனை கேட்டார்‌, 
அவர்கள்‌ “அதைச்‌ செய்யுங்கள்‌. அவர்களின்‌ சுமைகளைக்‌ குறையுங்கள்‌” 
என்று கூறினர்‌. பின்பு அவர்‌ இளைஞர்களிடத்தில்‌ பேசினார்‌, அவர்கள்‌, 
“கூடாது. இன்னும்‌ பலமான வற்புறுத்துகலுக்கு அவர்கள்‌ கழ்ப்படியும்படி 
அவர்களைச்‌ சவுக்கினால்‌ அடியுங்கள்‌. உமது சுண்டுவிரல்‌ உமது 
குகப்பனாருடைய இடுப்பைப்பார்க்கிலும்‌ பருமனாயிருக்கிறது. உமது 
குகப்பன்‌ அவர்களைச்‌ சவுக்குகளினாலே கண்டித்தார்‌, நீர்‌ அவர்களைத்‌ 
தேள்களினாலே தண்டிப்பீராக” (12:11) என்று கூறினர்‌. ரெகொபெயாம்‌ 
அந்த இளைஞர்களின்‌ ஆலோசனையை மதியீனமாய்ப்‌ பின்பற்றினார்‌. 
அவர்‌ தமது முடிவை அறிவித்தபோது, அகியாவினால்‌ முன்னுரைக்கப்‌ 


18 


பட்டபடி ஒரு பிரிவினை ஏற்பட்டது. பதினோரு கோத்திரங்கள்‌ 
யெரொடெயாமுடன்‌ சென்றன, யூதா கோத்திரம்‌ மட்டும்‌ ரெகொபெயா 
முடன்‌ தங்கியிருந்தது. 

ரெகொடெயாமும்‌ அவரது பகுதிவிசாரிப்புக்காரரான அதோராமும்‌ 
விஷயத்தைச்‌ சரிப்படுத்தவும்‌, அரசர்‌ யார்‌ என்பதை மக்களுக்குக்‌ காண்‌ 
பிக்கவும்‌, மற்ற கோத்திரங்களின்‌ ஊர்களுக்குச்‌ சென்றனர்‌; ஆனால்‌ 
அதிருப்தியாளர்கள்‌ அதோராமைக்‌ கல்லெறிந்து கொன்றனர்‌, மற்றும்‌ 
ரெகொபெயாம்‌ மயிரிழையில்‌ உயிர்தப்பினார்‌. ரெகொடெயாம்‌ 
எருசலேமுக்குத்‌ தப்பியோடி, அங்கு யூதா மற்றும்‌ பென்யமீன்‌” 
கோத்திரங்களை யுத்தத்திற்கு ஒன்றுகூட்டினார்‌. அவரால்‌, யூதா மற்றும்‌ 
பென்யமீன்‌ கோத்திரங்களில்‌ இருந்து 180,000 போர்வீரர்களைக்‌ கூட்ட 
முடிந்தது. வடக்குக்‌ கோத்திரங்களுடன்‌ பேசி அவர்களைக்‌ கழ்ப்படுத்த 
இயலாவிட்டால்‌, அவர்களைக்‌ &ழ்ப்படியச்‌ செய்வதற்கு, அவர்‌ அவர்களை 
அடிப்பார்‌. அவர்களுக்கு அவரால்‌ கட்டளையிட இயலாவிட்டால்‌, 
அவர்‌ அவர்களைப்‌ பயமுறுத்திக்‌ கீழ்ப்படியச்‌ செய்வார்‌. பேச்சு தோல்வி 
யடைகிறபோது, மக்களில்‌ சிலர்‌ பட்டயத்தைப்‌ பயன்படுத்த முடிவு 
செய்கின்றனர்‌. 

செமாயா என்ற தீர்க்கதரிசி, கர்த்தரிடத்தில்‌ இருந்து ஒரு செய்தியைக்‌ 
கொடுப்பதற்காக ரெகொடெயாமிடம்‌ அனுப்பப்பட்டார்‌: “நீங்கள்‌ போகா 
மலும்‌, உங்கள்‌ சகோதரரோடு யுத்தம்பண்ணாமலும்‌, அவரவர்‌ தம்தம்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்புங்கள்‌; என்னாலே இந்தக்‌ காரியம்‌ நடந்தது என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌; ...” (2 நாளாகமம்‌ 11:4). தேவன்‌ தமது நோக்கங்களை 
நிறைவேற்றுவதற்காக இந்தப்‌ பிரிவினையைப்‌ பயன்படுத்தினார்‌. செமா 
யாவின்‌ வார்த்தைகள்‌, பிரிவினை தேவனுடைய சத்தமாய்‌ இருந்தது 
என்று அர்த்தப்படுவதில்லை. பாவத்தினால்‌ பிரிவினை ஏற்பட்டது, ஆனால்‌ 
அகியாவின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ கொடுத்திருந்த தீர்க்கதரிசனத்தை அவர்‌ 
[தேவன்‌] நிறைவேற்றினார்‌ (2 நாளாகமம்‌ 10:15). ரெகொபெயாம்‌, செமா 
யாவின்‌ வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து தமது படைகளை வீடுகளுக்கு 
அனுப்பிவைத்தார்‌. 

பிரிவினை முடிவாயிற்று. அதுமுதற்கொண்டு, இஸ்ரவேல்‌ நாடு 
இரண்டு அரசர்களையும்‌ இரண்டு அரசாங்கங்களையும்‌ கொண்டிருக்கும்‌. 
பதினோரு கோத்திரங்கள்‌ தங்கள்‌ புதிய அரசாங்கத்திற்குப்‌ புதிய அரசரைக்‌ 
தேர்வு செய்ய ஒன்றுகூடின. அவர்களின்‌ தேர்வு ஏகமனதாக இருந்தது: 
யெரொடெயாம்‌. 











யெரொபெயாம்‌ திரும்பிவந்தான்‌ என்று இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ 
கேள்வியானபோது, அவனைச்‌ சபையினிடத்தில்‌ அழைத்தனுப்பி, 
அவனைச்‌ சமஸ்த இஸ்ரவேலின்மேலும்‌ ராஜாவாக்கினார்கள்‌; யூதா 
கோத்திரம்மாத்திரமேயன்றி வேறொருவரும்‌ தாவீதின்‌ வம்சத்தைப்‌ 
பின்பற்றவில்லை (12:20). 


இப்போது யெரொபெயாம்‌, பெரும்விருப்பத்தைத்‌ தூண்டக்கூடிய 
பதவியொன்றில்‌ இருந்தார்‌. யெரொபெயாம்‌ எவ்வகையான அரசராய்‌ 


19 


இருப்பார்‌? இந்த நடத்துனரிடத்தில்‌ இருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளக்கூடி யது 
என்ன? யெரொடெயாம்‌ திறமை, பிறரை ஆட்படுத்தும்‌ வலிமையுள்ள 
தனிமனிதப்பண்பு, மற்றும்‌ உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றைக்‌ 
கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌, நல்ல நடத்துவத்திற்கு இன்றியமை 
யாததாக உள்ள - நேர்மை என்ற - பண்பில்‌ குறைவுபட்டிருந்தார்‌ என்பதை 
நாம்‌ காண்போம்‌. 

இஸ்ரவேல்‌ மனிதர்களின்‌ தெரிவினால்‌ சீகேமில்‌ ஆட்சியைத்‌ 
தொடங்கிய பின்பு (12:20), அவர்‌ சீகேம்‌ மற்றும்‌ பெனுவேல்‌ ஆகிய 
இடங்களைக்‌ கோட்டைகளாக்கி, தமது இரு தலைநகரங்களாக்கினார்‌, 
இவற்றில்‌ ஒன்று யோர்தானுக்கு மேற்கிலும்‌ இன்னொன்று யோர்தானுக்கு 
கிழக்கிலும்‌ இருந்தன (12:25). அவர்‌ திர்சா என்ற அழகிய நகரத்தில்‌ தமது 
சொந்த வாசஸ்தலத்தை நிறுவினார்‌ (14:17). அவருக்கு, தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிவதால்‌, அவரது அரசாங்கத்தையும்‌ 
அவரது வம்சத்கையும்‌ நிலைநாட்டச்‌ செய்தல்‌ என்ற வெகுமதி கிடைக்கும்‌ 
என்று உறுதியளிக்கப்பட்டது. அவர்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று 





தேவன்‌ விரும்புகின்றார்‌ என்பது அகிசாவின்‌ மூலம்‌ உரைக்கப்பட்டது: 


நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டதையெல்லாம்‌ நீ கேட்டுக்‌ கைக்‌ 
கொண்டு, நீ என்‌ வழிகளில்‌ நடந்து, என்‌ தாசனாகிய தாவீது 
செய்ததுபோல, என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ கற்பனைகளையும்‌ 
கைக்கொள்ளும்படிக்கு என்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்கிறதுண்டானால்‌, நான்‌ உன்னோடிருந்து, நான்‌ தாவீதுக்குக்‌ 
கட்டினதுபோல உனக்கும்‌ நிலையான வீட்டைக்‌ கட்டி இஸ்ரவேலை 
உனக்குத்‌ தருவேன்‌ (11:38). 


யெரொபெயாம்‌ என்ன செய்தார்‌? அவர்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி 
கூறியதைக்‌ கவனித்தாரா? இல்லை. அவர்‌ உடனடியாக இஸ்ரவேலரைப்‌ 
பாவத்திற்குள்‌ வழிநடத்தினார்‌. அவர்‌ விரைவிலேயே, தாம்‌ எல்லா 
வற்றையும்‌ கொண்டிருந்ததையும்‌, ஆனால்‌ தேவனால்‌ அங்கீரிக்கப்பட்ட 
ஒருவார்‌ கொண்டிருக்க வேண்டிய ஒன்றை - ஒரு மனிதர்‌ தம்மைப்‌ 
பின்பற்றுபவர்களைத்‌ தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு 
வழிநடத்தத்தூண்டும்‌ இருதயத்தை கொண்டிராததையும்‌ வெளிப்‌ 
படுத்தினார்‌. 


முடிவுரை 
யெரொபெயாம்‌, “இஸ்ரவேலர்‌ பாவம்‌ செய்வதற்குக்‌ காரணமா 
னான்‌” என்பது ஏதாவது ஒரு வடிவத்தில்‌, இருபத்தி ஐந்து முறைகள்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. W. கிரஹாம்‌ ஸ்கிரோஜி என்பவர்‌ 
பின்வருமாறு எழுதினார்‌: 
ஒரு மனிதர்‌ பாவம்‌ செய்வதில்‌ உறுதியாய்த்‌ தொடர்ந்து நிலைத்திருந்து, 
மற்றவர்களையும்‌ பாவம்‌ செய்யத்‌ தூண்டினார்‌ என்பதே அவரைப்‌ 


பற்றிக்‌ கூறப்படக்கூடிய மிகமோசமான விஷயமாய்‌ இருக்கிறது; 


20 


“நேபாத்தின்‌ குமாரனான யெரொபடெயாம்‌” பற்றி இருபத்து 
ஐந்து முறை இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இவரைப்போன்று 
மிகநேர்த்தியான வாய்ப்பைக்‌ கொண்டிருந்தவரோ, அல்லது அதை 
இவரைப்‌ போல்‌ துன்மார்க்கத்தில்‌ வீசியெறிந்தவரோ வேறெவரும்‌ 
இல்லை. தேவன்‌ கட்டளையிட்ட யாவற்றையும்‌ கைக்கொண்டு 
அவரது வழிகளில்‌ நடந்து, அவரது பார்வைக்குச்‌ சரியானவற்றைச்‌ 
செய்தால்‌, தேவன்‌ அவருடன்‌ இருப்பார்‌ என்றும்‌, தாவீதுக்குச்‌ 
செய்தது போலவே அவருக்கும்‌ ஒரு நிலையான வீட்டைக்‌ 
கட்டுவார்‌ என்றும்‌, இஸ்ரவேல்‌ மக்களை அவருக்குத்‌ தருவார்‌ 
என்றும்‌ யெரொபெயாமுக்கு கூறப்பட்டிருந்தது (1 இராஜாக்கள்‌ 
11:38). இதைக்‌ காட்டிலும்‌ அதிகமான வேறு எவற்றை ஒரு மனிதார்‌ 
விரும்பக்கூடும்‌? இருப்பினும்‌, யெரொபெயாம்‌ வேண்டுமென்றே 
விடாப்பிடியாக பாவம்‌ செய்து மற்றும்‌ இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ பாவம்‌ 
செய்ய வைத்தல்‌ ஆகியவற்றினால்‌ அதைத்‌ தூக்கிமெறிந்தார்‌.” 


யெரொபெயாம்‌ தம்மையே, “நான்‌ இஸ்ரவேல்‌ மக்களை எங்கே செல்லும்படி 
வழிநடத்திக்கொண்டிருக்கின்றேன்‌?” என்று கேட்டிருந்தால்‌, அவர்‌ “நான்‌ 
இந்த மக்களினத்தை, அழிவின்‌ மிகமோசமான வகைக்குள்‌, ஆவிக்குரிய 
அழிவிற்குள்‌ வழிநடத்திக்கொண்டிருக்கின்றேன்‌” என்று பதில்‌ 
அளித்திருப்பார்‌. உறுதியான நம்பிக்கை, திறமை, மற்றும்‌ பிறரை ஆட்‌ 
படுத்தும்‌ ஆளுமைத்தன்மை ஆயெவை, சுயநலத்திலும்‌ ஆசீர்வாகுத்துற்குப்‌ பதில்‌ 
அழிவில்‌ கொண்டுசேர்க்கும்‌ அடிவைப்புகளிலும்‌ வீணாக்கப்பட்டால்‌, 
நீண்ட ஓட்டத்தில்‌ அவை ஒன்றுக்கும்‌ உள்ளது. 


கற்க வேண்டிய பாடம்‌: 
அரண்மனையில்‌ வாழ்வதைக்‌ காட்டிலும்‌ 
நேர்மையும்‌ தாழ்மையும்‌ உள்ள இருதயத்தைக்‌ 
கொண்டிருத்தல்‌ மிக மேன்மையானது. 


குறிப்புகள்‌ 

'இவ்விடத்தில்‌, இரு கோத்திரங்கள்‌ தெற்கு ராஜ்யத்தில்‌ இருக்கும்‌ 
என்பதற்கான முதல்‌ குறிப்பு நமக்கு தரப்படுகிறது. உண்மையான பிரிவில்‌, 
பதினோரு கோத்திரங்கள்‌ புறம்பே இழுக்கப்பட்டதாகக்‌ காணப்படுகிறது, 
ஆனால்‌ பிற்பாடு பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ திரும்பி வந்து யூதாவுடன்‌ 
நின்றனர்‌. “பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ யூதாவுடன்‌ நிற்பதற்குத்‌ திரும்பி வந்தனர்‌ 
என்பது உறுதி. ஒருவேளை, பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌, பிரிவினைக்குப்‌ பின்பு 
யெரொபெயாமுடன்‌ செல்லுதல்‌ பற்றி இரண்டாம்‌ முறை சிந்தித்துப்பார்த்தபின்பு, 
யூதாவுடன்‌ ஓப்புரவாகியிருக்கலாம்‌. 2W. Graham Scroggie, The Unfolding Drama of 
Redemption (Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1976), 299. 


21 


2 
ஊராளராாம்‌ (2) 


மகதுர்த்யான பாவி 


SLL பனி: 1 Driggs 7726-72: 7.2:.7-.74207 


நன்மைக்கோ அல்லது இமைக்கோ, குடும்பங்கள்‌, நகரங்கள்‌, மற்றும்‌ 
நாடுகளுக்கான மனித விஷயங்களின்‌ ஓட்டத்தைப்‌ பெரும்பாலும்‌ ஒரு 
மனிதரே அமைக்கின்றார்‌ என்பதற்கு வரலாறு சாட்சியிடுகிறது.' “அது 
நியாயமல்ல, ” “ஒரு நபருக்கு இவ்வளவு அதிக செல்வாக்கைக்‌ தரக்கூடாது. 
ஒவ்வொரு மனிதரும்‌ தத்தமது சுய அடைவிடத்தை வேறொருவரின்‌ 
இடையூறு இல்லாத வகையில்‌ தீர்மானிக்க அனுமதிக்கப்பட வேண்டும்‌” 
என்று நீங்கள்‌ கூறுகின்றீர்கள்‌. நீங்கள்‌ கூறுவது சரியே; அவ்வாறாகவே 
தேவன்‌ நம்மை படைத்திருக்கன்றார்‌. இருந்தபோதிலும்‌, மனிதர்களும்‌ 
நாடுகளும்‌, பொதுவான போக்குகளுக்கும்‌ வாழ்வு நடைகளுக்கும்‌ மறை 
முகமாகவும்‌ சிந்தனையற்ற வகையிலும்‌ இணங்கிப்போய்‌, தேவனுடைய 
வசனத்தைப்‌ பற்றிய ஆன்ம ஆய்வுப்‌ பரிசோதனையும்‌ தங்கள்‌ சொந்த 
முடிவுகளை ஏற்படுத்துதலும்‌ இன்றி, அதிகாரத்தில்‌ உள்ளவர்களின்‌ 
முடிவுகளுக்கு இணங்கிப்‌ போய்விடுகின்றனா்‌. இதன்விளைவாக, அவர்கள்‌ 
அடிக்கடி தாங்களாகவே தங்கள்‌ தலைவர்களின்‌ கரங்களில்‌ உள்ள 
கயிறுகளில்‌ ஆடும்‌ பொம்மைகள்‌ ஆகிவிடுகின்றனர்‌. குறைவான தடைகள்‌ 
கொண்ட பாதையானது கோணலான ஆறுகளையும்‌ கழ்ப்படிதலற்ற 
மக்களையும்‌ உருவாக்குகிறது. தேவன்‌ நமக்கு அளித்துள்ள சுயாதீன 
சித்தத்தைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்தாமையினால்‌, நாம்‌ நம்மையே 
குன்னார்வத்துடன்‌, இன்னொருவரின்‌ கால அட்டவணைக்குள்ளாகும்‌ 
அடிமைத்தனத்திற்குள்‌ அனுப்புகின்றோம்‌. 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌, யெரொபெயாமைத்‌ தங்கள்‌ அரசராகத்‌ 
கேர்ந்தெடுத்தமைக்குத்‌ தங்களைத்‌ தாங்களே பாராட்டிக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. அவர்தாம்‌ ஒரு நல்ல அரசராக இருப்பதற்கு, ஒரு மனிதன்‌ 
கொண்டிருக்கக்‌ தேவையான - திறமை, பிறரை ஆட்படுத்தும்‌ வலிமை 
யுள்ள தனிமனிதப்‌ பண்பு, உறுதியான நம்பிக்கை, மற்றும்‌ இயற்கையான 
நடத்துவத்‌ திறமைகள்‌ என்ற எல்லா குணங்களும்‌ அமையப்பெற்‌ 
றிருந்தாரே. புதிய அரசு ஒன்றிற்கு இதைவிட மேன்மையான தெரிவு 
ஒன்றை ஏற்படுத்தி இருக்க இயலாது! இளமையான யெரொபெயாமுடன்‌, 
அவர்களின்‌ எதிர்காலம்‌ ஒளிமிகுந்ததாகவும்‌ அழைப்பு விடுப்பதாகவும்‌ 
இருந்தது. இவ்வாறு அவர்கள்‌ நினைத்தனர்‌. 

அவர்களின்‌ இறுமாப்புள்ள தேர்வான யெரொபெயாம்‌, அரசானது 
மீண்டும்‌ ஒருக்காலும்‌ திருப்பப்பட இயலாத ஒரு கழ்நோக்குப்‌ பாதையில்‌ 





22 


அவர்களை அனுப்புவார்‌ என்பதைப்‌ பற்றி அவர்கள்‌ சிறிதளவே 
உணர்ந்தறிந்தனர்‌. யெரொபெயாம்‌ அவர்களை இருபத்தி இரண்டு 
ஆண்டுகள்‌ ஆளுவார்‌ (தி.மு. 931-910),*-ஆஅனால்‌ அந்த ஆண்டுகள்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களுக்கு சாவுக்கேதுவானவைகளாய்‌ இருக்கும்‌. 

யெரொபடெயாம்‌ ஒளிவீசும்‌ வெற்றியாளராய்‌ இருப்பார்‌ என்ற 
ஒவ்வொருவரின்‌ எதிர்பார்ப்பிற்குப்‌ பதிலாக, அவர்‌ முற்றிலும்‌ தோல்வி 
யாளராய்‌ இருந்தார்‌. அவர்‌ தமது நாட்டைப்‌ பாவத்திற்குள்‌ வழிநடத்திய 
ஒருவிஷயத்தினால்தான்‌ அவர்‌ நினைவில்‌ வைக்கப்பட்டுள்ளார்‌. இந்தக்‌ 
காட்சியில்‌, அவர்‌ சாத்தானின்‌ நாயகனாய்‌ இருந்தார்‌. அவர்‌ நேரெதிர்த்‌ 
குன்மை உள்ளவராக, முரண்பாட்டின்‌ மொத்த உருவமாக இருந்தார்‌. 
அவர்‌ ஒரு மதரீதியான பாவியாய்‌ இருந்தார்‌. வழக்கமாக, ஒருவா்‌ 
தேவபக்தியுள்ளவராயிருந்தால்‌, அவர்‌ ஒரு பாவியாய்‌ இருப்பதாக 
நினைக்கப்பட மாட்டார்‌; ஒருவர்‌ பாவியாய்‌ இருந்தால்‌, அவர்‌ தேவ 
பக்தியுள்ளவராய்‌ இருப்பதாக நினைக்கப்பட மாட்டார்‌. இருப்பினும்‌, 
யெரொயபெயாம்‌, இவ்விரு வகைப்பட்ட வராகவும்‌ இருந்தார்‌, அதுதான்‌ 
அவரது வாழ்வைக்‌ தேவனுக்கு முன்பாக அருவருக்கத்‌ தக்கதாக்கிற்று. 
யெரொயபெயாம்‌ பாவம்‌ செய்து இஸ்ரவேல்‌ பாவம்‌ செய்யக்‌ காரணம்‌ 
ஆனார்‌ என்று இருபத்தி ஐந்து முறைகள்‌ கூறப்பட்டுள்ளன. எவரொருவரும்‌ 
கும்‌ வாழ்வின்மீது கொண்டிருப்பதற்கு இது எவ்வளவு பயங்கரமான 
கல்லறை வாசகமாக உள்ளது! 

மிகவும்‌ குறிப்பாகக்‌ கூறுவதென்றால்‌, அவரது பாவம்‌ என்னவாக 
இருந்தது? யெரொபெயாம்‌ செய்ததுதான்‌ என்ன? அவர்‌ ஏன்‌ இவ்வளவு 
தோல்வியாளராக இருந்தார்‌? 


பாவம்‌ விளக்கப்படுதல்‌ 

அந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிப்பதற்கு முன்‌ ஒருவேளை, பாவத்தை 
விரிவான இரு வகைகளாகப்‌ பிரித்தல்‌ என்பது நமக்கு உதவியாக 
இருக்கலாம்‌: ஓழுக்கரீதியான பாவங்கள்‌ மற்றும்‌ மதரீதியான பாவங்கள்‌. 
வேதாகமத்தின்‌ எவ்விடத்திலும்‌ இப்படிப்பட்ட பகுப்பு ஏற்படுத்தப்‌ 
படுவதில்லை. யெரொபெயாம்‌ எந்தப்‌ பாவத்தில்‌ குற்றப்பட்டிருந்தார்‌ 
என்பதைத்‌ தெளிவாக்குவதற்காகவே நாம்‌ இதைச்‌ செய்ய முயற்சிக்‌ 
கின்றோம்‌. 

ஒழுக்கரீதியான பாவங்கள்‌ என்பவை, பிறரையோ அல்லது நம்மையோ 
புண்படுத்தக்கூடிய பாவங்களாய்‌ இருப்பதால்‌ தவறாய்‌ இருக்கின்றன. 
அவைகள்‌ தடை செய்யப்பட்டுள்ளதால்‌ புண்படுத்துபவையல்ல; அவைகள்‌ 
புண்படுத்துபவைகளாய்‌ இருப்பதால்‌ தடை செய்யப்பட்டுள்ளன. நமது 
அன்பான தகப்பனாகிய தேவன்‌, நமது சிந்தைகளையும்‌ மனச்சாட்சி 
மையும்‌, உடலையும்‌ மற்றும்‌ ஆளுமைத்‌ தன்மையையும்‌ புண்படுத்தி 
அழித்துப்போடுகின்ற எண்ணப்போக்குகளையும்‌ செயல்களையும்‌ தடை 
செய்வதின்மூலம்‌ நமது மேலான ஆர்வத்திற்கு உரியவற்றிற்காக நம்மீது 
கண்ணோக்கமாய்‌ இருக்கின்றார்‌. எல்லைக்கு உட்பட்ட, நமது காரண 
அறிவானது தூய்மையாகப்‌ பயன்படுத்தப்படும்போது, மனிதர்களைப்‌ 


23 


புண்படுத்துகின்ற அல்லது மோசம்போக்குகின்ற எந்த ஒரு விஷயமும்‌ 
பாவமாகக்‌ கருதப்பட வேண்டும்‌ என்று முடிவு செய்கிறது. 

மதரீதியான பாவங்கள்‌ என்பவை, தேவனுடைய தெளிவான 
கட்டளைகளை மீறுதல்‌ என்பதால்‌ தவறாய்‌ இருக்கின்றன. அவைகள்‌ 
தடைசெய்யப்பட்டுள்ளதால்‌ புண்படுத்துபவைகளாய்‌ இருக்கின்றன; 
அவைகள்‌ புண்படுத்துபவைகளாய்‌ இருப்பதால்‌ தடைசெய்யப்பட்‌ 
டுள்ளவையல்ல. தேவன்‌ ராஜரீகம்‌ செலுத்துபவராய்‌ இருக்கின்றார்‌, 
அவர்‌ எவ்வாறு ஆராதிக்கப்பட வேண்டும்‌, சேவிக்கப்பட வேண்டும்‌ மற்றும்‌ 
குறிப்பிடப்பட வேண்டும்‌ என்பதை அவரே நமக்குக்‌ கூறுகின்றார்‌. 
அவர்‌ தமது அறிவுறுத்தல்களுக்கு எப்போதுமே தமது பகுத்தறிவுள்ள 
காரணத்தைக்‌ கொடுப்பதென்று கேர்ந்துகொள்ளாது இருக்கலாம்‌, ஆனால்‌ 
அவருக்கு நாம்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று கேட்டுக்கொள்கின்றனர்‌. உதாரண 
மாக, அவர்‌ லேவியராகமம்‌ 10ல்‌, நாதாப்‌ மற்றும்‌ அபியூ ஆகியோருக்கு, 





ஆசரிப்புக்கூடார ஆராதனையில்‌ எவ்வகையான அக்கினியைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று கூறியிருந்தார்‌. அவரது சட்டத்தை அவர்கள்‌ 
அறிந்து இருந்தனர்‌, ஆனால்‌ அதை அவர்கள்‌ எண்ணாமற்போயினர்‌, 
அதை அவர்கள்‌ மதியாமற்டோயினர்‌, அதை அவர்கள்‌ நீக்கிப்போட்டனர்‌. 
அவரது அறிவுறுத்தல்களை அவர்கள்‌ பின்பற்றத்‌ தவறிய விஷயமானது 
பேரழிவிற்குரிய விளைவுகளைக்‌ கொண்டு வந்தது. 





பின்பு ஆரோனின்‌ குமாரராகிய நாதாபும்‌ அபியூவும்‌ தன்தன்‌ 
தூப கலசத்தை எடுத்து, அவைகளில்‌ அக்கினியையும்‌ அதின்மேல்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ போட்டு, கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கட்டளையிடாத 
அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில்‌ கொண்டுவந்தார்கள்‌. 
அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிருந்து புறப்பட்டு, 
அவர்களைப்‌ பட்சித்தது; அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்தார்கள்‌ (லேவியராகமம்‌ 10:1, 2). 





நாதாபும்‌, அபியூவும்‌, ஒழுக்கரீதியான பாவங்கள்‌ என்று பொதுவாகக்‌ 
கருதப்படும்‌ கொலை, களவு அல்லது புறங்கூறுதல்‌, ஆகியவற்றினால்‌ 
குற்றப்பட்டி ருக்கவில்லை. அவர்கள்‌ தேவனுடைய அறிவுறுத்துதல்களைப்‌ 
புறக்கணித்து இருந்தனர்‌. அவர்கள்‌ அவருடைய நிபந்தனைகளைக்‌ 
கண்டும்காணாததுபோல்‌ விட்டுவிட்டனர்‌, அவ்வளவே. அவருடைய 
நியமங்களை அவர்கள்‌ மறுத்திருந்தனர்‌. அவர்கள்‌ ஒழுக்கரீதியான 
பாவத்தையல்ல, ஆனால்‌ மதரீதியான பாவத்தைச்‌ செய்திருந்தனர்‌. “தேவன்‌ 
கட்டளையிட்டதல்லாத ஒரு அந்நிய அக்கினியைப்‌ பயன்படுத்துவதில்‌ 
என்ன துன்பம்‌ இருக்கப்‌ போகிறது?” “அது எவரொருவரையும்‌ 
புண்படுத்துவதில்லையே. அது ஒன்றுமறியாத ஒரு புதிய கண்டுபிடிப்பாக, 
இயல்பில்‌ மாற்றமாக, ஒரு புதிய பாணியாக மாத்திரம்‌ தானே இருந்தது” 
என்று சிலர்‌ விவாதம்‌ செய்யலாம்‌. அவர்களின்‌ செயலானது முடிவு 
செய்தலின்‌ விஷயத்தைக்‌ காட்டிலும்‌ அதிக அழத்திற்குச்‌ சென்றன. 
அவர்கள்‌ தேவனுடைய சித்தத்தைப்‌ புறக்கணித்தல்‌ என்ற பாவத்தைச்‌ 














செய்தனர்‌. அவர்கள்‌ £ழ்ப்படி யாதவர்களாய்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ தேவனு 


24 


டைய இடத்தில்‌ தங்களை வைத்தனர்‌. “தேவனை ஆராதிப்பது எவ்வாறு 
என்பதைப்பற்றிய முடிவுகளை நாம்‌ மேற்கொள்வோம்‌,” என்று அவர்கள்‌ 
தங்கள்‌ செயல்களினால்‌ கூறினர்‌. 

எனவே, மதரீதியான பாவத்திற்கும்‌ ஒழுக்கரீதியான பாவத்திற்கும்‌ 
இடையில்‌ வேறுபாடு தெளிவாக உள்ளது. ஓழுக்கரீதியான பாவத்தின்‌ 
தடைக்குப்‌ பின்னால்‌, மற்றவர்களையோ நம்மையோ புண்படுத்தாது 
இருத்தல்‌ என்ற பகுத்தறிவு உள்ளது, அதே வேளையில்‌ மதரீதியான 
பாவத்திற்குப்‌ பின்னால்‌, தேவன்‌ மதிக்கப்படவும்‌ அவருக்குக்‌ கழ்ப்படியவும்‌ 
வேண்டும்‌ என்ற பகுத்தறிவு உள்ளது. 

யெரொபெயாமின்‌ மரணத்திற்கேதுவான தவறு என்பது ஓழுக்கரீதி 
யானதல்ல, ஆனால்‌ அது மதரீதியானதாய்‌ இருந்தது. அவர்‌ மனாசேயைப்‌ 
போல்‌ ஒன்றுமறியாத மக்களைக்‌ கொலைசெய்யவில்லை (2 இராஜாக்கள்‌ 
21:16); அவர்‌ தாவீதைப்போல்‌ ஒழுக்கவீனமானதைச்‌ செய்யவில்லை 
(2 சாமுவேல்‌ 11:1-5); மற்றும்‌ அவர்‌ சவுல்‌ செய்ததுபோல்‌ தமது வாக்குறுதி 
களை மீறவில்லை (1 சாமுவேல்‌ 15:17-22). இருந்தபோதிலும்‌, அவர்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தைப்‌ புறக்கணித்தார்‌; அவர்‌ தமது சொந்தத்தில்‌ 
மதரீதியான சட்டங்களை எழுதி, அவற்றிற்குக்‌ கீழ்ப்படியும்படி மக்களை 
வழிநடத்தினார்‌. 


பாவம்‌ விவரிக்கப்படுதல்‌ 

யெரொபெயாம்‌ அரியணையேறியதற்குப்‌ பின்பு குறுகிய நாட்களி 
லேயே, தமக்குக்‌ கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையை மீறி ஆர்ப்பரித்து மதாீதி 
யான கீழ்ப்படியாமையில்‌ தலைகீழாக மூழ்கினார்‌. முதலாவதாக, அவர்‌ 
பெத்தேல்‌ மற்றும்‌ தாண்‌ ஆகிய இடங்களில்‌ ஆராதனை மையங்களை 
ஏற்படுத்தினார்‌. பெத்தேல்‌ என்ற இடம்‌, இஸ்ரவேலின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 
எருசலேமில்‌ இருந்து எட்டு மைல்கள்‌ தொலைவுக்குள்‌ இருந்தது, மற்றும்‌ 
காண்‌ என்ற இடம்‌ பலஸ்தீனத்தின்‌ வடக்கு முனையில்‌ இருந்தது. 


... ஆகையால்‌ ராஜாவானவன்‌ யோசனைபண்ணி, பொன்னினால்‌ 
இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஜனங்களைப்‌ பார்த்து: 
“நீங்கள்‌ எருசலேமுக்குப்‌ போகிறது உங்களுக்கு வருத்தம்‌”; ... 
என்று சொல்லி, ஒன்றைப்‌ பெத்தேலிலும்‌, ஒன்றைத்‌ தாணிலும்‌ 
ஸ்தாபித்தான்‌ (12:28, 29). 


ராஜ்யம்‌ பிரிந்தபோது, தெற்கு ராஜ்யமானது வசனரீதியான ஆராதனை 
இடமான எருசலேமைத்‌ தக்க வைத்துக்கொண்டது. ஒரு ஆண்டில்‌ 
மூன்றுமுறை, தேவனுடைய மக்கள்‌ அவரை ஆராதிக்க எருசலேம்‌ செல்ல 
வேண்டியிருந்தது (யாத்திராகமம்‌ 23:17). இவ்விதமாக யெரொடெயாம்‌ 
தமக்குள்ளே பின்வரும்‌ கேள்வியைக்‌ கேட்டுக்கொண்டார்‌: “எருசலேமுக்கு 
ஆராதிக்கச்‌ செல்லும்‌ மக்களைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? அவர்கள்‌ 
ஆராதனைக்கென்று எருசலேம்‌ சென்றால்‌, அவர்கள்‌ அங்கே தங்க 
விரும்புவார்கள்‌. நான்‌ எனது ராஜ்யத்தை இழந்துபோக நேரிடலாம்‌.” 


25 


இந்தக்‌ கேள்வியை அவர்‌ எவ்வாறு கையாளுவார்‌? அவர்‌ ஜனங்களைத்‌ 
தேவனுக்குக்‌ &ழ்ப்படியும்படி எருசலேமுக்குச்‌ செல்லும்படி வேண்டிக்‌ 
கொள்வாரா; அல்லது அவர்‌ தேவனுடைய பிரமாணத்தை அவத்தமாக்கி, 
மக்களை எருசலேம்‌ செல்லும்படி கேட்டுக்கொள்ளாதபடி புதிய 
ஆராதனை முறைமையை ஏற்பாடு செய்வாரா? அது ஒரு முக்கியமான 
முடிவாக இருந்தது. நாடுமுழுவதும்‌ அவரின்‌ வழிநடத்துதலுக்காகக்‌ காத்தி 
ருந்தது. சரியான முடிவை எடுப்பதற்கு, நேர்மை, ஒப்புவித்தல்‌, மற்றும்‌ 
தைரியம்‌ ஆகியவை அவசியமாயிருந்தன. யெரொபடெயாம்‌, தேவனுக்கு 
முழுமையும்‌ கீழ்ப்படியாமையுடன்‌, ஆராதனைக்கென்று புதிய மையங்‌ 
களை அமைத்தார்‌, இதை அவர்‌ எருசலேம்‌ மிகத்தொலைவில்‌ உள்ளது, 
எருசலேமுக்கு ஆராதிக்கச்‌ செல்லுதல்‌ என்பது மிகவும்‌ வருத்தமாயிருக்கும்‌ 
என்ற முகமூடியின்கழ்‌ செய்தார்‌. 

யெரொபெயாம்‌ இதைவிட அதிகமாகவும்‌ சென்று, ஆராதனைக்‌ 
கென்று புதிய பொருட்களையும்‌ நிறுவினார்‌: பொன்‌ கன்றுக்குட்டிகள்‌. 


ஆகையால்‌ ராஜாவானவன்‌ யோசனைபண்ணி, பொன்னினால்‌ 
இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஜனங்களைப்‌ பார்த்து: “... 
இஸ்ரவேலரே, இதோ, இவைகள்‌ உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணின உங்கள்‌ தேவர்கள்‌ என்று சொல்லி” (12:28). 


இவ்வகையான செயல்‌, யெகோவாவை உண்மையாய்த்‌ தொழுது 
கொள்பவர்களால்‌ நினைத்துப்பார்க்க முடியாததாய்‌ இருந்தது. சீனாய்‌ 
மலையின்‌ அடிவாரத்தில்‌ ஆரோன்‌, பொன்கன்றுக்குட்டியை உண்டாக்கி 
அதைத்‌ தொழுதுகொள்ளும்படி மக்களை வழிநடத்தியபோது என்ன 
நடந்தது என்பதனிமித்தம்‌ (யாத்திராகமம்‌ 32:1-6), யெரொபெயாமும்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களும்‌ இப்படிப்பட்ட தந்திரத்தின்‌ தவறைப்‌ பற்றி 
அறிந்திருக்கவேண்டும்‌. மோசே சீனாய்‌ மலையில்‌ இருந்து பத்துக்‌ 
கட்டளைகளுடன்‌ இறங்கி வருவதற்கு முன்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஏற்கனவே 
அவற்றில்‌ பலவற்றை மீறியிருந்தனர்‌. யெரொபெயாம்‌ இந்தப்‌ பொன்‌ 
கன்றுக்குட்டிகளை, யெகோவாவை ஆராதிப்பதற்குப்‌ பதிலியாக அல்ல, 





ஆனால்‌ யெகோவாவை ஆராதிக்கும்‌ அடையாளங்களுக்குக்‌ கண்ணால்‌ 
காணக்கூடிய அடையாளங்களாக இருக்க விரும்பினார்‌. இதுதான்‌ விஷயம்‌ 
என்றிருந்தாலும்கூட, இப்படிப்பட்ட கன்றுக்குட்டிகளை உண்டாக்குதல்‌ 
என்பது முற்றிலும்‌ அங்கீகரிக்கப்படாததாகவும்‌ பத்துக்கட்டளைகளில்‌ 
இரண்டாவது கட்டளையை மீறுதலாகவும்‌ இருந்தது. 

யெரொயபெயாம்‌ புதிய கண்டுபிடிப்புகளை இத்துடன்‌ முடித்துக்‌ 
கொள்ளவில்லை. அவர்‌ பலிபீடப்‌ பிரச்சனையொன்றை எதிர்கொண்டார்‌. 
நோவா, ஆபிரகாம்‌, மற்றும்‌ மோசே ஆகியோரின்‌ காலத்தில்‌ இருந்தே, 
தேவனுக்குப்‌ பலிகள்‌ செலுத்துவதின்‌ அத்தியாவசியம்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களுக்குள்‌ ஊறிப்போய்‌ இருந்தது. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ பலிசெலுத்துதலை 
வலியுறுத்துவார்கள்‌. யெரொபெயாம்‌, ஆராதனைக்கு என்று புதிய 
மையங்களை நிறுவியிருந்தார்‌, ஆனால்‌ பலிசெலுத்துவதற்கென்று அவர்‌ 


26 


புதிய பலிபீடங்களை அமைத்திருக்கவில்லை, இது இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ 
இருந்த அவரது மக்களைத்‌ திருப்திப்படுத்தாது; அவர்கள்‌ தங்கள்‌ பலிகளைச்‌ 
செலுத்துவதற்கு இன்னமும்‌ எருசலேமுக்குச்‌ செல்ல விரும்புவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ நாட்டினர்‌ யாவருக்கும்‌ பலிசெலுத்தும்‌ இடமாகத்‌ தேவன்‌ 
எருசலேமையே குறிப்பிட்டு இருந்தார்‌ என்பது யெரொபெயாமின்‌ 
பிரச்சனையில்‌ இருந்த இன்னொரு சிக்கலாகும்‌. புதிய பலிபீடங்களை 
அமைத்தல்‌ என்பது தேவனுக்கு நேரடியாகக்‌ கீழ்ப்படியாமல்‌ போவதாக 
இருக்கும்‌. யெரொபெயாம்‌ ஒரு இக்கட்டான நிலையை எதுிர்கொண் 
டிருந்தார்‌: அவர்‌ புதிய பலிபீடங்களை நிறுவி தேவனுக்குக்‌ கீழ்ப்படி யாமற்‌ 
போக வேண்டுமா, அல்லது புதிய பலிபீடங்களை நிறுவ மறுத்து, தமது 
ஜனங்கள்‌ எருசலேமுக்குப்‌ பலிசெலுத்தச்‌ செல்லும்போது அவர்களை 
இழந்துபோகும்‌ இடர்ப்பாட்டைக்‌ கொண்டிருக்க வேண்டுமா? அவார்‌ 
என்ன செய்தார்‌? அவர்‌ புதிய பலிபீடங்களை அமைப்பதை தேர்ந்து 
கொண்டார்‌. ஆராதனைக்கான அவரது புதிய மையங்கள்‌ பிற்பாடு 
- எருசலேமில்‌ இருந்த யாவற்றையும்‌ கொண்டவைகளாய்‌, புதிய 
பலிபீடங்களையும்‌ கொண்டவைகளாய்‌ - முழுமையடைந்தவையாகக்‌ 
காணப்பட்டன. “.. பெத்தேலில்‌ தான்‌ உண்டாக்கின பலிபீடத்தின்மேல்‌ 
பலியிட்டு, ...” (12:33). அவர்‌ தமது புதிய மதத்தில்‌ திரும்பவரக்கூடாத 
அளவுக்குத்‌ தொலைதூரம்‌ சென்றிருந்தார்‌; அவர்‌ தேவனுடைய சித்தத்தை 
மதிக்காமல்‌, புதிய பலிபீடங்களை அமைத்தார்‌. ஒரு பாவம்‌ இன்னொரு 
பாவத்திற்கு வழிநடத்திற்று. 

நான்காவதாக, யெரொபெயாம்‌ ஆசாரியா்களில்‌ புதிய முறைமையை 





அமைத்தார்‌. “அவன்‌ மேடையாகிய ஒரு கோவிலையும்‌ கட்டி, லேவியின்‌ 
புத்திரராயிராத ஜனத்தில்‌ ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான்‌”” 
(12:31). தேவன்‌, அம்ராவின்‌ வீட்டாரில்‌ இருந்து லேவியர்களை மாத்திரம்‌ 
ஆசாரியப்பணிக்கு என்று அபிஷேகித்திருந்தார்‌ (2 நாளாகமம்‌ 13:10). 
யெரொடேயாம்‌, ஆராதனைக்கென்று ஏற்படுத்திய புதிய மையங்களில்‌ உண்மை 
யான ஆசாரியர்களைப்‌ பணிக்கு அமர்த்துவதில்‌ ஒரு பிரச்சனையைக்‌ 
கொண்டிந்தார்‌. ஏன்‌ அவர்களுக்கு என்ன? அவர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தைக்கு மதிப்பளித்தால்‌, அப்படிப்பட்ட பெரும்‌ பிழையான 
குவறுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்ற பயங்கரமான சிந்தனையில்‌ இருந்து 
பின்வாங்கிப்‌ போயிருப்பார்கள்‌ (2 நாளாகமம்‌ 13:9). ஆகையால்‌, 
யெரொபெயாம்‌, ஆசாரியர்களுக்கென்று தமது சொந்த முறைமையை 
ஏற்படுத்தி, பதினோரு கோத்திரங்களிலும்‌ இருந்து, அரசனின்‌ வேண்டு 
கோள்‌ எவ்வளவு பாவமுள்ளதாயிருப்பினும்‌, அதைச்‌ செய்யக்கூடிய 





மனிதர்களைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. 
ஐந்தாவதாக, அவர்‌ ஒரு புதிய வருடாந்திரப்‌ பண்டிகையை ஏற்படுத்தி, 
மதரீதியான நாட்காட்டியை மாற்றியமைத்தார்‌. 





குன்‌ மனதிலே தானே நியமித்துக்கொண்ட எட்டாம்‌ மாதம்‌ பதி 
னைந்தாம்‌ தேதியிலே பெத்தேலில்‌ தான்‌ உண்டாக்கின பலிபீடத்தின்‌ 
மேல்‌ பலியிட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பண்டிகையை ஏற்படுத்தி, 


27 


பலிபீடத்தின்மேல்‌ பலியிட்டுத்‌ தூபங்‌ காட்டினான்‌ (12:33). 


மோசேயின்‌ பிரமாணம்‌, மதரீதியான அண்டில்‌ ஏழாம்‌ மாதத்தைத்‌ 
குனிச்சிறப்பான பகுதியாக ஒதுக்கி வைத்திருந்தது: அம்மாதத்தின்‌ முதல்‌ 
நாள்‌ எக்காளங்களின்‌ பண்டிகையாய்‌ இருந்தது (லேவியராகமம்‌ 23:23-25), 
பத்தாம்‌ நாள்‌ பாவநிவிர்த்தி செய்யும்‌ நாளாய்‌ இருந்தது (லேவியராகமம்‌ 
23:27), மற்றும்‌ பதினைந்தாம்‌ நாளில்‌ இருந்து இருபத்தி இரண்டாம்‌ நாள்‌ 
வரைக்கும்‌ கூடாரங்களின்‌ பண்டிகையாய்‌ இருந்தது (லேவியராகமம்‌ 
23:33-86). யெரொபெயாம்‌ மதரீதியான நாட்காட்டியை ஒரு மாதம்‌ 





முன்தள்ளி, எட்டாம்‌ மாதத்தில்‌ பதினைந்தாம்‌ நாளை பண்டிகையாக 
நியமித்தார்‌. இது அவர்‌ “தன்‌ மனதிலே தானே நியமித்துக்‌ கொண்ட” 
விஷயம்‌ என்று வேதாகமம்‌ கூறுகிறது (12:33). 

இந்த எல்லா மாற்றங்கள்‌ மற்றும்‌ மாற்று ஏற்பாடுகள்‌ ஆகியவற்றின்‌ 
விளைவாக இது தேவனுடைய மதமாய்‌ இராமல்‌, யெரொபெயாமின்‌ 
மதமாயிற்று. யெரொபெயாம்‌ தேவனுடைய சித்தத்தை நாடவில்லை; 
அவர்‌ தமது சொந்த இருதயத்தைப்‌ பின்பற்றிக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ 
நாட்டின்‌ நடத்துனர்‌ என்ற வகையில்‌ முற்றிலும்‌ தோல்வியடைந்திருந்தார்‌. 
அவர்‌ தேவனுடைய பிரதிநிதியாயிருந்து, மக்களைத்‌ தேவனுடைய 
சித்தத்தின்படி செய்ய வழிநடத்த வேண்டியிருந்தது - ஆனால்‌ அவர்‌ 
மக்களைத்‌ தமது சுயசித்தத்தின்படி செய்ய வழிநடத்திய ஒரு பொய்த்‌ 








தேவனாக ஆனார்‌. 

சாத்தான்‌ உண்மையில்‌ மதத்தை எடுத்துப்போட முயற்சி செய்வ 
தில்லை; அவன்‌ மனிதர்களை, தேவனுடைய மதத்திற்குப்‌ பதிலாக 
மனிதர்களின்‌ மதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துவதற்கு 
நாடுகின்றான்‌. யெரொபெயாம்‌ விரும்பத்தக்கவராக, நியாயமான 
வரென்று காணப்படக்கூடியவராக, மற்றும்‌ நடைமுறைக்கு ஏற்றவரென்று 
உறுதியாகக்‌ காணப்படுபவராக இருந்தார்‌. அவர்‌ செய்தவற்றில்‌ ஒன்றே 
ஒன்று மாத்திரம்‌ தவறாயிருந்தது - அவர்‌ தேவனுடைய சித்தத்திற்குப்‌ 
பதிலாகத்‌ தமது சித்தத்தை வைத்தார்‌! 





பாவம்‌ பழித்துரைக்கப்படுதல்‌ 
யெரொடெயாம்‌ தமது சொந்த மதத்தை கண்டுபிடித்து அதைப்‌ 
பின்பற்றும்படி மக்களை வழிநடத்தியதைத்‌ தொடர்ந்து அது கர்த்தரால்‌ 
தெளிவாய்ப்‌ பழித்துரைக்கப்பட்ட து. உண்மையில்‌, கர்த்தர்‌ தமது வார்த்தை 











களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்பதைப்‌ பின்வரும்‌ நாடகத்துவமான 
மூன்று நிகழ்ச்சிகளில்‌ அறிவித்தார்‌. 


வெளிப்படையான கடிந்துகொள்ளுதலின்மூலம்‌ 
யெரொபெயாம்‌ எட்டாம்‌ மாகம்‌ பதினைந்தாம்‌ தேதியில்‌, தாம்‌ 





நியமித்திருந்த பண்டிகையை ஆசரிப்பதற்காகப்‌ பெத்தேலுக்குச்‌ சென்றார்‌. 
அவர்‌ வெட்கமற்ற கீழ்ப்படியாமையுடனும்‌ பயபக்தியற்ற முரட்டுத்‌ 
குனத்துடனும்‌, தூபம்‌ காட்டுவதற்காகப்‌ புதிய பீடத்தின்‌ மேல்‌ ஏறிச்‌ 


28 


சென்றார்‌ (12:33). அவர்‌ இகைப்படையும்படி, மக்கள்‌ கூட்டத்தில்‌ இருந்து 
தேவனுடைய மனிதர்‌ ஒருவர்‌ வந்தார்‌, அவர்‌ ஒரு வலுவான யூதாவின்‌ 
தீர்க்ககரிசியாவார்‌, அவர்‌ தமது உதடுகளில்‌ தீர்ப்பு வாக்கியத்துடன்‌ 
வந்தார்‌. அது அங்கிருந்தவர்களிடையில்‌ அமெரிக்கையுடன்‌ ஒரு 
முணுமுணுப்பையும்‌, பொறுப்பாளியாய்‌ இருந்தவர்களிடையில்‌ அமைதி 
யையும்‌ கொண்டுவந்தது, தீர்க்கதரிசி குற்றம்சாட்டும்‌ விரலைப்‌ பீடத்தின்‌ 
மீது நீட்டி, அதைப்பற்றித்‌ தேவனுடைய சாபத்தை அறிவித்தார்‌: 


பலிபீடமே பலிபீடமே, “இதோ, தாவீதின்‌ வம்சத்தில்‌ யோசியா 
என்னும்‌ பேருள்ள ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌; அவன்‌ உன்மேல்‌ 
தூபங்காட்டுநறெ மேடைகளின்‌ ஆசாரியர்களை உன்மேல்‌ 
பலியிடுவான்‌; மனுஷரின்‌ எலும்புகளும்‌ உன்மேல்‌ சுட்டெரிக்கப்‌ 
படும்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கூறி[னான்‌]” (13:2). 


யெரொபெயாமின்‌ பலிபீட மானது, அதன்மீது பலிகளைச்‌ செலுத்திய கள்ள 
ஆசாரியர்களின்‌ எலும்புகளை எரிக்கும்‌ இடமாக ஒருநாளில்‌ மாறும்‌. இந்தத்‌ 
தூர்க்கதரிசனத்தில்‌ யோசியாவின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டது. எனவே, 
நாம்‌ இதை “பெயர்த்தீர்க்கதரிசனம்‌,” என்று அழைக்கின்றோம்‌, இது 
அந்தப்‌ பலிபீடம்‌ யாருடைய ஆளுகைக்‌ காலத்தில்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்‌ 
கப்படுமோ அந்த குறிப்பிட்ட மனிதரின்‌ குறிப்பிட்ட பெயரை முன்னு 
ரைப்பதால்‌ இவ்வாறு அழைக்கின்றோம்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ முந்நூறு 
ஆண்டுகளுக்குப்‌ பின்பு யோசியா என்ற நல்ல அரசரின்‌ ஆளுகையின்போது 
நிறைவேற்றப்பட்டது (2 இராஜாக்கள்‌ 23:20). அந்தத்‌ தீர்க்ககரிசி ஒரு 
அடையாளத்தைக்‌ கொடுத்து, “இதோ, இந்தப்பலிபீடம்‌ வெடித்து, 
அதின்மேலுள்ள சாம்பல்‌ கொட்டுண்டுபோம்‌; கர்த்தர்‌ உரைத்ததற்கு 
இதுவே அடையாளம்‌” என்று கூறினார்‌ (13:3) தீர்க்கதரிசனம்‌ தனது 
சொந்த நிரூபணத்தன்மையைக்‌ கொண்டிருந்தது. அதற்கான நிரூபணம்‌ 
உடனடியாகக்‌ கொடுக்கப்படும்‌. 





யெரொடெயாம்‌ தமது கையை உயர்த்தி அவரைச்‌ சுற்றியிருந்த 
வர்களிடம்‌, “அவனைப்‌ பிடியுங்கள்‌!” என்று கூறினார்‌. அந்தத்‌ தீர்க்ககரிசி 
தேவனால்‌ அனுப்பப்பட்டவர்‌, அவர்‌ சத்தியத்தைப்‌ பேசியிருந்தார்‌, மற்றும்‌ 
யெரொபெயாம்‌ தேவனால்‌ கடிந்துகொள்ளப்பட்டார்‌ என்பவற்றிற்குச்‌ 
சாட்சியாக, நீட்டப்பட்ட யெரொபெயாமின்‌ கை, “மரத்துப்போயிற்று” 
(13:4). உடனடியாக, அந்தப்பீடம்‌ மேலிருந்து கீழாகப்‌ பிளவுண்டு, சாம்பல்‌ 
கொட்டுண்டுபோயிற்று. தேவனுடைய நியாயத்தீர்ப்பின்‌ ஊனப்படுத்தும்‌ 
வல்லமையினால்‌ அடிக்கப்பட்ட யெரொடெயாம்‌, தனது மரத்துப்போன 
கையைக்‌ குணமாக்கும்படி வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. அவரது வேண்டு 
கோள்‌ நிறைவேற்றப்பட்டது (13:6). தேவன்‌ எப்போதுமே இரண்டாம்‌ 
வாய்ப்பளிக்கும்‌ கேவனாயிருக்கிறார்‌. யெரொபெயாம்‌ அந்த சூழ்நிலை 
களினால்‌ மனந்திரும்பும்படி அழைக்கப்பட்டார்‌. ஒரு கணநேரம்‌, 
“ஏறக்குறைய மனமாற்றம்‌” அடைந்த நிலையில்‌, யெரொபெயாம்‌ 
அந்தத்‌ தீர்க்கதரிசியிடத்தில்‌ தமது அரண்மனைக்கு வந்து உணவுண்டு 





29 


இளைப்பாறிச்‌ செல்லும்படி கேட்டுக்கொண்டார்‌. அதற்கு அந்தத்‌ 
தர்க்கதரிசி நகரத்தில்‌ எவரொருவருடனும்‌ உணவு உண்பதற்குத்‌ தான்‌ 
அனுமதிக்கப்படவில்லை என்றும்‌, தான்‌ வந்த வழியைவிட்டு வேறொரு 
வழியாகத்‌ தனது இல்லத்திற்குத்‌ திரும்பும்படி தனக்குக்‌ கட்டளையிடப்‌ 
பட்டுள்ளதாகவும்‌ பதில்‌ அளித்தார்‌. இவ்விடத்தில்‌ ஒரு அரிய வைரம்‌ 
உள்ளது - அரசருடன்‌ உணவு உண்ணக்‌ கிடைத்த வாய்ப்பை மறுகலித்த 











ஒரு தீர்க்கதரிசி! யெரொபெயாம்‌ தமது கீழ்ப்படியாமையைக்‌ குறித்து 
சிந்தித்தார்‌ என்பதில்‌ ஐயமில்லை, ஆனால்‌ சரியான தீர்மானத்தை நோக்கி 
அவரது சாய்தல்‌ என்பது குறுகிய காலமே உயிருடன்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. தீர்க்கதரிசியின்‌ கடிந்துகொள்ளுதல்‌ என்பது யெரொபெயாமின்‌ 
மதரீதியான பாவத்தைக்‌ குறித்துத்‌ தேவனின்‌ முதல்‌ பழித்துரைத்தலாக 
மாத்திரம்‌ இருந்தது. 








தீர்க்கதரிசியின்‌ மரணத்தின்மூலம்‌ 

இன்னொரு வகையான பழித்துரைத்தல்‌ அந்த நாளின்‌ பிற்பகுதியில்‌ 
வந்தது. யூதாவின்‌ அந்தத்‌ கர்க்கதரிசி ஒரு முதிய தீர்க்ககரிசியால்‌ சூழ்ச்சியில்‌ 
சிக்கவைக்கப்பட்டார்‌. அவர்‌ தமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்த தெய்வீக 
அறிவுறுத்துதலை மீறி, அந்த முதிய தீர்க்கதரிசியுடன்‌ உணவு உண்டு, 
பின்பு ஒரு சிங்கத்தினால்‌ கொல்லப்பட்டார்‌ (13:23-26). (இது நமது அடுத்த 
பாடத்தில்‌ நாம்‌ பெரிதான விவரத்துடன்‌ படிக்கவிருக்கும்‌ விஷயமாகும்‌.) 
சிறிய தவறாகக்‌ காணப்படக்கூடியது அவரது மரணத்திற்குக்‌ காரணமா 
யிற்று. அவர்‌ தமது கழுதைக்கு அருகில்‌ சாலையோரத்தில்‌ இறந்துகிடப்‌ 
பவராகக்‌ காணப்பட்டார்‌, சிங்கம்‌ அவரைக்‌ கொன்று போட்டது. இந்த 
செயலின்மூலம்‌ ஒரு சத்தியம்‌ அறிவிக்கப்பட்டிருந்தது: தேவனுடைய 
வார்த்தையைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. தேவனுடைய சத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவதில்‌ ஒரு தீர்க்கதரிசிக்குக்கூட விலக்களிக்கப்படாது. தேவன்‌ 
தமது ஆணைகள்‌ செயல்படுத்தப்பட வேண்டும்‌ என்று விரும்புவதை 
குவறக்கூடாத வகையில்‌ கூறியுள்ளார்‌. அந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ மரணமானது, 





யெரொபெயாமுக்கும்‌ மற்ற எல்லாருக்கும்கூட “£ழ்ப்படியாமைக்குப்‌ 
பொருளறி பாடமாக” இருந்தது. தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட்ட தினால்‌ 
யெரொபெயாம்‌ எவ்வாறு பாதிக்கப்பட்டார்‌ என்பதற்குக்‌ குறிப்பெதுவும்‌ 
நமக்கு கூறப்படுவதில்லை. 


வேதனை நிறைந்த புலம்புதல்மூலம்‌ 

மூன்றாவது பழித்துரைத்தல்‌ வந்தது. யெரொபெயாமுக்கு ஒரு 
மகன்‌ இருந்தான்‌ (14:1-20). ஏலி - என்ற நீதிமானான மனிதர்‌ - தேவபக்தி 
யற்ற இரண்டு மகன்களைக்‌ கொண்டிருந்தார்‌ (1 சாமுவேல்‌ 2:11-17), 
யெரொயபெயாம்‌ - என்ற துன்மார்க்கமான தகப்பன்‌ - தேவபக்தியுள்ள ஒரு 





மகனைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ பெயர்‌ அபியா என்பதாகும்‌. ஒருநாள்‌ 
இந்தப்‌ பையன்‌ தீவிரமாய்‌ வியாதிப்பட்டான்‌. யெரொபெயாமும்‌ அவரது 
மனைவியும்‌, அவன்‌ வாழ்வானா அல்லது சாவானா என்று அறியாதிருந்‌ 
தனர்‌. அவர்கள்‌ துக்கத்தினால்‌ துவண்டுபோயினர்‌. பெருந்துயரில்‌ ஆழ்ந்த, 


30 


யெரொபெயாம்‌ தமது மனைவியை மாறுவேடத்தில்‌ சென்று, தாம்‌ 
வெறுத்திருந்த தீர்க்ககரிசியான அகியாவைக்‌ கண்டு, வியாதிப்பட்டிருந்த 
தமது மகனின்‌ முடிவைப்‌ பற்றிக்‌ கேட்கும்படி கூறினார்‌. அவள்‌ மாறுவேடத்தில்‌ 
தூர்க்ககரிசியிடம்‌ சென்றாள்‌, அப்போது அவள்‌ பத்து அப்பங்களையும்‌, 
பணியாரங்களையும்‌, ஒரு கலசம்‌ தேனையும்‌ தன்னுடன்‌ எடுத்துச்‌ 
சென்றாள்‌. அகியா சீலோவில்‌ வாழ்ந்தார்‌, ஆண்டுகள்‌ ஆனவேளையில்‌, 
அவர்‌ பார்வையற்றுப்‌ போயிருந்தார்‌. யெரொபெயாமின்‌ மனைவி 
அகியாவின்‌ வீட்டை அணுகிக்கொண்டிருக்கையில்‌, அவருக்கு யார்‌ வருவது 
என்பதைப்‌ பற்றியும்‌, அவளுக்கு என்ன கூறவேண்டும்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ 
வெளிப்படுத்துதலாகக்‌ கூறப்பட்டது. அவர்‌, “யெரொபெயாமின்‌ மனைவியே, 
உள்ளேவா; உன்னை அந்நிய ஸ்‌இரீயாகக்‌ காண்பிக்கிறதென்ன? துக்கசெய்தியை 
உனக்கு அறிவிக்க நான்‌ அனுப்பப்பட்டேன்‌” என்று கூறினார்‌ (14:6). நடுங்கிய, 
அவள்‌ பயத்துடன்‌ உள்ளே வந்தாள்‌, அவள்‌ தன்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிய 
உடனே அவள்‌ மகன்‌ இறந்துபோவான்‌ என்று அவளுக்குக்‌ கூறப்பட்டது. 
அந்தப்‌ பையனின்‌ மரணம்‌ நியாயத்தீர்ப்பின்‌ வெளிப்படுத்துதலாக 
இருக்கவில்லை. நியாயத்தீர்ப்பின்‌ வெளிப்படுத்துகல்‌ பிற்பாடு தரப்பட்டது. 
அவனது மரணம்‌ இரக்கத்தின்‌ செயல்பாடாயிருந்தது: 


“... யெரொபெயாமின்‌ வீட்டாரில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கார்க்கருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம்‌ காணப்‌ 
பட்டதினால்‌, யெரொபெயாமின்‌ சந்ததியில்‌ அவன்‌ ஒருவனே 
கல்லறைக்குட்படுவான்‌” (14:13). 


ஜான்‌ 0. விட்கோம்ப்‌ என்பவர்‌, பின்வருமாறு எழுதினார்‌, 


இந்தப்‌ பிள்ளையைக்‌ கனப்படுத்தத்‌ தேவனுடைய வழி, அவனை 
வியாதியில்‌ இறந்துபோய்‌ ஒரு கல்லறையில்‌ புதைக்கும்படி செய்தல்‌ 
என்பதாக இருந்தது! ... ராஜ குடும்பத்திற்கு மிகவும்‌ பயங்கரமான 
நியாயத்தீர்ப்பு காத்திருந்தது (1 இராஜாக்கள்‌ 14:10, 11) அதைத்‌ 
தவிர்க்கும்‌ வகையில்‌ படுக்கையில்‌ மரித்தல்‌ என்பது மாபெரும்‌ 
ஆசீர்வாதமாய்‌ இருக்கும்‌!” 


யெரொபெயாமின்‌ மனைவிக்கு, யெரொபெயாமின்‌ வீட்டாரை 
வெட்டிப்போடும்‌ ஒரு அரசர்‌ எழும்புவார்‌ என்றும்‌, அவரது வீட்டாரில்‌ 
ஆண்கள்‌ யாவரும்‌ வன்முறையில்‌ மரணம்‌ அடைவார்கள்‌ என்றும்‌ 
கூறப்பட்டது. இது யெரொபெயாமின்மீது நியாயத்தீர்ப்புக்கான தேவனு 
டைய வெளிப்படுத்துதலாக இருந்தது. அகியா, அசீரிய அடிமைத்தனம்‌ 
பற்றிய இந்த முதல்‌ கீர்க்கதரிசனத்கைக்‌ குறிப்பிட்டதுடன்‌ நியாயத்தர்ப்புப்‌ 
பற்றிய தமது அறிவிப்பை முடித்துக்கொண்டார்‌ (14:15, 16. யெரொ 
பெயாம்‌ தமது மக்கள்‌ ஒருக்காலும்‌ மனந்திரும்பாத பாவ ஓட்டம்‌ ஒன்றை 
அவர்களுக்குள்‌ தொடங்கியிருந்தார்‌, எனவே, தேவன்‌ அந்த முதல்‌ 
அரசரின்‌ ஆளுகையின்போதே, நாடானது அதன்‌ பாவத்தினால்‌ ஒருநாளில்‌ 
அழிக்கப்படும்‌ என்பதை அறிவித்தார்‌. 





31 


“தண்ணீரிலே நாணல்‌ அசைகுிறதுபோல, கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
முறிந்தசையப்பண்ணி, அவர்கள்‌ பிதாக்களுக்குத்‌ தாம்‌ கொடுத்த இந்த 
நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி, அவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தோப்பு விக்கிரகங்களை வைத்து, கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்னெபடியினால்‌, அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து, 
யெரொபெயாம்‌ செய்ததும்‌ இஸ்ரவேலைச்‌ செய்யப்‌ பண்ணினது 
மான பாவத்தினிமித்தம்‌ இஸ்ரவேலை ஒப்புக்கொடுத்துவிடுவார்‌” 
(14:15, 16). 


அந்தப்‌ பெண்‌ யெரொபெயாமின்‌ துன்மார்க்கத்துக்கு உடந்தையா 
யிருந்த அவளது குணத்தினிமித்தம்‌, பிள்ளைக்கு மரணம்‌ நேரிடும்‌ காலம்‌ 
பற்றிய குறிப்பான அறுவுறுத்தல்கள்‌ தரப்பட்டன. 


“அகையால்‌ நீ எழுந்து, உன்‌ வீட்டுக்குப்‌ போ, உன்‌ கால்கள்‌ 
பட்டணத்திற்குள்‌ பிரவேசிக்கையில்‌ பிள்ளையாண்டான்‌ செத்துப்‌ 
போவான்‌. அவனுக்காக இஸ்ரவேலரெல்லாரும்‌ துக்கங்கொண்டாடி 
அவனை அடக்கம்பண்ணுவார்கள்‌; யெரொபெயாமின்‌ வீட்டாரில்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல 
காரியம்‌ காணப்பட்டதினால்‌, யெரொபெயாமின்‌ சந்ததியில்‌ அவன்‌ 
ஒருவனே கல்லறைக்குட்படுவான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமக்கு 
இஸ்ரவேலின்மேல்‌ ஒரு ராஜாவை எழும்பப்பண்ணுவார்‌; அவன்‌ 
அந்நாளிலே யெரொபெயாமின்‌ வீட்டாரைச்‌ சங்கரிப்பான்‌; 
இப்போதே இது நடந்தேறும்‌” (14:12-14). 


இந்தப்‌ பெண்ணின்‌ மனதில்‌ ஓடியது என்ன என்பதை உங்களால்‌ 
கற்பனை செய்ய முடிகிறதா? அவள்‌ தான்‌ வீடு திரும்பும்போது தனது 
மகன்‌ இறந்துபோவான்‌ என்று அறிந்தாள்‌. நிச்சயமாகவே, அவள்‌ 
வீடு திரும்பி தனது மகனின்‌ உயிரைக்‌ காக்க ஒரு வழியைக்‌ கண்டறிய 
முயற்சி செய்தாள்‌. எவ்வழியும்‌ காணப்பட இயலவில்லை. அவளது மனமானது 
என்ன செய்யலாம்‌ என்பது பற்றிய குழப்பமான சிந்தனைகளுடன்‌ சுற்றிச்‌ 
சுழன்றிருக்க வேண்டும்‌. கடைசியில்‌, அவள்‌ தேவனுடைய தவிர்க்க 
இயலாத நியாயத்தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு இல்லம்‌ நோக்கி அற்றலைந்து 
வந்தாள்‌. அவரது நியாயத்தீர்ப்புகள்‌ நிச்சயமானவைகளாகவும்‌ உறுதி 
யானவைகளாகவும்‌ இருக்கின்றன; எவரொருவரும்‌ - ஒரு தாய்கூட - 
அவற்றைப்‌ புறம்பே ஒதுக்கி வைக்க இயலாது. அவள்‌ தனது வீடு 
திரும்புகையில்‌, அவளது மகன்‌ இறந்து போனான்‌. தேவன்‌ எவ்வளவு 
தெளிவானவராய்‌ இருந்திருக்க வேண்டும்‌? யெரொபெயாமின்‌ 
பாவத்தின்மீதான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மும்முறை அறிவிக்கப்‌ 
பட்டிருந்தது. யெரொபெயாம்‌ கருத்தைப்‌ புரிந்துகொண்டு மனந்திரும்பி 
னாரா? இல்லை. அவர்‌ தமது பாவம்‌ நிறைந்த வழியிலேயே தொடர்ந்து 
சென்றார்‌. 

யெரொபெயாமின்‌ பாவத்தைக்‌ கண்டனம்‌ செய்தல்‌ பற்றிய கடைசிச்‌ 





செய்தியொன்று - யெரொபெயாமின்‌ மரணம்‌ - நமக்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


32 


தேவன்‌ தமது எச்சரிக்கைகளைக்‌ கவனிக்கும்படிக்கு நம்மிடத்தில்‌ 
எதிர்பார்க்கின்றார்‌. கடைசியாக, அவரைச்‌ சேவிப்பதற்கு அல்லது 
நமது தோல்விகளில்‌ இருந்து மனந்திரும்புவதற்கான வாய்ப்புகள்‌ யாவும்‌ 
கடந்து போய்விடும்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மைத்‌ திரைகளுக்கு 
அப்பால்‌ எடுத்துச்‌ சென்று, யெரொபெயாம்‌ மரித்தபோது என்ன நடந்தது 
கர்த்தர்‌ அவனை அடித்ததினால்‌ மரண 
மடைந்தான்‌” (2 நாளாகமம்‌ 13:20ஆ). அவர்‌ இயற்கையான மரணம்‌ 
அடையவில்லை. தேவன்‌ தமது நியாயத்தீர்ப்பின்‌ கரத்தை அவர்மீது 
வைத்து, அவருக்கு மரணத்தைக்‌ கொண்டு வந்தபோது, அவரது இருபத்து 
இரண்டு ஆண்டுகள்‌ கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவரது ஆளுகை, 
அது தொடங்யெவாறே முடிந்தது - தேவனுக்குக்‌ கழ்ப்படியாமையில்‌. 
யெரொபெயாம்‌ ஒருக்காலும்‌ மனந்திரும்பவில்லை. அவரது வாழ்வானது, 
மக்களை தேவனுடைய சத்தியத்தையன்றி, தவறைப்‌ பெற்று, நம்பி 
வாழும்படி நடத்தவே செலவிடப்பட்டது. 


[13 


என்பதைக்‌ காண்பிக்கின்றார்‌: “... 


முடிவுரை 
இந்த நிகழ்ச்சிகளில்‌ நமக்கு நடைமுறைப்‌ பயன்பாடு ஏதேனும்‌ 
உள்ளதா? நிச்சயமாக உள்ளது. இந்தத்‌ தெய்வீக எடுத்துரைப்பு, “தேவன்‌ 
கீழ்ப்படிதலைக்‌ கேட்கின்றார்‌!” என்று அறிவிக்கிறது. யெரொபெயாமைப்‌ 
பற்றிப்படித்தும்‌, தேவனிடத்தில்‌ அவர்‌ கொண்டிருந்த சுயத்கைச்‌ சேவிக்கும்‌ 
அணுகுமுறையும்‌ கீழ்ப்படியாமையுள்ள வாழ்வும்‌ அவற்றிற்கு ஏற்ற 
கிரயத்கைச்‌ செலுத்தின என்பதை யாரால்‌ நம்பாதிருக்க முடியும்‌? ஒருவர்‌ 
யெரொயபெயாமினால்‌ மத்தேயு 7:22, 23ல்‌ நமது கர்த்தரின்‌ வார்த்தையை 
நினைவுகூருகின்றார்‌: 





அந்நாளிலே அநேகர்‌ என்னை நோக்கி: “கர்த்தாவே! கர்த்தாவே! 
உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ உரைத்தோம்‌ அல்லவா? 
உமது நாமத்தினாலே பிசாசுகளைக்‌ துரத்தினோம்‌ அல்லவா? உமது 
நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச்‌ செய்தோம்‌ அல்லவா? 
என்பார்கள்‌.” அப்பொழுது, “நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை 
அறியவில்லை; அக்ரெமச்‌ செய்கைக்காரரே, என்னைவிட்டு அகன்று 
போங்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ சொல்லுவேன்‌. ” 


மதம்‌/தேவபக்தி மாத்திரமே போதுமானதல்ல! யெரொபெயாம்‌ ஒரு 
மதத்தைக்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அது தவறான மதமாய்‌ இருந்தது. 
தேவனைப்‌ பிரியப்படுத்துவதற்கு ஒரு மதத்தைக்‌ கொண்டிருத்தல்‌ 
மாத்திரமே போதுமானதாக இருந்ததென்றால்‌, யெரொபெயாம்‌ 
தேவனுடைய அங்கீகாரத்தைப்‌ பெற்றிருப்பார்‌. நீங்கள்‌ ஒரு மதத்தைக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ உங்களிடத்தில்‌ விரும்புவதில்லை; அவர்‌ 
குமது மதத்தை நீங்கள்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்றே விரும்புகின்றார்‌. 
யெரொடெயாம்‌ இந்தப்‌ பாடத்தை ஒருக்காலும்‌ கற்றறியவில்லை. அவர்‌ 
குமது வாழ்வை மதரீதியான பாவியாயிருந்த அரசர்‌ என்ற வகையில்‌ 
வாழ்ந்தார்‌. 





33 


“யெரொடெயாம்‌ ஏன்‌ மனந்திரும்பவில்லை என்று நான்‌ ஆச்சரியப்‌ 
படுகின்றேன்‌. அவர்‌ தமது பாவத்திற்காக வெளிப்படையாகக்‌ கடிந்து 
கொள்ளப்பட்டார்‌. அவரை எச்சரித்த தீர்க்கதரிசி தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படியாததினால்‌ இறந்தார்‌. யெரொபெயாமின்‌ நல்ல மகன்‌ இறந்தான்‌. 
யெரொபெயாமுக்கு அவரது வீட்டில்‌ உள்ள ஆண்கள்‌ யாவரும்‌ அவரது 
பாவத்தினால்‌ வன்முறையில்‌ இறப்பார்கள்‌ என்று கூறப்பட்டது. 
அவருக்கும்‌ தெற்கு ராஜ்யத்தின்‌ அரசரான அபியாவுக்கும்‌ உள்நாட்டு 
மோதல்‌ ஏற்படுவதற்கு முன்பு, அபியாவினால்‌ அவர்‌ கடிந்துகொள்ளப்‌ 
பட்டார்‌ (2 நாளாகமம்‌ 138:4-12); இருப்பினும்‌ அவர்‌ ஒருக்காலும்‌ 
மனந்திரும்பவில்லை. அவர்‌ தேவனுடைய கடிந்துகொள்ளுதலை 
ஒருக்காலும்‌ இருதயத்திற்குள்‌ எடுத்துச்‌ செல்லவில்லை. அது திகைப்புக்‌ 
குரியதாயிருக்றெது” என்று நீங்கள்‌ கூறலாம்‌. 

நின்று நிதானியுங்கள்‌. இது இன்றைய நாட்களில்‌ நாம்‌ காணுகின்ற 
வற்றைக்‌ காட்டிலும்‌ திகைப்புக்குரியதாக உள்ளதா? நாம்‌ தேவனுக்கு 
முன்பாக எப்படி வாழ வேண்டும்‌ என்பதையும்‌, அவரை எவ்வாறு 
ஆராதிக்க வேண்டும்‌ என்பதையும்‌, தேவன்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
வரைகுறிப்பிட்டுள்ளார்‌; இருப்பினும்‌ எண்ணற்ற நாமகரணக்கூட்டங்கள்‌ 
அமைவுபெற்றுள்ளன, இவற்றில்‌ எதுவும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ கண்டறியப்‌ 
படுவதில்லை. தேவனிடத்தில்‌ நாம்‌ விசுவாசத்தினாலும்‌ (யோவான்‌ 
8:24), மனந்திரும்புதலினாலும்‌ லூக்கா 13:3), இயேசுவை அறிக்கை 
செய்வதினாலும்‌ (ரோமர்‌ 10:10), மற்றும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்வதினாலும்‌ (ரோமர்‌ 6:3) வந்துசேர வேண்டும்‌ என்று 
தேவனே நமக்குக்‌ கூறியுள்ளார்‌; இருப்பினும்‌, நவீன யெரொடெயாம்கள்‌ 
தேவனிடம்‌ சேருவதற்குத்‌ தங்கள்‌ சொந்தத்‌ திட்டங்களுடன்‌ வந்துள்ளனர்‌. 








தேவன்‌ தமது வார்த்தையைப்‌ படித்தல்‌ (நடபடிகள்‌ 17:11), பாடுதல்‌ 
(எபேசியர்‌ 5:19), ஜெபம்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 5:17), கர்த்தருடைய 
பந்தியில்‌ கர்த்தருடைய நாள்‌ ஒவ்வொன்றிலும்‌ பங்கேற்றல்‌ (நடபடிகள்‌ 
20:7; 1 கொரிந்தியர்‌ 11:20, 21), மற்றும்‌ நமது வளமைக்கு ஏற்றபடி 
வாரத்தின்‌ முதல்நாள்தோறும்‌ காணிக்கை கொடுத்தல்‌ (1 கொரிந்தியர்‌ 
16:1, 2) ஆகியவற்றின்‌ மூலமாக அவரை ஆராதிக்க வேண்டும்‌ என்று 
நமக்குக்‌ கூறியிருக்கவில்லையா? இருப்பினும்‌, மனிதன்‌, தனது விருப்பு 
வெறுப்புகளுக்கு ஏற்றாற்போன்று தேவனுடைய மதத்தை மாற்றியமைத்‌ 
இருக்கின்றான்‌. 

தாழ்மையான க&ீழ்ப்படிதலுக்கு என்னவாயிற்று? கீழ்ப்படிதலின்‌ 
அவசியத்தை நாம்‌ கற்றுக்கொள்வோமா, அல்லது நாம்‌ இருபத்தியோராம்‌ 
நூற்றாண்டின்‌ யெரொபெயாம்களாக ஆவோமா? 





கற்கவேண்டிய பாடம்‌: 
மனிதனின்‌ மதம்‌ 
தேவனால்‌ புறக்கணிக்கப்படுகிறது, 
அது மனிதர்களாலும்‌ புறக்கணிக்கப்பட வேண்டும்‌. 


34 


குறிப்புகள்‌ 

'ஜெர்மனி நாட்டின்‌ நாஜி சர்வாதிகாரியான, அடால்ப்‌ ஹிட்லர்‌ (1889-1945), 
மற்றும்‌ சோவியத்‌ யூனியனின்‌ தலைவரான, ஜோசப்‌ ஸ்டாலின்‌ (1879-1953), 
ஆகியோர்‌ தலைசிறந்த உதாரணங்களாவர்‌. 21 இராஜாக்கள்‌ 14:20ஐக்‌ காணவும்‌. 
John 0. Whitcomb, A History of Israel (Grand Rapids, Mich.: Baker Book House, 1971), 
362. 


35 


3 
பூதா நாடன்‌ பெயர்‌ அறியப்படாத தீர்க்கதரிசி 


பொய்யை நமாரகுல்‌ 


வேதபாட (ஞு: 1 இராஜாக்கள்‌ 13 


யாரேனும்‌ ஒருவர்‌ உங்களிடத்தில்‌, “நீங்கள்‌ எதை நம்புகின்றீர்கள்‌ 
என்பது பிரச்சனையல்ல. அந்த விஷயத்திற்கு நீங்கள்‌ உண்மையுள்ள 
வர்களாய்‌ இருக்கின்றீர்களா இல்லையா என்பதுதான்‌ முக்கியமானதாகும்‌. 
உபதேசம்‌ ஒரு பொருட்டல்ல; உங்கள்‌ இருதயமே பொருட்படுத்தப்‌ 
படுகிறது” என்று எப்போதாவது கூறக்‌ கேட்டிருக்கின்றீர்களா? நீங்கள்‌ 
அனேகமாகக்‌ கேட்டிருக்கலாம்‌. நாம்‌ யாவருமே இவ்வாறு கூறக்‌ 
கேட்டிருக்கின்றோம்‌. வேதாகமம்‌ நமது வழிகாட்டியாக இருப்பதால்‌, 
முக்கியமான கேள்வியொன்று எழுப்பப்பட வேண்டும்‌: மதத்திற்கு இந்த 
அணுகுமுறை உண்மையானதா? இதை நாம்‌ காண்போம்‌. 

நாம்‌ யெரொடெயாமை விட்டு விலகி வருவதற்கு முன்பு, அவர்‌ 
புதிகாய்க்‌ கட்டிய பலிபீடத்திற்கு முன்பாக அவரைக்‌ கடிந்துகொண்ட, 
யூதா நாட்டின்‌ பெயர்‌ அறியப்படாத தீர்க்ககரிசியைச்‌ சற்றே விவரமாக ஆழ்ந்து 
சிந்திப்போம்‌. இந்த இர்க்கதரிசி இவ்வுலகத்தில்‌ சத்தியத்திற்கும்‌ தவறுக்கும்‌ 
இடையில்‌, கழ்ப்படிதலுக்கும்‌ கழ்ப்படியாமைக்கும்‌ இடையில்‌ தொடர்ந்து 
நடக்கும்‌ யுத்தத்தை நமக்கு நினைவூட்டுகின்றவராய்‌ இருக்கிறபடியால்‌, 
நமது விசேஷித்த ஆர்வத்திற்கு உரியவராகின்றார்‌. 

“றிய, கபடற்ற/வெகுளித்தனமான பொய்கள்‌,” என்ற சொல்‌ 
விளக்கத்தை நீங்கள்‌ கேள்விப்பட்டு இருக்கலாம்‌, ஆனால்‌ எந்தப்‌ பொய்யும்‌ 
சிறியதாகவோ அல்லது கபடற்றதாகவோ எந்தக்‌ காலத்திலும்‌ இருப்ப 
தில்லை என்பதை நாம்‌ நினைவில்‌ வைத்தாக வேண்டும்‌. சலபொய்கள்‌ 
சிறியவையாக அல்லது கபடற்றவையாகக்‌ காணப்படலாம்‌, ஆனால்‌ அவை 
ஒருக்காலும்‌ அவ்வாறு இருப்பதில்லை, இந்த சத்தியத்திற்கு வேதாகமத்தில்‌ 
பதிவாதாரத்தைச்‌ சுமந்து நிற்கும்‌ ஒரு நபர்‌, யூதா நாட்டில்‌ இருந்த வந்த 
பெயர்‌ அறியப்படாத தீர்க்கதரிசியாவார்‌. இந்த சத்தியத்தைக்‌ கண்ணோக்கு 











வதற்காக, நாம்‌ இவர்‌ யெரொபெயாமைக்‌ கடிந்துகொண்டதற்குப்‌ பின்பு 
நடந்த இவரது வரலாற்றை எடுத்துக்‌ காண்பது அவசியமாகும்‌. 

தேவன்‌ வரலாற்றுரீதியாக யெரொபெயாமைப்‌ பழித்துரைத்து 
வெளிப்படையாகச்‌ சிறுமைப்படுத்தியதைத்‌ தொடர்ந்து, தேவன்‌ யெரொ 
பெயாமுக்கு மனந்திரும்ப ஒரு வாய்ப்பளிப்பதைத்‌ தேர்ந்துகொண்டார்‌. 
யெரொபெயாமின்‌ கையும்‌ தோளும்‌ குணமாக்கப்பட்டன, கடைசி 
நியாயத்தீர்ப்பு சற்றுக்காலத்திற்கு நிறுத்திவைக்கப்பட்டது. நிம்மதி மற்றும்‌ 
சற்றுநேர நற்‌-சித்தம்‌ ஆகியவற்றுடன்‌, யெரொபெயாம்‌ அந்தத்‌ தீர்க்க 


36 


கரிசியைத்‌ தன்னுடன்‌ அரண்மனைக்கு வந்து உணவு உண்டு இளைப்பாறிச்‌ 
செல்லும்படியும்‌, தாம்‌ அவருக்குச்‌ சன்மானம்‌ தருவதாகவும்‌ கூறி 
அழைத்தார்‌. என்ன ஒரு அழைப்பு! “நான்‌ அரசரைக்‌ கடிந்து கொண்டேன்‌, 
அவர்‌ அதற்காக என்னை உணவு உண்ணும்படி அவரது அரண்மனைக்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌” என்று கூறக்கூடியவராய்‌ இருக்க விரும்பாத 
யாராவது உண்டா? 

[ஆனால்‌] அந்தத்‌ தீர்க்கதரிசி, “நீர்‌ எனக்கு உம்முடைய வீட்டில்‌ பாதி 
கொடுத்தாலும்‌, நான்‌ உம்மோடே வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில்‌ 
அப்பம்‌ புசிப்பதுமில்லை, தண்ணீர்‌ குடிப்பதுமில்லை. ஏனென்றால்‌ நீ 
அப்பம்‌ புசியாமலும்‌, தண்ணீர்‌ குடியாமலும்‌, போனவழியாய்த்‌ திரும்‌ 
பாமலும்‌ இருவென்று கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையால்‌ எனக்குக்‌ 
கட்டளையிட்டி ருக்கிறார்‌: ” என்று கூறியபோது (13:8, 9) தமது உண்மை 
யான தலைவர்மீது தாம்‌ கொண்டிருக்கும்‌ பற்றுறுதி எவ்வகைப்பட்டது 
என்பதைக்‌ காண்பித்தார்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ வாழ்வு, வரலாற்றின்‌ 
இப்பகுதியுடன்‌ முடிந்திருக்கும்‌ என்றால்‌, இவரை நாம்‌ வேதாகமத்தின்‌ 
மாபெரும்‌ தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌ என்று கருதியிருப்போம்‌. இவரைப்‌ 
பற்றி நாம்‌, “இம்மனிதர்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ வாழ்ந்தவர்களிலேயே 
மாபெரும்‌ மனிதர்களில்‌ ஒருவராயிருக்கின்றார்‌. இவர்‌ தமது இருதயத்தை 
ஒரே விஷயத்தில்‌ - தேவனுடைய சத்தியத்தில்‌ - அமையச்‌ செய்து 
இருந்தார்‌. இவர்‌ மற்ற எவரொருவராலும்‌ - வலிமைமிகுந்தவர்‌ அல்லது 
சாதாரணக்‌ குடியானவர்‌ ஆகிய எவராலும்‌ - தேவனுடைய சித்தத்தில்‌ 
இருந்து புறம்பே விலகிச்‌ செல்லுவதற்கு இணங்கச்‌ செய்யப்பட 
இயலாதவராயிருந்தார்‌. அவர்‌ தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம்‌ 
அறிவிப்பதற்குத்‌ தம்மை அர்ப்பணித்திருந்த உண்மையான தீர்க்கதரிசியாய்‌ 








இருந்தார்‌, மற்றும்‌ அதை அவர்‌ பயமோ பட்சபாதமோ இன்றி செய்தார்‌” 
என்று கூறியிருப்போம்‌. இருப்பினும்‌, வரலாற்றின்‌ எஞ்சிய பகுதியானது, 
இம்மனிதரின்‌ இன்னொரு சித்தரிப்பை நமக்கு அளிக்கிறது. 

யூதா நாட்டில்‌ இருந்து வந்த தீர்க்கதரிசி தமது கமுதையின்மீதேறி, 
இல்லம்‌ நோக்கிப்‌ பயணம்‌ தொடங்கி தாம்‌ வந்தபோது, பயணித்திருந்த 
வழியைவிட்டு வேறொரு வழியில்‌ செல்வதை உறுதிப்படுத்திக்‌ கொண்டார்‌. 
பெத்தேல்‌ முழுவதிலும்‌, பலிபீடத்தில்‌ யெரொபெயாமுக்கு நடந்த விஷயம்‌ 
பற்றிய பேச்சு பரவியிருந்திருக்க வேண்டும்‌. அந்த நிகழ்ச்சிகளைக்‌ கண்ட 
சில இளைஞர்கள்‌ இல்லம்‌ திரும்பி, நடந்த எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ 
தந்தையான முதிய தீர்க்கதரிசியிடம்‌ கூறினர்‌. தமது மகன்களிடத்தில்‌ 
இருந்து கேட்ட விஷயத்தினால்‌ தூண்டப்பட்டார்‌ என்பதைத்‌ தவிர இந்த 
முதிய தீர்க்கதரிசி பற்றி நாம்‌ வேறு எதுவும்‌ அதிகமாக அறியவில்லை. 
“அவன்‌ எந்த வழி போனான்‌?” என்று அவர்களிடத்தில்‌ அவர்‌ கேட்டார்‌ 
(13:12). அதை மகன்கள்‌ அறிந்திருந்தனர்‌. பலிபீடத்தின்‌ அருகில்‌ இருந்த 
ஒவ்வொருவரும்‌, அந்த இளம்‌ தீர்க்கதரிசி யூதாவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்ல 
எந்த வழியில்‌ பயணித்தார்‌ என்பதை அறிந்திருந்தனர்‌, தீர்க்கதரிசி 
அரசருக்குப்‌ பதில்‌ அளித்த பின்பு, சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்‌ திரும்பி, 
அரசரின்‌ பிரசன்னத்தில்‌ இருந்து வெளிநடந்து, தமது கழுதையின்‌ மீதேறி, 











37 


சத்தியத்திற்கான தமது நாளின்‌ போராட்டத்தில்‌ முடிவெடுத்தலென்ற 
இடர்ப்பாடு மிகுந்த வேளையில்‌ வெற்றி பெற்ற அரசியல்வாதியைப்போல்‌ 
மிடுக்குடன்‌ சென்றிருந்தார்‌. இந்தக்‌ காட்சியைக்‌ கண்ட மக்கள்‌ யாவரும்‌, 
அவர்‌ அங்கிருந்து புறப்பட்டுச்‌ சென்றதை தங்கள்‌ கண்களினால்‌ கவனமாய்ப்‌ 
பின்தொடர்ந்து, அவரது கழுதையானது காட்சியில்‌ இருந்து மறையும்‌ வரையில்‌ 
அவரது அசைவுகள்‌ ஒவ்வொன்றையும்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்‌ 
காட்சியில்‌ இருந்து மறைந்தபின்பு, அவர்கள்‌ ஒருவேளை சில நிமிடங்கள்‌ 
அமைதியான குசுகுசுப்புடன்‌ அசைவின்றி நின்றிருந்து - பின்பு, ஒருவர்பின்‌ 
ஒருவராகத்‌, தங்கள்‌ இல்லங்களுக்குப்‌ பேச்சின்றி, தாங்கள்‌ கண்டவற்றைப்‌ 
பற்றி ஆழ்ந்து சிந்தித்துக்கொண்டே அமெரிக்கையுடன்‌ சென்றிருக்கலாம்‌. 
ஆம்‌, அவர்‌ சென்ற சாலையைப்‌ பற்றி அந்த முதிய தீர்க்கதரிசியின்‌ மகன்கள்‌ 
அறிந்திருந்தனர்‌. ஏனென்றால்‌ அவர்கள்‌ அம்மனிதர்‌ தம்மை அனுப்பின 
தெய்வீகமானவரிடத்தில்‌ திரும்பும்‌ ஒரு தூதன்போன்று அவ்விடத்தில்‌ 
இருந்து புறப்பட்டுச்‌ சென்றதை அவர்கள்‌ கவனித்திருந்தனர்‌. 

நகரத்தில்‌ இருந்து வெளியே செல்ல அந்தத்‌ தீர்க்கதரிசி எந்தப்‌ 
பாதையை மேற்கொண்டார்‌ என்று அறிந்தபின்பு, அம்முதிய தீர்க்கதரிசி 
விரைவிலேயே தமது கழுதையின்‌ மீதேறி அவரைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 
அவர்‌ தேவனுடைய மனிதர்‌ ஒரு மரத்தின்‌ கழ்‌ அமர்ந்திருப்பதை, தமது 
பயணத்தைத்‌ தொடரும்‌ முன்பு சற்று ஓய்ந்திருப்பதைக்‌ கண்டார்‌. அந்த 
முதிய தீர்க்கதரிசி ஏன்‌ அவரிடத்தில்‌ பின்வருமாறு பேசினார்‌ அல்லது 
செயல்பட்டார்‌ என்பதை நாம்‌ அறிவதில்லை. ' அந்த முதிய தீர்க்கதரிசி 
அவரிடத்தில்‌, “என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம்‌ புசியும்‌” என்றார்‌ 
(13:15). முதலில்‌ அந்த இளைய தீர்க்கதரிசி பிடிவாதத்துடன்‌ அந்த 
அழைப்பை, இதற்கு முன்பு அவர்‌ யெரொபெயாமிடம்‌ செய்திருந்தது 
போலவே மறுத்தார்‌. அவர்‌ பின்வருமாறு கூறினார்‌, 





நான்‌ உம்மோடே திரும்பவும்‌ உம்மோடே உள்ளே போகவு 
மாட்டேன்‌; இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான்‌ அப்பம்‌ புசிக்கவும்‌ 
குண்ணீர்‌ குடிக்கவுமாட்டேன்‌. ஏனென்றால்‌ “நீ அப்பம்‌ புசியாமலும்‌, 
அங்கே தண்ணீர்‌ குடியாமலும்‌, நீ போன வழியாய்த்‌ திரும்பாமலும்‌ 
இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது” 
(13:16, 17). 


ஏதோ காரணத்தினால்‌, அம்முதிய தீர்க்கதரிசி, பிசாசினால்‌ ஏவப்பட்டுப்‌ 
பின்வருமாறு கூறினார்‌: 


உம்மைப்போல நானும்‌ தீர்க்கதரிசிதான்‌; “அவன்‌ அப்பம்‌ புசித்துத்‌ 
தண்ணீர்‌ குடிக்க, நீ அவனைத்‌ திருப்பி, உன்‌ வீட்டுக்கு அழைத்துக்‌ 
கொண்டுவா” என்று ஒரு தூதன்‌ கர்த்தருடைய வார்த்தையாக 
என்னோடே சொன்னான்‌ (13:18). 


மிகமுக்கியத்துவமான இவ்வார்த்தைகள்‌ பின்தொடருகின்றன: 
“அவனிடத்தில்‌ பொய்‌ சொன்னான்‌” (13:18). அவ்வார்த்தைகளை மெது 
வாகவும்‌ சிந்தனை நிறைந்த வகையிலும்‌ வாசியுங்கள்‌. இவ்விடத்தில்‌ நாம்‌ 


38 


அந்த இளம்‌ தீர்க்கதரிசியின்‌ உண்மையான ஆத்துமாவைக்‌ காணுகின்‌ 
றோம்‌. அவர்‌ உண்மையிலேயே தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய ஒப்புக்கொடுத்த 
வராய்‌ இருந்தாரா, அல்லது அவர்‌ அதைப்பற்றிச்‌ சிந்திப்பதில்‌ இலேசான 
பாகம்‌ ஒன்றைக்‌ கொண்டிருந்தாரா? அவர்‌ ஒரு அரசரைக்‌ கடிந்துரைத்‌ 
திருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ பொய்யுரைத்த ஒரு முதிய கீர்க்கதரிசியினால்‌ 
முட்டாளாக்கப்படுவாரா? இந்தக்‌ கேள்விகளுக்கான பதில்‌ 19ம்‌ வசனத்தில்‌ 
குரப்பட்டுள்ளது: “அப்பொழுது அவன்‌ இவனோடே திரும்பிப்‌ போய்‌ 
இவன்‌ வீட்டிலே அப்பம்‌ புசித்துக்‌ தண்ணீர்‌ குடித்தான்‌.” வரலாறு 
விவரிக்கப்படுவதை நாம்‌ கவனிக்கையில்‌, “இல்லை! இல்லை! பொய்யான 
வாக்கினால்‌ தவறாய்‌ நடத்தப்படாதே. கர்த்தருடைய வசனத்திற்கு 
உண்மையுள்ளவனாக நிலைத்திரு!” என்று கூறி நமது இருதயம்‌ அவரை 
நோக்கிக்‌ கதறுகிறது. அவர்‌ அம்மரத்தடியை விட்டு அந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ 
இல்லம்‌ நோக்கிச்‌ செல்லுகையில்‌, விசுவாசநிறைவில்‌ இருந்து விசுவாச 
மின்மைக்கான பயணத்தை, மாபெரும்‌ தீர்க்கதரிசியாய்‌ இருப்பதில்‌ 
இருந்து தர்க்கதரிசியாய்‌ “இருந்தவர்‌” என்ற நிலையை அடைவதை, 
உயிருடன்‌ உள்ள தீர்க்கதரிசி என்ற நிலையில்‌ இருந்து இறந்து போனவர்‌ 
என்ற நிலையை அடைவதை நாம்‌ கவனிக்கையில்‌ நமது இருதயம்‌ 
[துக்கத்தில்‌] மூழ்குகிறது. 

அந்த முதிய தீர்க்கதரிசியின்‌ வீட்டில்‌ உணவு உண்ண அமருகையில்‌, 
அந்த இளம்‌ தீர்க்கதரிசியின்‌ எதிர்காலம்‌ பற்றிப்‌ பின்வருமாறு தர்க்ககரிசனம்‌ 
உரைக்கும்படி, பரிசுத்த ஆவியானவர்‌ அந்த முதிய தீர்க்கதரிசியைக்‌ 
கட்டுப்படுத்தினார்‌: 





“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கற்பித்த கட்டளையை நீ 
கைக்கொள்ளாமல்‌ கர்த்தருடைய வாக்கை மீறி, அப்பம்‌ புசிக்கவும்‌ 
தண்ணீர்‌ குடிக்கவும்‌ வேண்டாம்‌ என்று அவர்‌ விலக்க ஸ்தலத்திற்கு 
நீ திரும்பி, அப்பம்‌ புசித்துத்‌ தண்ணீர்‌ குடித்தபடியினால்‌:, உன்னு 
டைய பிரேதம்‌ உன்‌ பிதாக்களின்‌ கல்லறையிலே சேருவதில்லை 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (13:21, 22). 


அந்த நாளின்‌ பிற்பகுதியில்‌, அந்த இளம்‌ தீர்க்கதரிசி தமது இல்லம்‌ திரும்பு 
கையில்‌, அவர்‌ ஒரு சிங்கத்தினால்‌ தாக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, கொல்‌ 





லப்பட்டார்‌. அவரது மரணம்பற்றிக்‌ கேள்விப்பட்ட அம்முதிய தீர்க்கதரிசி, 
வெளியே சென்று, அவரது உடலை எடுத்து, நகரத்திற்குத்‌ திரும்பிக்‌ 
கொண்டுவந்து, அதைத்‌ தமது சொந்தக்‌ கல்லறையில்‌ அடக்கம்பண்ணி, 





“ஐயோ, என்‌ சகோதரனே!” என்று பெருமூச்சுட்டு துக்கித்தார்‌. யூதாவின்‌ 
இந்த தீர்க்கதரிசிக்கு நாம்‌ நினைக்கக்கூடிய ஒரே கல்லறைக்கல்‌ வாசகம்‌ 
என்பது “ஐயோ, என்‌ சகோதரனே! இதை ஏன்‌ இப்படிச்‌ செய்தாய்‌?” 
என்பதாக இருக்கிறது. அவர்‌ தமது சொந்தப்‌ புத்துயிர்ப்பின்‌ மத்தியில்‌ இருந்து 
புறம்பே விழுந்தார்‌. அவர்‌ தமது சொந்தப்‌ பிரசங்கத்தைத்‌ தாமே கவனிக்காத 





பிரசங்கியாராய்‌ இருந்தார்‌. அவர்‌ பொய்யினால்‌ வஞ்சிக்கப்பட்டவரான, 
சத்தியத்தின்‌ மனிதராயிருந்தார்‌. 
இந்த கவலைமிகுந்த நிகழ்ச்சியானது, தவறை நம்புவதில்‌ உள்ள 





39 


துன்பம்‌ பற்றி நமது மனங்களை நேராக்கிக்கொள்ள நமக்கு உதவ 
வேண்டும்‌. தவறு என்பது பாரபட்சமற்றதாக உள்ளது; அது அரசர்களையும்‌ 
பிரசங்கியார்களையும்‌ ஒன்றுபோலவே ஆக்கினைக்குள்ளாக்குகிறது. 
சாலையில்‌ மரித்துக்கிடந்த அந்தத்‌ தீர்க்கதரிசி, தேவன்‌ சத்தியத்தின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌ என்று நமக்குப்‌ போதிக்கின்றார்‌. பொய்யும்‌ உண்மை 
யற்றவைகளும்‌ முற்றிலும்‌ தேவனுக்கு எதிரானவைகளாய்‌ இருக்கின்றன. 
சத்தியம்‌ மாத்திரமே பரலோகத்தில்‌ இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது, மற்றும்‌ 
சத்தியம்‌ மாத்திரமே பரலோகத்தினால்‌ கனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 
நிகழ்ச்சியின்‌ பின்னணிக்கெதிரே, பொய்யானது ஏன்‌ இவ்வளவு பயங்கர 
மானதாக உள்ளது என்பதை நாம்‌ சுலபமாய்க்‌ காண முடியும்‌. 








பொய்‌ வஞ்சனையுள்ளது 

முதலாவது, பொய்யானது தவறாக வழிநடத்துவதாலும்‌ வஞ்சனை 
யுடையதாக இருப்பதாலும்‌ துன்பமானதாக உள்ளது. இந்த அம்சத்தில்‌, 
இது தேவனுக்கு எதிரானதாக உள்ளது, ஏனெனில்‌ தேவன்‌ ஒருக்காலும்‌ 
வஞ்சனை நிறைந்தவராக இருப்பதில்லை. அவரது வார்த்தை எப்போதுமே 
நல்லதாகவே உள்ளது. அவரைப்‌ பற்றிய எதுவும்‌ உண்மையற்றதாக 
இருப்பதில்லை. அவர்‌ நம்மை நீதியின்பாதைகளில்‌ நடத்துகின்றார்‌ 
(சங்கீதம்‌ 23:3). 

தவறு என்பது நம்மைச்‌ சரியானவற்றில்‌ வழிநடத்துவதில்லை, 
ஆனால்‌ உண்மையில்லாத மற்றும்‌ உண்மைநிலையற்றவற்றில்‌ அது நம்மை 
வழிநடத்துகிறது. முதிய தீர்க்கதரிசியின்‌ வீட்டில்‌ அந்த இளம்‌ தீர்க்கதரிசி 
அப்பம்‌ புசிப்பதும்‌ தண்ணீர்‌ குடிப்பதும்‌ தேவனுடைய சித்தத்திற்கு 
முற்றிலும்‌ கீழ்ப்படியாத விஷயமாக இருந்தபோதிலும்‌, அவர்‌ தமது 
பொய்யைக்கொண்டு, அது சரியானதே என்று அந்த இளம்‌ தீர்க்ககரிசியை 
நம்பச்செய்வதற்கு விரும்பினார்‌. இளம்‌ தீர்க்கதரிசி அவரை நம்பினார்‌ மற்றும்‌ 





சாவுக்கேதுவான வகையில்‌ வஞ்சிக்கப்பட்டார்‌. 

சிலவேளைகளில்‌ ஒரு பொய்யானது எவ்வளவாய்‌ நம்பப்படக்‌ 
கூடியதாக உள்ளது என்பதைக்‌ கவனியுங்கள்‌. முதிய தீர்க்கதரிசி, தாமும்‌ 
ஒரு கஇர்க்கதரிசிதான்‌ என்றும்‌, ஒரு தூதன்‌ தமக்குத்‌ தரிசனமாகி, அந்த 
இளம்‌ கீர்க்கதரிசிக்குத்‌ தரப்பட்ட கட்டளையை ஒரு புதிய கட்டளையால்‌ 
இடம்‌ மாற்றினார்‌ என்றும்‌ உறுதிப்படுத்தி, தமது பொய்யை மிகவும்‌ ஈர்க்கத்‌ 
குக்கதாக்கினார்‌. அவர்‌, தமது ஆதாரமூலம்‌ நம்பகத்திற்குரியது என்றும்‌, 
செய்தியாளராகிய தாமும்‌ நம்பிக்கைக்கு உரியவரென்றும்‌ வாதிட்டார்‌. 
இவரது வேண்டுகோளுக்கு யூதாவில்‌ இருந்து வந்த அந்தத்‌ தீர்க்கதரிசி ஏன்‌ 
செவிசாய்த்தார்‌ என்பது பற்றி நமக்கு எதுவும்‌ கூறப்படவில்லை, ஆனால்‌ 
அவர்‌ தமக்குள்‌ இவ்வாறு சொல்லியிருக்கக்கூடும்‌, “இவரும்‌ ஒரு தீர்க்க 
தரிசியாகவே இருக்கின்றார்‌, இவர்‌ தமக்கு ஒரு தூதன்‌ தோன்றியிருப்பதாகக்‌ 
கூறுகின்றார்‌. எனக்கு ஒரு தூதன்‌ தோன்றியிருக்கவில்லை, அவர்‌ 
சரியாகத்தான்‌ கூறவேண்டும்‌. நான்‌ அவருடன்‌ இல்லம்‌ செல்வேன்‌.” 














இவ்விதமாக, அவர்‌ தமக்குத்‌ தேவன்‌ இட்ட தெளிவான கட்டளையைப்‌ 
புறக்கணித்து, முதிய தீர்க்கதரிசியின்‌ வாயிலிருந்து வந்த நம்பகத்தன்மை 





40 


என்ற உடையிட்டு மூடப்பட்டிருந்த, நன்கு உடுத்துவிக்கப்பட்டி ருந்த 
பொய்யை ஏற்றுக்கொண்டார்‌. 





யாரோ ஒருவர்‌, “கர்த்தர்‌ உங்களுக்குத்‌ தரிசனமானதைக்‌ காட்டிலும்‌ 
மிகசமீபத்தில்‌ தனக்குத்‌ தரிசனமானார்‌ என்று கூறும்‌ மனிதனை நம்புவது 
பற்றி மிகுந்த எச்சரிக்கையாய்‌ இருங்கள்‌!” என்று கூறினார்‌. கர்த்தர்‌ நம்‌ 
யாவருக்கும்‌, வேகாகமமாகய தமது வசனத்தைக்‌ கொடுத்துள்ளார்‌ 
என்பதுதான்‌ உண்மையாய்‌ இருக்கிறது, எவராவது மிக சமீபத்திய 
வேதாகமம்‌ தமக்குக்‌ கிடைக்கப்‌ பெற்றுள்ளது என்று கூறினால்‌, அவர்‌ 
ஒரு வெறிநாயைப்‌ போன்று மிக கவனமாய்க்‌ கவனிக்கப்பட வேண்டும்‌. 
வேதவசனங்களில்‌ தெளிவாய்க்‌ காணப்படாத ஒரு கட்டளைக்கு நாம்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று அவர்‌ வேண்டுகோள்‌ விடுத்தால்‌, அவரையல்ல, 
வேதவசனங்களைப்‌ பின்பற்றுங்கள்‌! பவுலின்‌ வார்த்தைகளை நினைவில்‌ 
வைக்கவும்‌: 
நாங்கள்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தையல்லாமல்‌, நாங்க 
ளாவது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, வேறோரு சுவிசே 
ஷத்தை உங்களுக்குப்‌ பிரசங்கித்தால்‌, அவன்‌ சபிக்கப்பட்டவனா 
யிருக்கக்கடவன்‌. முன்‌ சொன்னதுபோல மறுபடியும்‌ சொல்லுகிறேன்‌; 
நீங்கள்‌ ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தையல்லாமல்‌ வேறொரு 
சுவிசேஷத்தை ஒருவன்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்தால்‌ அவன்‌ சபிக்கப்‌ 
பட்டவனாயிருக்கக்கடவன்‌ (கலாத்தியர்‌ 1:8, 9). 


பொய்‌ அழிக்கும்‌ தன்மையுள்ளது 

பொய்யானது எப்போதும்‌ அழிக்கும்‌ தன்மையுள்ளது என்பது அது 
துன்பகரமானதென்பதற்கு இன்னொரு காரணமாகும்‌. முதிய தீர்க்கதரிசி 
அந்த இளம்‌ தூர்க்கதரிசியைத்‌ தமது வீட்டிற்கு அழைத்தபோது, அவர்‌ 
இவரை இருளுக்கு, உருச்சிதைவிற்கு, மற்றும்‌ மரணத்திற்கு அழைத்தார்‌. 
நீங்கள்‌ யாரேனும்‌ ஒருவருடைய ஆத்துமாவைக்‌ கொல்ல விரும்பினால்‌, 
அவர்‌ ஒரு பொய்யை நம்பும்படியும்‌ அந்தப்‌ பொய்யின்படி வாழும்படியும்‌ 
மட்டும்‌ அவரை வழிநடத்திவிடுங்கள்‌. தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போகும்படி ஒருவரை வழிநடத்தும்‌ எவரொருவரும்‌ - அவர்‌ தமது 
ஆளுமைத்தன்மையில்‌ எவ்வளவு பிரியப்படுத்தும்‌ தோற்றம்‌ கொண்டிருந்‌ 
தாலும்‌ அல்லது அவர்‌ எவ்வளவு மேன்மையாகக்‌ காணப்பட்டாலும்‌ 
அல்லது அவரது குரல்‌ எவ்வளவு மென்மையாக இருந்தாலும்‌ - அவர்‌ ஒரு 
நண்பராயல்ல, ஆனால்‌ விரோதியாகவே இருக்கின்றார்‌. 

எந்த ஒரு போதகத்தைப்‌ பற்றியும்‌ கேட்கப்பட வேண்டிய ஒரு நல்ல 
கேள்வி பின்வருமாறு: “இது எங்கே வழிநடத்துவதாய்‌ இருக்கிறது?” 
குவறின்‌ முடிவு விளைவு மரணம்‌ என்பதாகவே உள்ளது. பொய்‌ என்பது 
என்ன செய்கிறது என்று அறிய நீங்கள்‌ விரும்புவீர்களா? சாலையோரத்தில்‌ 
கிடக்கும்‌ இளம்‌ தீர்க்கதரிசியைக்‌ கண்ணுற்று, “இது பொய்யை 
விசுவாசித்ததால்‌ ஏற்பட்ட விளைவு” என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்‌ 
கொள்ளுங்கள்‌. 





ஓவ்வொரு பொய்யும்‌ அழிக்கும்‌ தன்மையுள்ளது. துன்பமற்ற பொய்‌ 


41 


என்பது போன்ற விஷயம்‌ எதுவும்‌ இல்லை. பொய்‌ சொல்லும்‌ ஒருவன்‌, 
கான்‌ கூறுகின்ற பொய்யினால்‌ பாதிக்கப்படுகின்றான்‌. முதிய தீர்க்கதரிசி, 
தமது மனதில்‌ இருந்து தமது உதடுகள்‌ வழியாக ஒரு பொய்யை வெளியே 
அனுப்பிய போது, அவர்‌ மதிப்பு இன்மை என்ற குழிக்குள்‌ விழுந்து தேவனு 
டைய அங்ககோரத்துற்குப்‌ புறம்பே தம்மைத்தாமே பூட்டிக்‌ கொண்டார்‌. 
அவரது வாழ்வானது, அவருடைய தவறைக்‌ கொண்டு தேவனுடைய 
வசனத்தில்‌ என்றென்றைக்குமாகக்‌ குறியிடப்பட்டிருக்கும்‌. பொய்யை 
விசுவாசிக்கும்‌ எவரொருவரும்‌ பொய்யினால்‌ பாதிக்கப்படுகின்றார்‌. 
வாழ்வானது சத்தியத்துடன்‌ இசைவிணக்கமான வகையில்‌ வாழ்வதை 
நோக்கங்‌ கொண்டுள்ளது. தவறைக்கொண்டு வாழ்வை வாழ முயற்சி 
செய்யும்‌ எவரொருவரும்‌ இருளில்‌, தவறான புரிந்துகொள்ளுதல்களில்‌, 
மற்றும்‌ இய விளைவுகளில்‌ இயங்குகின்றார்‌. தப்பிக்க வழியெதுவும்‌ 
இல்லை. தவறு என்பது எப்போதுமே அதை உச்சரிப்பவரையும்‌ அதை 
ஏற்றுக்கொள்பவரையும்‌ புண்படுத்துகிறது. 





பொய்‌ பிசாசுத்தனமானது 

பொய்கள்‌ எப்போதுமே பிசாசிடம்‌ இருந்து வருகின்றன என்பது, 
பொய்‌ துன்பகரமானதென்று கூற இன்னுமொரு காரணமாகும்‌. நீங்கள்‌ 
பொய்யைக்‌ கேட்டும்‌ எந்த வேளையும்‌, பிசாசு அங்கிருக்கின்றான்‌ என்பதை 
நீங்கள்‌ அறிகின்றீர்கள்‌. பிசாசு ஒரு பொய்யன்‌ என்றும்‌ பொய்க்குப்‌ 
பிதா என்றும்‌ இயேசு கூறினார்‌ (யோவான்‌ 8:44). இவ்விதமாக, நாம்‌ 
இவ்வரலாற்றில்‌ பிசாசானவன்‌ ஏதோ ஒரு இடத்தில்‌ இருக்கின்றான்‌ என்று 
முழு தைரியத்துடன்‌ கூறமுடியும்‌. முதிய தீர்க்கதரிசி பொய்யுரைத்தார்‌ 
என்று வேதவசனங்கள்‌ அறிவிக்கும்போது, அம்முதிய தீர்க்கதரிசி பிசாசின்‌ 
செல்வாக்கின்கழ்‌ இருந்தார்‌ என்று அவை கூறுகின்றன. பொய்யுரைக்கும்‌ 
எவரும்‌ பிசாசின்‌ செல்வாக்கின்‌£ழ்‌ இருக்கின்றார்‌. பொய்‌ சொல்லுகிறவன்‌ 
பிசாசின்‌ பிள்ளையாய்‌ இருக்கின்றான்‌. 

அம்முதிய தீர்க்கதரிசி, இளம்‌ தீர்க்ககரிசியிடம்‌ பொய்யுரைக்கலாம்‌ 
என்று தீர்மானித்தது எப்போது என்பதை நாம்‌ அறிவதில்லை; அவர்‌ 
பொய்யுரைக்கலாம்‌ என்று தீர்மானித்தது ஏன்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிவதில்லை. அவர்‌ இவரிடத்தில்‌ பொய்யுரைக்கார்‌ என்பதையும்‌, அந்தப்‌ 
பொய்யின்‌ விளைவையும்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. எனவே இந்தக்‌ காட்சியில்‌ 
இருந்து நாம்‌, காரணம்‌ எதுவாயிருப்பினும்‌, அந்தத்‌ தீர்மானம்‌ எப்போது 
அல்லது எங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பினும்‌, ஒரு பொய்யானது 
பிசாசின்‌ வேலையாக உள்ளது, அது உலகத்தில்‌ பிசாசின்‌ செல்வாக்கை 
நோக்கி முன்னேறுகிறது என்று கண்டறிய முடி கிறது. 

சத்தியம்‌ நம்மை விடுதலையாக்கும்‌ என்று இயேசு சொன்னார்‌ 
(யோவான்‌ 8:32). சத்தியம்‌ நம்மை விடுதலையாக்கும்‌ வழிகள்‌ 
யாவற்றையும்‌ பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌: அது நம்மைப்‌ பாவத்தின்‌ 
அடிமைத்தளையில்‌ இருந்து விடுவிக்கிறது (ரோமர்‌ 6:17, 18, 21, 22), இருள்‌ 
மற்றும்‌ அறியாமையில்‌ இருந்து விடுவிக்கிறது (யோவான்‌ 17:17; ரோமர்‌ 
1:25; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:8, 4), மரணத்தில்‌ இருந்து விடுவிக்கிறது 


42 


(ரோமர்‌ 8:2; எபிரெயர்‌ 2:14), நேர்மையின்மையில்‌ இருந்து விடுவிக்கிறது 
(எபேசியர்‌ 4:23-25), நியாயத்தீர்ப்பு பற்றிய பயத்தில்‌ இருந்து விடுவிக்கிறது 
(யோவான்‌ 3:18, 19, 21) மற்றும்‌ தேவனுடைய பிரியமின்மையில்‌ இருந்து 
விடுவிக்கிறது (2 தெசலோனிக்கேயர்‌ 1:10, 11; 2:9, 10). 

யூதாவில்‌ இருந்து வந்த தீர்க்கதரிசியிடத்தில்‌ இருந்து நாம்‌ 
கற்றுக்கொண்டுள்ள பாடத்தை ஒருக்காலும்‌ மறந்துவிடக்கூடாது. அது 
வாழ்வின்‌ அடிப்படைத்‌ தேர்வைக்‌ கையாளுகிறது. எல்லாம்‌ கூறப்பட்டு, 
எல்லாம்‌ செய்யப்பட்டுள்ளபோது, வாழ்வு என்பது பின்வரும்‌ ஒரு 
அடிப்படை முடிவாகிறது: நான்‌ தேவனைப்‌ பின்பற்றுவேனா அல்லது 
பிசாசைப்‌ பின்பற்றுவேனா? தேவனைப்‌ பின்பற்றுவது என்பது எனது 
முடிவாயிருந்தால்‌, அதே வேளையில்‌ நான்‌ சத்தியத்தைப்‌ பின்பற்றவும்‌ 
என்னை ஒப்புக்கொடுக்கின்றேன்‌; ஏனெனில்‌ தேவன்‌ ஒளியாயிருக்றொர்‌, 
அவருக்குள்‌ இருள்‌ என்பது இல்லை (1 யோவான்‌ 1:5). பிசாசைப்‌ 
பின்பற்றுவது என்பது எனது முடிவாயிருந்தால்‌, சத்தியம்‌ ஒருபொருட்டல்ல 
- ஆனால்‌ இதன்‌ விளைவுகள்‌ கசப்பானதாக, சாவுக்கேதுவானதாக, மற்றும்‌ 
நித்தியமானதாக உள்ளன (மத்தேயு 25:41-46). 


முடிவுரை 

யூதாவில்‌ இருந்து வந்த இந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ வரலாறு, யெரொ 
பெயாமையும்‌ மற்றும்‌ பொய்யை நம்பி சத்தியத்தில்‌ இருந்து புறம்பே 
திரும்ப சோதிக்கப்படும்‌ யாவரையும்‌ கடிந்துகொள்ளவும்‌ இவ்விடத்தில்‌ 
வைக்கப்பட்டுள்ளது. இந்தத்‌ தீர்க்கதரிசி சத்தியத்தின்மீது தாம்‌ கொண்‌ 
டிருந்த பிடிப்பைச்‌ சற்றே தளர்த்தியதால்‌ விரைவான மற்றும்‌ கடுமை 
யான விளைவுகள்‌ வந்துசேர்ந்தன. அவர்‌ தேவனுடைய பிரதிநிதி 
யாயிருந்தார்‌, மற்றும்‌ தேவனுடைய சத்தியம்‌ சமரசம்‌ செய்யப்படக்‌ 
கூடாததாக இருந்தது. அவர்‌ அதைப்‌ பிரசங்கித்து அதன்படி 
வாழவேண்டியிருந்தது. இந்த சத்தியத்தை நமக்குப்‌ போதிப்பதற்காகவே 
தேவன்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ வாழ்வை முடித்து வைக்கப்‌ பயங்கரமான 











அளவையை மேற்கொண்டார்‌. அதை நாம்‌ கற்றுக்கொள்வோமா? 


கற்க வேண்டிய பாடம்‌: 


தவறு கொல்லுகிறது; 
சத்தியம்‌ ஜீவனைக்‌ கொண்டுவருகிறது. 


குறிப்பு 

'இம்முதிய தீர்க்கதரிசி யூதாவில்‌ இருந்து வந்த தீர்க்கதரிசியிடம்‌ 
இம்முன்மொழிதலை வைத்தது ஏன்‌ என்பதற்குப்‌ பல சாத்தியக்கூறுகள்‌ கருத்தாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன. முதலாவது, இம்முதிய தீர்க்கதரிசி, அந்த இளம்‌ தீர்க்கதரிசியின்‌ 
தைரியம்‌ மற்றும்‌ உண்மைத்தன்மை ஆகியவற்றினால்‌ ஈர்க்கப்பட்டு, அவருடன்‌ 
ஐக்கியம்‌ கொண்டிருக்க மிகவும்‌ விரும்பினார்‌, எனவே அவர்‌ தமது அதிகப்படியான 


43 


ஊக்கத்தினால்‌, தேவனுடைய சித்தத்தை மீறும்‌ செயலாயிருப்பினும்‌ அவரைத்‌ 
தமது வீட்டிற்கு வரும்படி வற்புறுத்தி வேண்டிக்கொண்டார்‌ என்று கூறப்படுகிறது. 
தொடக்கத்தில்‌, இம்முதிய தீர்க்கதரிசி, சத்தியத்தை தாம்‌ மதிக்க வேண்டியபடி 
மதித்திருக்கவில்லை, இல்லையென்றால்‌ அவர்‌ யெரொபெயாமுக்கு நடந்த 
யாவற்றையும்‌ செய்கையெதுவுமின்றி வெறுமனே கவனித்துக்கொண்டு மாத்திரம்‌ 
இருந்திருக்க மாட்டார்‌. இவ்விதமாக, தேவன்‌ தம்மிடம்‌ பேசினார்‌ என்பது பற்றிய 
கதையை அவர்‌ புனைகையில்‌, அவர்‌ அந்த இளம்‌ தீர்க்கதரிசியுடன்‌ இருக்கும்படி 
ஒரு உச்சமுனைப்பகுதிக்குச்‌ சென்றார்‌. 
இம்முதிய தீர்க்கதரிசி, யூதாவில்‌ இருந்து வந்த தீர்க்கதரிசியை 

வேண்டுமென்றே தமது அளவுக்குக்‌ கொண்டுவர நாடினார்‌ என்ற இன்னொரு 
சாத்தியக்கூறு உள்ளது. பலிபீடத்தின்‌ அருகில்‌ கூறப்பட்ட பழிச்சொல்லானது, 
இம்முதிய தீர்க்கதரிசி உட்பட, யெரொபெயாமுடைய விசுவாச விலக்கத்தில்‌ 
அவருடன்‌ சென்றிருந்த யாவரையும்‌, அந்த விசுவாச விலக்கத்திற்கு எதிராகப்‌ 
பேசாதபடியால்‌, ஆக்கினைக்குள்ளாக்கியது. ஆகையால்‌, அம்முதிய தீர்க்கதரிசி, 
ஒரு பொய்யை நம்பும்படி அந்த இளம்‌ தீர்க்கதரிசியைப்‌ பிடிக்க முடியுமென்றால்‌, 
அவர்‌ [முதிய தீர்க்கதரிசி] பெத்தேலில்‌ யெரொபெயாமை அந்த இளம்‌ தீர்க்கதரிசி 
கடிந்து கொண்டதன்‌ செயல்விளைவை ஓரளவுக்கு அழிப்பவராயிருப்பார்‌. 
அம்முதிய தீர்க்கதரிசி, யெரொபெயாமின்‌ பாவங்களைக்‌ கடிந்துரைத்திருக்க 
வேண்டும்‌ மற்றும்‌ அதையே செய்த இளம்‌ கீர்க்கதரிசியினால்‌ அவர்‌ இணங்கச்‌ 
செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌. எனவே, இளம்‌ தீர்க்கதரிசியை இவ்வாறு பிடித்தல்‌ 
என்பது, முதிய தீர்க்கதரிசியின்‌ மனச்சாட்சியை சுலபப்படுத்தும்‌ ஒரு வகையிலான 
வழியாயிருக்கும்‌. 

மூன்றாவது, அந்த முதிய தீர்க்கதரிசி உண்மையிலேயே அந்த இளம்‌ 
தீர்க்கதரிசியை ஒரு சோதனைக்கு உட்படுத்தி, அவர்‌ உண்மையானவர்தானா 
என்று ஆய்வுசெய்தார்‌ என்று சிலர்‌ நினைத்துள்ளனர்‌. அந்த இளம்‌ தீர்க்கதரிசி 
எருசலேமிலிருந்து வந்திருந்தார்‌. அவர்‌ கலகம்‌ விளைவிப்பதற்காகத்‌ தெற்கு 
ராஜ்யத்தில்‌ இருந்து வந்த ஒரு செய்தியாளராய்‌ மாத்திரம்‌ இருந்தாரா, அல்லது 
அவர்‌ உண்மையிலேயே அவர்களின்‌ பாவத்தைக்‌ கண்டித்து உணர்த்துவதற்காகத்‌ 
தேவனால்‌ அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாயிருந்தாரா? அந்த இளம்‌ தீர்க்கதரிசி, 
பாவம்‌ நிறைந்த இந்த அழைப்பிற்கு உட்படுவாரென்றால்‌, அவர்‌ தேவனுடைய 
“உண்மையான” தீர்க்கதரிசியல்ல என்று நிரூபிப்பவராய்‌ இருப்பார்‌. 

நான்காவது, அந்த முதிய தீர்க்கதரிசி அரசரின்‌ சார்பாக நடிப்பவராக மாத்திரம்‌ 
இருந்திருக்கலாம்‌. அவர்‌ அரசரைத்‌ தற்காப்பதற்காகத்‌ தமக்குத்‌ தாமே நியமனம்‌ 
செய்துகொண்டவராய்‌ இருந்திருக்கலாம்‌. யெரொபெயாமினால்‌, யூதாவில்‌ 
இருந்து வந்த அந்தத்‌ தீர்க்கதரிசியைத்‌ தமது வீட்டிற்கு அழைத்துச்செல்ல இயலாது 
போய்விட்டது, எனவே அந்த முதிய தீர்க்கதரிசி, அரசரால்‌ செய்ய இயலாத 
அச்செயலை நிறைவேற்ற முயற்சித்திருப்பார்‌. அந்த முதிய தீர்க்கதரிசி அவரைத்‌ 
தமது இல்லத்திற்குக்‌ கூட்டி வர முடிந்ததென்றால்‌, அவர்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ செயல்‌ 
விளைவைக்‌ குறைக்கலாம்‌ மற்றும்‌ ஒருவேளை வடக்கு ராஜ்யத்தில்‌ தம்மை ஒரு 
முக்கிய மனிதராக்கிக்‌ கொள்ளலாம்‌. இது அவர்‌ ஒரு வெற்றியாளராவதற்கு 
அவருக்குக்‌ கிடைத்த வாய்ப்பாய்‌ இருந்தது. 

பல கருத்துக்கள்‌ ஏற்படுத்தப்பட்டிருப்பினும்‌, முதிய தீர்க்கதரிசியின்‌ 
நோக்கங்கள்‌ என்னவாக இருந்தன என்பதைக்‌ கற்பனைசெய்ய மாத்திரமே 
முடியும்‌. அவர்‌ இவரிடத்தில்‌ “பொய்‌” உரைத்தார்‌ என்பதை நாம்‌ அறிகின்றோம்‌. 
அந்த சத்தியம்‌, ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும்‌, அதுவே நாம்‌ காணவேண்டும்‌ 
என்று பரிசுத்த ஆவியானவர்‌ விரும்புகின்ற பிரதான சிந்தனையாக உள்ளது. 





44 


4 


நாதா 


தவறான மூலக்கன்‌ பரக்‌ 


CSL LED: 7 இறாரஸாதமர்‌ 1525-31 


பிள்ளைகள்‌ வழக்கமாக அவர்களின்‌ பெற்றோர்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கின்ற பிரகாரமும்‌, அவர்கள்‌ முன்வைக்கும்‌ உதாரணத்தின்‌ 
படியேயும்‌ ஆவார்கள்‌ என்பதைத்‌ தேவன்‌ வாழ்வின்‌ பின்னலுக்குள்‌ 
பின்னி வைத்திருக்கின்றார்‌. இது, நாம்‌ அவர்களுக்கு முன்பாகத்‌ 
தேவனுடைய சுவிசேஷத்தை வைத்தாலும்‌ அல்லது சாத்தான்‌ மற்றும்‌ 
இவ்வுலகத்தின்‌ போதனையை வைத்தாலும்‌ உண்மையானதாக உள்ளது. 
அவர்கள்‌ எதைக்கொண்டு வாழ்கின்றார்களோ அதையே பின்பற்றி 
நடக்கின்றனர்‌. ஆகவே, பெற்றோர்கள்‌ தங்களைப்‌ போன்றே தங்கள்‌ 
பிள்ளைகளும்‌ மாறுவார்கள்‌ என்ற பயத்திற்குரிய உணர்ந்தறிதலைக்‌ 
கொண்டு வாழவேண்டியுள்ளது. நமது இல்லத்திற்குள்‌ நடக்கின்ற 
வற்றிற்கு நமது பிள்ளைகளே மேலான பொருளடக்கமாக இருக்‌ 
கின்றனர்‌. “தகப்பனைப்போல, மகன்‌ இருக்கின்றான்‌; தாயைப்போல்‌, 
மகள்‌ இருக்கின்றாள்‌” என்பதே பெற்றோர்த்துவத்தின்‌ முதல்‌ உண்மைக்‌ 
கருத்தாக உள்ளது. 

பிள்ளைகள்‌ நாம்‌ கூறுவது அல்லது செய்வதைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக 
நாம்‌ எவ்வாறு இருக்கிறோம்‌ என்பதைப்‌ பின்பற்றுகின்றனர்‌. நான்‌ கேட்க 
வேண்டிய மிகப்பெரிய கேள்வி வாழ்வின்‌ மிகமுக்கிய பகுதிக்கு நேரடியாகச்‌ 
செல்லுகிறது: “தேவன்‌ தவிர மற்ற எவரும்‌ காணாத, மிக ஆழ்ந்த 
உட்பகுதியில்‌, நான்‌ உண்மையில்‌ என்னவாக இருக்கின்றேன்‌?” 
அந்தக்‌ கேள்விக்கு நான்‌ பதில்‌ அளித்திருக்கும்போது, நான்‌ 
இன்னொரு கேள்வியைக்‌ கேட்பதற்குச்‌ சாத்தியக்கூறுள்ளது: “நான்‌ 
எதை உண்டாக்குவேன்‌?” விஷயங்களைத்‌ தேவன்‌ வடிவமைத்‌ 





துள்ளபடி, பிள்ளைகளுக்கு முன்னால்‌ நாம்‌ எவற்றை வைக்கின்றோமோ, 
அவற்றின்படியே அவர்கள்‌ உருவாகின்றனர்‌. 

பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை பொறுப்புள்ள கிறிஸ்தவ 
வாழ்க்கை-வாழும்படி செய்வதற்குப்‌ பயன்படுத்துவதற்காகக்‌ தேவன்‌ 
அவர்களுக்கு [பெற்றோர்களுக்கு] வாழ்வைப்‌ பாதிக்கும்‌ இந்தச்‌ செல்‌ 
வாக்கைக்‌ கொடுத்துள்ளார்‌ (நீதிமொழிகள்‌ 22:6; எபேசியர்‌ 6:1, 2). இது 
இல்லத்தில்‌ பிள்ளைகள்‌ வளரும்‌ காலம்தான்‌ அவர்களுக்கு மிகச்சிறந்த 
போதனையை அளிக்கும்‌ நேரமாக உள்ளது என்று அர்த்தப்படுறெது. பின்பு 
என்பது மிகவும்‌ தாமதமாகிவிடலாம்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
வாழ்வில்‌ அன்றாடம்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டு வாழ்கிறபோது, அவர்களின்‌ 





45 


எஞ்சிய வாழ்வு முழுவதற்கும்‌, அவர்‌ [கிறிஸ்து] அவர்களின்‌ சிந்தனையின்‌ 
அங்கமாகவும்‌ வாழ்வின்‌ முறைமைகளாகவும்‌ ஆகின்றார்‌. 

இதன்‌ எதிர்க்கருத்தும்‌ உண்மையானதாகவே உள்ளது: பிள்ளைகள்‌ 
ஆவிக்குரிய வகையில்‌ மாறுபாடு அல்லது துன்மார்க்கத்துடன்‌ அன்றாடம்‌ 
வாழும்போது, அவர்கள்‌ தங்கள்மீது இணிக்கப்படும்‌ சுற்றுச்‌ சூழலின்‌ 
அச்சினுடைய உருவகமாகின்றனர்‌. ஒரு பிள்ளை, அவன்‌ கீழ்ப்படுத்தப்‌ 
பட்டிருந்த சிதைவுற்ற இல்லவாழ்விற்கு மேலாக உயர்ந்து எழும்பலாம்‌, 
மற்றும்‌ ஒரு பிள்ளை தன்னைச்‌ சுற்றியுள்ள ஆவிக்குரிய தன்மையின்‌ 
அளவுக்கு எழும்பாமல்‌ கீழே மூழ்கிப்போகலாம்‌; ஆனால்‌ உயர்ந்த 
சதவிகித அளவு வேளைகளில்‌ அவன்‌ எவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்று 
போதிக்கப்படுகின்றானோ அவ்வாறே அவன்‌ ஆவான்‌. 

நேர்மையற்ற ஒரு மனிதனைத்‌ தனது தகப்பனாகக்‌ கொண்டிருந்த 
ஒரு பையனை நோக்கி நமது இருதயம்‌ செல்லுகிறது. அந்தப்‌ பையன்‌ 
இருமடங்கு சபிக்கப்பட்டவனாய்‌ இருந்தான்‌. அவனது இல்ல வாழ்வு 
குறைவுபட்டிருந்தது, ஏனெனில்‌ அவனுக்கு ஒரு தகப்பன்‌ மாத்திரமே 
அளிக்கக்கூடிய மகிழ்ச்சியான பிள்ளைப்‌ பிராயத்திற்குத்‌ தேவையான 
ஆவிக்குரிய அளவீடுகளை அவன்‌ தவற விடுவான்‌. அவனது இளம்வயதுப்‌ 
பருவ வாழ்வு கடினமானதாயிருக்கும்‌, ஏனெனில்‌ அவன்‌ வழிநடத்துதல்‌, 
நினைவுகள்‌, உற்சாகமூட்டப்படுதல்‌, மற்றும்‌ தனது தொடக்ககால 
வாழ்வில்‌ தகப்பன்‌/மகன்‌ உறவானது கட்டியெழுப்பக்கூடிய நல்லுணர்வு 
என்ற அவனுடைய இளம்வயது வாழ்விற்குத்‌ தேவையான அஸ்திபாரம்‌ 
எதுவும்‌ இல்லாது வாழ வேண்டியிருக்கும்‌. கிறிஸ்தவத்‌ தகப்பன்‌ இல்லாத 
ஒரு பையன்‌ என்பது மிகவும்‌ கவலைக்குரிய காட்சியாக உள்ளது. 

இஸ்ரவேலின்‌ இரண்டாவது அரசருடைய மகனாகிய நாதாப்‌, 
வாழ்வைப்‌ பேரழிவுக்கு உட்படுத்தும்‌ அனுகூலமின்மையைச்‌ சந்தித்தான்‌: 
அவன்‌ மதரீதியான டாவியைத்‌ தனது தகப்பனாகக்‌ கொண்டிருந்தான்‌. ஒரு 
மனிதன்‌ நல்ல தகப்பனைக்‌ கொண்டி ராவிட்டால்‌, மற்றும்‌ அவன்‌ தனது 
குகப்பனைப்‌ போலானால்‌, அவனும்‌ நல்லவனாயிருக்கமாட்டான்‌ என்பது 








தெளிவு. அதுவே நாதாபுடைய வாழ்வு பற்றிய ஒருவரி விளக்கமாகும்‌. 
அவனது தகப்பனாகிய யெரொடெயாம்‌, நாம்‌ கண்டுள்ளபடி, பின்வரும்‌ 
ஒரு விஷயத்தைச்‌ செய்திருந்தார்‌: அவர்‌ இஸ்ரவேலைப்‌ பாவத்திற்குள்‌ 
நடத்தியிருந்தார்‌. நாதாப்‌, கி.மு. 910 முதல்‌ 909 வரை, இரு ஆண்டுகளில்‌, 
சில பகுதிகளே ஆட்சி செய்திருந்தார்‌ (15:25), மற்றும்‌ அவரது சுருக்கமான 
ஆளுகையானது யெரொடெயாமுடைய வம்சத்தின்‌ கடை சித்துளியாய்‌ 
இருந்தது. அகியாவினால்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்பட்டபடி (15:29), 
நாதாபின்‌ மரணத்துடன்‌, யெரொபெயாம்‌ வீட்டாருடைய ஆளுகை 
முடிவுற்றது. 

நாதாப்‌ தம்‌ தகப்பனுக்குப்‌ பின்‌ அரியணை ஏறியபோது, தெற்கு 
ராஜ்யத்தில்‌ அரசராக, ஆசா தமது ஆளுகையின்‌ இரண்டாம்‌ ஆண்டில்‌ 
இருந்தார்‌ (15:25). நாதாபுக்கு ஏழு வசனங்கள்‌ மாத்திரமே ஒதுக்கப்‌ 
பட்டுள்ளன, மற்றும்‌ அவருக்கு அவ்வளவே தேவையாயிருக்கன்றன. 
அவரைப்பற்றிச்‌ சிறிதளவே கூறுவதைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தேர்ந்து 








46 


கொண்டார்‌. ஒருவேளை காகிதமும்‌ மையும்‌ அவரது வாழ்வைப்பற்றி 
எழுதப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌ அவை வீணானதாயிருக்கலாம்‌. அவர்‌ தமது 
குகப்பனின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றினார்‌ என்பதைத்‌ தவிர அவரைப்‌ 
பற்றிக்‌ கூறுவதற்கு எதுவுமில்லை. அதுவே போதுமான கூற்றாக உள்ளது; 
அதுவே எல்லாவற்றையும்‌ கூறுறெது. 

ஒவ்வொருவரும்‌ ஒரு மூலப்பிரதியாகப்‌ பிறந்து, நகல்பிரதியாக 
இறக்கின்றார்‌ என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. பெரும்பான்மையான 
மக்கள்‌ தங்கள்‌ தொடக்க வாழ்வில்‌ பிரதிகளாகின்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோர்களின்‌ பிரதிகளாகின்றனர்‌. பெற்றோர்கள்‌ தேவபக்தியுள்ளவர்‌ 
களாயிருந்தால்‌ அது சரியானதும்‌ நல்லதுமாயிருக்றெது. அவர்கள்‌ அவ்வாறு 
இல்லையென்றால்‌, அது பேரழிவாயிருக்கிறது. பிள்ளைகள்‌ வடிவமைப்புப்‌ 
பெறும்‌ விஷயமானது உண்மையே. நாதாப்‌ தமது தகப்பனைப்போல்‌ 
ஆனார்‌. நாதாபின்‌ தகப்பன்‌ விரிவாக்கப்பட்ட மனிதத்‌ தவறாயிருந்த 
படியால்‌, நாதாப்‌ தவறான மூலத்தினுடைய பிரதியாக இருந்தார்‌! மூலம்‌ 
மோசமானதாக இருந்ததால்‌, பிரதி மோசமானதாக இருந்தது. 

இது எவ்வாறு உண்மையாயிருந்தது என்று கவனித்து, அழுங்கள்‌! 


தேவனிடத்திலான அவரது எண்ணப்போக்கில்‌ 
நாதாப்‌ தமது எண்ணப்போக்கில்‌ தமது தகப்பனைப்‌ பின்பற்றினார்‌ 
என்று வேதாகமம்‌ கூறுகிறது: 


அவன்‌ கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, 
குன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணின அவனுடைய பாவத்திலும்‌ நடந்தான்‌ (15:26). 


“அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌” என்ற சொற்றொடர்‌, சற்றே மாறுதல்களுடன்‌, வடக்கு 
ராஜ்யத்தின்‌ பத்தொன்பது ஆட்சியாளர்களைப்‌ பற்றியும்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறப்படுறெது.' இது, ஆராதனைக்கு பொன்கன்றுக்குட்டி 
மையங்களைப்‌ பயன்படுத்தும்‌ பாவத்தையும்‌ யெரொபெயாம்‌ 
அமைத்திருந்த மதரீதியான அமைப்பு முழுவதையும்‌ தொடர்ந்து 
பயன்படுத்தும்‌ பாவத்தையும்‌ குறிக்கிறது. ஆராதனைக்கான 
இவ்வகையை நாதாப்‌ வடிவமைக்கவில்லை, ஆனால்‌ அவர்‌ இந்த 
தவறான ஆராதனையைத்‌ தொடர்ந்தார்‌ மற்றும்‌ அதை அவர்‌ 
நீக்காதிருந்தார்‌. தேவன்‌, நாதாபு தாமே தம்‌ செய்கைக்குப்‌ 
பொறுப்பாளி என்று ஆக்கியிருந்தார்‌. அவர்‌ [நாதாப்‌] தவறான 
ஆராதனையை நிறுத்த அதிகாரம்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ அதைச்‌ 
செய்யவில்லை. இந்தத்‌ தவறு நாதாபினால்‌ மாத்திரமல்ல, நாதாபுக்குப்‌ 
பின்வந்த ஒவ்வொரு அரசராலும்‌ செய்யப்பட்டது. இந்தப்‌ பாவத்திற்காக 
அவர்களைத்‌ தேவன்‌ எப்போதுமே கடிந்துகொண்டார்‌. 














பெற்றோர்களாகிய நம்‌ மூலமாகவே நமது பிள்ளைகள்‌ முதலில்‌ 
தேவனைக்‌ காண்பார்கள்‌ என்று அறிவது பெற்றோராயெ நமக்கு 


47 


எப்படி இருக்க வேண்டும்‌! தாயின்‌ கரத்தில்‌ உள்ள சிறுபையன்‌ அல்லது 
பெண்குழந்தை வேதாகமத்தை வாசிக்கவும்‌ தானாகவே தேவனைப்‌ பற்றி 
அறியவும்‌ முடியாது; அவன்‌ அல்லது அவள்‌ தன்னைத்‌ தேவனை நோக்கி 
வழிநடத்தத்‌ தனது பெற்றோர்களைச்‌ சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. 
பெற்றோர்களே பிள்ளைகள்‌ தேவனை உற்றுப்‌ பார்க்க உதவும்‌ 
உருப்பெருக்கிக்‌ கண்ணாடிகளாய்‌ இருக்கின்றனர்‌. பிள்ளைகளின்‌ முன்‌ 
குழந்தைப்‌ பருவநாட்களில்‌, தேவனைப்‌ பற்றிய நமது கண்ணோட்டமே 
அவர்களின்‌ கண்ணோட்ட மாகிறது. நமது புரிந்துகொள்ளுதலில்‌ நாம்‌ 
சரியாய்‌ இருந்தாலும்‌ அல்லது தவறாயிருந்தாலும்‌, நமது பிள்ளைகள்‌, 
தேவனைப்‌ பற்றி நாம்‌ கூறுவதை ஏற்றுக்கொண்டு நாம்‌ செய்வதையே 
செய்கின்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சுயசிந்தைகள்‌ மற்றும்‌ இருதயங்களின்‌ 





மூலம்‌ தேவனைக்‌ காண்பதற்கு முன்பு, அவர்கள்‌ நம்‌ மூலமாகவே அவரைக்‌ 
காண்கின்றனர்‌. 

பிற்பாடு, அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே சிந்திக்கக்‌ தொடங்கு 
கையில்‌, அவர்கள்‌ தேவனைப்‌ பற்றி நமக்குள்‌ கண்டிருப்பவற்றையும்‌, 
நம்மால்‌ போதிக்கப்பட்டிருப்பவற்றையும்‌ கொண்டு ஆராய்ந்து 
பார்க்கின்றனர்‌. கடைசியில்‌, அவர்களின்‌ உண்மையான நம்பிக்கைகளும்‌ 
முதிர்ந்த வாழ்வும்‌, அவர்களுக்கு முன்‌ நாம்‌ எவ்வாறு வாழ்ந்தோம்‌, நமக்குள்‌ 
அவர்கள்‌ கண்டது என்ன, அவர்களை நாம்‌ எவற்றை வாசிக்கும்படியும்‌ 
சிந்திக்கும்படியும்‌ கேட்டிருந்தோம்‌, மற்றும்‌ நாம்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்திருந்த தனிப்பட்ட போதனை என்ன என்பவற்றில்‌ இருந்தே 
உதிக்கின்றன. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த வாழ்வில்‌, தங்களுக்குச்‌ சொந்த 
மான மனங்கள்‌ மற்றும்‌ சிந்தைகளைக்‌ கொண்டிருப்பார்கள்‌, ஆனால்‌ 
அவர்களின்‌ வாழ்வில்‌ முதல்‌ பதினான்கு அல்லது பதினாறு ஆண்டுகளில்‌ 
அவர்களின்‌ சிந்தைகளையும்‌ ஆத்துமாக்களையும்‌ உருவாக்குவதில்‌ நாம்‌ 
தேவனுக்கு உதவுகின்றோம்‌. 

மோசேயின்‌ தாய்‌, மோசே பார்வோனின்‌ அரண்மனையில்‌ இளவரசராக 
வளர்ந்தபோது, முதல்‌ மூன்று அல்லது அதற்குச்‌ சற்றேறக்குறையலான 
ஆண்டுகள்‌, அவருக்குப்‌ பாலூட்டவும்‌ போதிக்கவும்‌ வாய்ப்புப்‌ 
பெற்றிருந்தாள்‌ (யாத்திராகமம்‌ 2:8). மோசே ஒரு வளர்ந்த மனிதராகும்‌ 
வரையில்‌ அவர்கள்‌ ஆண்டுகளினூடே மற்ற சந்தர்ப்பங்களில்‌ சந்தித்திருக்‌ 
கலாம்‌. எகிப்தின்‌ மினுமினுப்பு, பொன்‌, மற்றும்‌ ஆடம்பரம்‌ ஆயெவற்றை 





மோசே விரும்பியிருந்தால்‌, அவை அவருடைய வாழ்வில்‌ கிடைத்திருக்கும்‌. 
அவர்‌ பார்வோனாகி எகிப்து முழுவதையும்‌ ஆண்டிருக்கலாம்‌; ஆனால்‌ 
அவர்‌ தமது நாற்பது வயதில்‌, ஒரு இஸ்ரவேலராக இருப்பதையும்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களினத்தாருடன்‌ துன்புறுவதையும்‌ தேர்ந்துகொண்டார்‌ 
(எபிரெயர்‌ 11:24-26). இந்தத்‌ தோர்ந்துகொள்ளுதல்‌, அவரது தாயினால்‌ 
கரப்பட்டிருந்த போதனையில்‌ தனது வேர்களைக்‌ கொண்டிருந்தது 
என்பது தெளிவு. எகிப்தின்‌ கல்வி யாவையும்‌ - அது பயமுறுத்துவதாக 
இருந்தவாறே - மோசே ஒரு பிள்ளையாக இருந்தபோது தேவனைப்‌ பற்றிக்‌ 
கற்றுக்‌ கொண்டவற்றை அழித்துவிடக்கூடாதிருந்தது. 

நாதாப்‌ தமக்கு முன்பாக ஓரு அரியணையையும்‌ வழிநடத்த ஒரு 


48 


நாட்டையும்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ வயதுள்ளவர்‌ ஆகியிருந்தார்‌. அவர்‌ 
நடத்துவத்தின்‌ பணிப்பொறுப்பில்‌ அடியெடுத்து வைப்பார்‌. அவர்‌ எவ்வாறு 
வாழ்ந்தார்‌, அவர்‌ என்ன செய்தார்‌, அவர்‌ தமது நாட்டை எந்தத்‌ இசையில்‌ 
அழைத்துச்‌ சென்றார்‌ என்பதுபற்றி வரலாறு பதிவுசெய்யும்‌. இந்தக்‌ 
கணத்திற்கென்று அவர்‌ எவ்வாறு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார்‌? அவரது 
ஆயத்தம்‌ என்பது அவருக்குப்‌ பல்வேறு வழிகளில்‌ வந்திருந்தது, ஆனால்‌ 
அவரது அடிப்படைக்‌ கல்வியானது, அவரது தகப்பனாயெ யெரொபெயாம்‌ 
என்ற திரைப்படக்‌ கருவியில்‌ அன்றாடம்‌ அவர்‌ கண்டிருந்த வாழ்க்கைத்‌ 
திரைப்படத்தில்‌ இருந்தே வந்தது. நாட்டை வழிநடத்துவதற்கான அவரது 
சிந்தனையின்‌ சட்டக அமைப்பு யெரொபெயாமினால்‌ இடப்பட்டி ருந்தது. 
நாதாப்‌ அதைப்‌ பின்பற்ற வேண்டுமா அல்லது வேறொரு ஓட்டத்தின்‌ புற 
மாய்த்‌ திரும்ப வேண்டுமா? அவர்‌ கொடுத்த பதிலானது, வேதாகமத்தின்‌ 
வாசகர்கள்‌ காணும்படி பரிசுத்த ஆவியானவரால்‌ தரப்பட்டுள்ளது: அவர்‌, 
“தன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, ... நடந்தான்‌” (15:20). 

வரிகளில்‌ இருந்து விடுதலை, எல்லைப்பகுதி கூட்ட ப்படுதல்‌, அல்லது 
பெரிய இராணுவம்‌ என்ற விஷயங்களைக்‌ காட்டிலும்‌, இஸ்ரவேல்‌ 
நாட்டிற்கு நீதியின்‌ வழியில்‌ வழிநடத்தப்படுதல்‌ என்பது அதிகமாய்த்‌ 
தேவைப்பட்டிருந்தது. நாதாப்‌ அந்தத்‌ தேவையைக்‌ காண இயலா 
திருந்தார்‌. அவர்‌ தமது தகப்பனாரின்‌ வாழ்க்கையினால்‌ கண்கள்‌ 
கட்டப்பட்டிருந்தார்‌. அவருக்கு முன்பாக, முக்கியமானதென்று 
யெரொயெயாம்‌ பற்றிக்கொண்‌ டிருந்தவற்றினால்‌ வாழ்வின்‌ பெரிய 
விஷயங்கள்‌ மழுங்கடிக்கப்பட்டிருந்தன. அடைவிடத்துடனான அவரது 
நாள்‌ வந்தபோது, அவர்‌ தமது தகப்பனைப்போன்றே சாவுக்கேதுவான 





ஓட்டத்தைத்‌ தழுவிக்கொண்டார்‌. 


மனிதரிடத்திலான அவரது செயல்பாட்டில்‌ 
தாண்‌, பெத்தேல்‌ மற்றும்‌ உயர்ந்த இடங்களைக்‌ குறித்து நாதாப்‌ 
செய்திருந்த விஷயங்கள்‌ அவரின்‌ மதரீதியான பக்கம்‌ சார்ந்தவையாய்‌ 
இருந்தன, ஆனால்‌ அவரது மற்ற செயல்கள்‌ மற்றும்‌ கிரியைகள்‌ பற்றிய 
விஷயம்‌ என்ன? இது ஒரு ஆர்வத்திற்குரிய கேள்வியாயிருக்றெது. 
மற்ற துறைகளிலும்‌ அவர்‌ தம்‌ தந்தையைப்‌ பின்பற்றினார்‌ என்று நீங்கள்‌ 
கூறக்கூடும்‌. நாதாபின்‌ வாழ்வு பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சி மாத்திரம்‌ 
வேதவசனங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது செயல்கள்‌, குறிப்பிடத்‌ 
குக்கவையாய்‌ இருந்ததில்லை என்பது உறுதி. அதுவே வாழ்வில்‌ வழியாய்‌ 
இருக்கிறது. G-0-0-௮ என்பதில்‌ இருந்து 6-0-0 என்பதை எடுத்துவிட்டால்‌, 
எஞ்சுவது ௦ மட்டுமே. ஒரு மனிதன்‌, அரசராக இருந்தாலும்‌ அல்லது அகழி 
[சாக்கடை] கோண்டுபவராக இருந்தாலும்‌, வங்கியாளராக இருந்தாலும்‌ 
அல்லது ரொட்டி சுடுகிறவனாக இருந்தாலும்‌, அவரிடத்தில்‌ இருந்து 
நீதியை எடுத்துவிட்டால்‌ எஞ்சியிருப்பது ஒன்றும்‌ அதிகமானதல்ல. 
யெரொபெயாமைப்‌ பொருத்தமட்டில்‌ இப்படி இருந்தது, மற்றும்‌ 

நாதாபைப்‌ பொருத்தமட்டிலும்‌ விஷயம்‌ இப்படியாகவே இருந்தது. 
யெரொபடெயாம்‌ ஒரு சில யுத்தங்கள்‌ செய்தார்‌ என்பதற்கு அப்பால்‌ 





49 


அவரைப்‌ பற்றிச்‌ சிறிதளவே கூறப்பட்டுள்ளது (2 நாளாகமம்‌ 13:19). 
யெரொபெயாம்‌ தமது சொந்த மதத்தை நிலைநாட்டினார்‌ என்பதே 
அவரைப்பற்றி நமது கவனத்திற்குக்‌ கொண்டுவரப்பட்டுள்ள பிரதான 
உண்மையாக உள்ளது. அவரது மகன்‌ அவரது அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றினார்‌. தாணின்‌ எல்லைப்‌ பகுதியில்‌ இருந்த கிபெத்தோன்‌ 
என்ற இடத்தை முற்றுகை போட்டார்‌ என்பது மாத்திரமே, நாதாபின்‌ 
ஆளுகையில்‌ நடைபெற்றதாகப்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரே 
நிகழ்ச்சியாகும்‌ (15:27). அதன்‌ உரிமையாளர்களான லேவியர்களினால்‌, 
அது கைவிடப்பட்டிருந்தது. லேவியர்கள்‌ தெற்கு ராஜ்யத்திற்குப்‌ 
புலம்‌ பெயர்ந்து சென்றிருந்தனர்‌, காலம்‌ கடந்தபோது, கிபெத்தோன்‌ 





மீண்டும்‌ பெலிஸ்தர்களால்‌ ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இது, உண்மை 
யான ஆசாரியர்கள்‌ பொன்‌ கன்றுக்குட்டிகளையும்‌ ஆராதனையின்‌ 
புதிய மையங்களையும்‌ அங்கீகரிக்கவில்லை என்பதைக்‌ காண்பிக்கிறது. 
அவர்கள்‌ தெற்கு ராஜ்யத்திற்குச்‌ செல்லுகுலைக்‌ தவிர மாற்றுச்‌ செயல்கள்‌ 
வேறெதுவும்‌ இல்லாதவர்களாயினர்‌, அங்கு அவர்கள்‌ தேவனுடைய 
தெய்வீகத்‌ திட்டத்தின்படி அவரைச்‌ சேவித்து ஆராதிக்க முடிந்திருந்தது. 
இந்தக்‌ காலகட்டத்தில்‌, கிபெத்தோனைப்‌ பெலிஸ்கர்கள்‌ தங்கள்‌ கட்டுப்‌ 
பாட்டின்கீழ்‌ வைத்திருந்தனர்‌, அதைத்‌ திரும்பப்‌ பெற நாதாப்‌ முயற்சி 
செய்கார்‌. 

இவ்விதமாக, நாதாபின்‌ ஆளுகை குறுயெதாகவும்‌ தனிச்சிறப்பற்ற 
தாகவும்‌ இருந்தது. அவர்‌ தேசத்தைத்‌ தவறான வழியில்‌ நடத்தினார்‌. 
அவரது ஆளுகை தனிச்சிறப்பற்றதாக இருந்தது, அவரது பெயர்‌ மறக்கப்பட்‌ 
டிருக்கிறது. அவரைப்பற்றி வேதாகமத்தில்‌ கூறப்பட்டுள்ளது என்ன 
என்பதை வேதாகமக்‌ கல்வியாளர்களில்‌ ஒருசிலரே நினைவில்‌ வைத்திருப்‌ 





பார்கள்‌. 

நாம்‌ மரிக்கின்றபோது, நமது உறவினர்கள்‌ மத்தியில்‌ சற்றுக்காலம்‌ 
கலந்துரையாடப்படும்‌ தலைப்பாக இருப்போம்‌, ஆனால்‌ விரைவிலேயே 
நமது பெயர்‌ அவர்களின்‌ மத்தியில்கட மிக அரிதாகவே குறிப்பிடப்படும்‌. 
நாம்‌ இந்த பூமியில்‌ இருந்து - உடல்ரீதியாக மாத்திரமல்ல, ஆனால்‌ 
முற்றிலுமாகவே - கடந்து போயிருப்போம்‌. தேவபக்தியுள்ள வாழ்வு, 
நமது பிரிவுக்கு அப்பாலும்‌ தாமதித்து நிற்கும்‌ நற்செயல்களை இயக்கத்தில்‌ 
அமைக்கிறது மற்றும்‌ அது இவ்வுலகில்‌ நமது பெயர்கள்‌ மற்றும்‌ நினைவு 
களுக்கு அப்பாலும்‌ தொடர்ந்து செயல்படுகிறது (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 14:13) என்ற உணர்ந்தறிதல்‌ மாத்திரமே ஓரே ஆறுதலாக 
உள்ளது. தேவனுடைய சித்தத்திற்குப்‌ புறம்பே தமது வாழ்வை வாழும்‌ 
மனிகர்‌ மறக்கப்படுவார்‌, அவரது வாழ்விற்குப்‌ பிந்திய விளைவு என்பது 
ஆசீர்வதிப்பதாக அல்ல, ஆனால்‌ சபிப்பதாகவே இருக்கும்‌. 


கடைசியாக அவர்‌ கொலைசெய்யப்பட்ட தில்‌ 


நாதாபின்‌ வாழ்வு எவ்வாறு முடிந்தது? உங்களைத்‌ திடப்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. ஒருவர்‌ தமது தகப்பனைப்‌ போன்று வாழும்போது, அவர்‌ 
அனேகமாகத்‌ தம்‌ தகப்பனைப்‌ போன்றே மரிப்பார்‌. நாம்‌ வாழ்ந்துள்ள 


20 


வகையானது நமது சவ அடக்கத்தைப்‌ பிரசங்கம்‌ செய்கிறது. 

நாதாப்‌ ஒரு அரசர்‌ என்ற வகையில்‌ தகுதியற்றவராக இருந்தார்‌, மற்றும்‌ 
விரைவிலேயே அவருக்குக்‌ கழ்‌ இருந்தவர்கள்‌ மேற்கொண்டனர்‌. நாதாபின்‌ 
சேனைத்‌ தலைவரான பாஷா, நாதாபுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி செய்து, 
அவரைக்‌ கொன்றுபோட்டு, அவரது ராஜ்யத்தை அபகரித்துக்கொண் 
டார்‌. யெரொபெயாமின்‌ அரியணையை உரிமைகோர அவரது வீட்டாரில்‌ 
ஒருவரும்‌ இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக்கொள்வதற்காக, 
அவர்‌ [பாஷா], யெரொபெயாமின்‌ வீட்டார்‌ அனைவரையும்‌ கொன்றார்‌. 
இவ்விதமாக அகியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று: 


அப்பொழுது யெரொபெயாம்‌ செய்ததும்‌, இஸ்ரவேலைச்‌ செய்யப்‌ 
பண்ணினதுமான பாவங்களினிமித்தமும்‌, அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
சீலோனியனான அகியா என்னும்‌ தமது ஊழியக்காரனைக்கொண்டு 
சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, அவன்‌ ராஜாவானபின்‌ அவன்‌ 
யெரொபெயாமின்‌ வீட்டாரையெல்லாம்‌ வெட்டிப்‌ போட்டான்‌; 
யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும்‌ அவன்‌ 
அழிக்காமல்‌ விடவில்லை (15:29, 30). 


அகியா, யெரொபெயாமின்‌ மனைவியிடத்தில்‌, தேவன்‌ யெரொபெ 
யாமின்‌ வீட்டாரைச்‌ சங்கரிக்கும்படி ஒரு அரசரை எழும்பப்‌ பண்ணுவார்‌ 
என்று தீர்க்கதரிசனம்‌ கூறியிருந்தார்‌ (14:12-16). தேவன்‌ அந்தத்‌ கஇர்க்கதரி 
சனத்தை பாஷாவின்மூலம்‌ நிறைவேற்றினார்‌. 

கடைசியில்‌ யெரொபெயாம்‌ நியாயந்தீர்க்கப்பட்டார்‌, அவரைத்‌ 
தேவன்‌ அடித்தார்‌. கடைசியில்‌ நாதாப்‌ நியாயந்தீர்க்கப்பட்டார்‌, அவரைக்‌ 
கொல்லும்படி பாஷாவைத்‌ தேவன்‌ அனுமதித்தார்‌. துன்மார்க்கம்‌ 
எப்போதுமே போலிப்பணத்தில்‌ ரெயம்‌ செலுத்துறெது. துன்மார்க்கமான 
மனிதனின்‌ வாழ்வு துன்பகரமாக உள்ளது, ஆனால்‌ மனந்திரும்புதலற்ற 
அவரது மரணம்‌ பேரழிவாக உள்ளது! 

தேவன்‌ தமது ஆவியானவர்‌ மூலமாக நம்மைக்‌ காட்சிகளுக்குப்‌ 
பின்னால்‌ எடுத்துச்சென்று, குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகள்‌ அவை நடந்த 
வண்ணம்‌ ஏன்‌ நடந்தன என்று நமக்குக்‌ கூறுதல்‌ என்பது 1 மற்றும்‌ 
2 இராஜாக்கள்‌ புத்தகங்களின்‌ ஆர்வத்திற்குரிய பண்பாக உள்ளது. 
யெரொடெயாம்‌, மரித்தார்‌ என்று மாத்திரம்‌ நமக்குக்‌ கூறப்படுவதில்லை; 
தேவன்‌ அவரை மரிக்கச்‌ செய்தார்‌ என்று கூறப்படுகிறது. நாதாபினு 
டைய மரணம்‌ ஓரு கொலையாக மாத்திரம்‌ இருக்கவில்லை; அது 
அவரது வாழ்வின்மீது தேவன்‌ கொண்டுவந்த நியாயத்தீர்ப்பாகவும்‌ 
இருந்தது! மனிதன்‌ தனது சரீரத்திற்குரிய கண்களால்‌ மாத்திரமே ஒரு 
நிகழ்ச்சியைக்‌ காணுகின்றான்‌, ஆனால்‌ அந்த நிகழ்ச்சிக்குப்‌ பின்னால்‌ 
தேவனுடைய அருளிரக்கம்‌, சிலவற்றைச்‌ சாதித்துக்கொண்டிருக்கலாம்‌ 
அல்லது சிலவற்றை நடக்க அனுமதித்துக்கொண்டிருக்கலாம்‌. இந்த 
உலகத்தில்‌ நாம்‌ விசுவாசத்தினால்‌ நடந்து, தேவன்‌ தமக்குச்‌ சித்தமானபடி 
நம்மை ஆசீர்வதிக்கின்றார்‌ என்பதில்‌ நம்பிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌. 


51 


இந்த வாழ்வில்‌ தேவன்‌ நமக்குச்‌ செய்துள்ளவற்றில்‌ நம்மால்‌ காண 
அல்லது புரிந்துகொள்ள முடியாதவற்றை, ஒருவேளை நித்தியத்தில்‌ நாம்‌ 
புரிந்துகொள்வதற்கு அனுமதிக்கப்படலாம்‌. 


முடிவுரை 

நாதாபின்‌ வாழ்வுமீது வல்லமையான ஒரு வாக்கியம்‌ வைக்கப்பட 
வேண்டும்‌: “அவன்‌ ... தன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, ... நடந்தான்‌” (12:26). 
அவர்‌ சுயாகீனமுள்ள ஒழுக்கமுகவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ மாறியிருக்க 
முடியும்‌, வேறுதிசையில்‌ சென்றிருக்க முடியும்‌, ஆவிக்குரிய தலைவராக 
இருந்திருக்க முடியும்‌ - ஆனால்‌ அவர்‌ தமது தகப்பனைப்‌ பின்பற்றுவதைத்‌ 
தேர்ந்துகொண்டார்‌. வரலாற்றின்‌ விரலானது அவரது வாழ்வைப்‌ பற்றி, 
அவர்‌ தவறான மூலத்தின்‌ பிரதியாய்‌ இருந்தார்‌ என்று எழுதுகிறது. 

சுவிசேஷப்‌ பிரசங்கியாராக இருக்கும்‌ ஒருவருடைய மகனும்‌ 
சுவிசேஷப்‌ பிரசங்கியாராக இருக்கக்கூடிய ஒரு உள்ளுர்‌ சபைக்கூட்டத்‌ 
திற்கு நான்‌ சமீபத்தில்‌ சென்றிருந்தேன்‌. இளம்‌ பிரசங்கியாருடன்‌ நான்‌ 
இருந்த அந்தக்‌ குறுகிய வேளையில்‌ தெளிவாகக்‌ காணப்பட்ட பல 
நல்ல பண்புகளை அவர்‌ கொண்டிருந்தார்‌, ஆனாலும்‌ “நீங்கள்‌ உங்கள்‌ 
அப்பாவைப்‌ போன்றே இருக்கின்றீர்கள்‌!” என்ற பழைய சொற்றொடர்‌ 
தான்‌ அவருக்குக்‌ கொடுக்கப்பட வேண்டிய மிகச்சிறந்த பாராட்டுரையாக 
இருந்தது. அவரது தந்தை ஒரு சுவிசேஷப்‌ பிரசங்கியாராக இருந்தார்‌, 
இந்த இளைஞரும்‌ ஒரு சுவிசேஷப்‌ பிரசங்கியாராக ஆனார்‌. அப்பாவைப்‌ 
போலவே, மகனும்‌ இருக்கின்றார்‌. பவுல்‌, “நான்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்று 
கிறது போல, நீங்கள்‌ என்னைப்‌ பின்பற்றுகிறவரா்களாயிருங்கள்‌” என்று 
எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 11:1). நாதாபின்‌ விஷயத்தில்‌, “அவர்‌ தமது 
குகப்பனைப்போன்றே இருந்தார்‌!” என்ற குற்றச்சாட்டானது அவரைப்‌ 
பற்றிக்‌ கூறக்கூடிய மிகமோசமான விஷயமாகும்‌. இப்படிப்பட்ட விளக்கம்‌, 
அவரது தந்தையின்‌ தோல்வியைப்‌ பற்றியும்‌ அவரது தோல்வியைப்‌ 
பற்றியும்‌ கூறுகிறது. நமது மகன்கள்‌ அவர்களின்‌ தந்தையார்களைப்போல்‌ 
இருக்கின்றனர்‌ என்று கூறக்கூடியது மிகச்சிறந்த விஷயமாயிருக்கட்டும்‌, 
ஏனெனில்‌ அது, தந்தையர்கள்‌ மற்றும்‌ மகன்கள்‌ ஆகிய இருசாராருமே 
வெற்றியடைந்தவர்கள்‌ என்று அர்த்தப்படுத்தும்‌! 





கற்க வேண்டிய பாடம்‌: 


தவறான மூலத்தைப்‌ பிரதியெடுக்காதர்கள்‌. 


குறிப்பு 
'திப்னியும்‌ கணக்கிடப்பட்டால்‌, வடக்கு ராஜ்யம்‌ இருபது அரசர்களைக்‌ 
கொண்டிருந்தது. 


22 


5 


LITO9IT 
அற்பமானவற்றிற்கு 
முக்கியத்துவம்‌ தருதல்‌ 


வதா பனி: 1 gris 72.32: 167 


வாழ்வின்‌ ஒரு முனையில்‌ இருந்து மறுமுனைக்கு, தக்க வகையிலான 
தீர்மானங்களை மேற்கொள்வதே வாழ்க்கைப்‌ பயணத்தின்‌ இருதயம்‌ 
போன்ற மையப்பகுதியாக உள்ளது. நாம்‌, வாழ்வு என்பது தீர்மானங்களின்‌ 
ஒரு நீண்ட தொடர்‌ என்று கூறலாம்‌. இந்தத்‌ தெரிவுகள்‌, பெரிய மற்றும்‌ 
சிறிய தீர்மானங்கள்‌ என்று, அதாவது பிரதானமான மற்றும்‌ அற்பமான 
தெரிவுகள்‌ என்று வகைப்படுத்தப்படலாம்‌. 

முதலில்‌ பெரிய தீர்மானங்கள்‌ ஏற்படுத்தப்படுகன்றன, மற்றும்‌ 
அவைகள்‌, சிறிய தீர்மானங்கள்‌ ஏற்படுத்துதலை ஆளுகை செய்கின்றன. 
சிலர்‌ இந்தச்‌ செயல்முறையை தலை$€ழாகச்‌ செய்ய முயற்சிக்கின்றனர்‌, 
அதாவது அவர்கள்‌ மேற்கொண்ட அற்பமான /சிறிய தீர்மானங்களைச்‌ 
சார்ந்து பெரிய தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்றனர்‌. வாழ்வின்‌ 
தெரிவுகள்‌ அவ்வாறு செயல்படுவதில்லை. உதாரணமாக, எதை உண்பது 
என்பது ஒரு சிறிய/அற்பமான தீர்மானமாக உள்ளது. ஒரு நபர்‌ தேவனு 
டைய சித்தத்திற்கு இசையத்‌ தம்‌ வாழ்வை வாழ முடிவுசெய்கிறபோது - இது 
பிரதான தீர்மானமாகும்‌ - அவர்‌ தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கும்படி 
தமது உண்ணும்‌ பழக்கங்களை முறைப்படுத்த முடிவு செய்கின்றார்‌. 
பெரிய தீர்மானம்‌, சிறிய தீர்மானங்கள்‌ மேற்கொள்வதைப்‌ பாதித்து 
வழிநடத்துகிறது. இருப்பினும்‌, ஒரு நபர்‌ தாம்‌ விரும்புகிறபடி யெல்லாம்‌ 
உண்டு, தமது இச்சைகளையும்‌ பசியுணர்வுகளையும்‌ நிறைவேற்றுவார்‌ 
என்றால்‌, அவர்‌ தமது வயிற்றைத்‌ தேவனாக்குகின்றார்‌. அவர்‌ அற்பமான 
முடிவு ஒன்றைப்‌ பிரதானமானதாகும்படி அனுமதிக்கின்றார்‌. அவரது 
மேன்மையான தெரிவுகள்‌ சிறியவற்றினால்‌ கட்டுப்படுத்தப்படுகன்றன. 
நமது தீர்மானங்களை ஆளுபவற்றின்மீது தடையொன்று நிகழுமென்றால்‌ 
- நாம்‌ அற்பமானவற்றிற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்தோம்‌ என்றால்‌ - நாம்‌ 
வாழ்வதில்‌ இடர்பாட்டைக்‌ கொண்டிருப்போம்‌, மற்றும்‌ தேவனுடனும்‌ 
நாம்‌ இடர்ப்பாட்டைக்‌ கொண்டிருப்போம்‌. 

பட்டாணி விற்றுப்‌ பிழைத்துக்‌ கொண்டிருந்த ஒரு மனிதரைப்‌ பற்றி 
நான்‌ வாசித்திருக்கின்றேன்‌. அவர்‌ ஒரு பெரிய நகரின்‌ தெரு முனையில்‌ 
ஒரு சிறிய கடையைக்‌ கொண்டிருந்தார்‌. ஒவ்வொரு நாளும்‌, அதிகாலை 





03 


முதல்‌ மாலை வரையில்‌, அவர்‌ தமது பட்டாணிப்‌ பொட்டலங்களை 
வழியில்‌ போவோர்‌ வருவோருக்கு விற்றுக்கொண்டி ருந்தார்‌. உண்மை 
என்னவென்றால்‌, அவர்‌ இதன்மூலம்‌ நல்ல வருவாயைக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவரது வாழ்வின்‌ முடிவில்‌, அவர்‌ தமது பட்டாணி வியாபாரத்தின்மூலம்‌ 
பெரிய செல்வத்தைச்‌ சேர்த்திருந்தார்‌. இப்போது, அம்மனிதரைப்‌ பற்றி 
நினைத்துப்‌ பாருங்கள்‌. அவரைப்‌ பற்றி வேறு ஒன்றும்‌ எனக்குத்‌ தெரியாது, 
ஆனால்‌ அவரைப்‌ பற்றி நான்‌ வாசித்திருந்ததிலிருந்து நான்‌ கூறக்கூடி யதெல்‌ 
லாம்‌, அவர்‌ தெருமுனையில்‌ பட்டாணி விற்பதற்காகத்‌ தமது வாழ்வையே 
ஒப்புக்கொடுத்திருந்தார்‌ என்பதுதான்‌. அவர்‌ ஒருக்காலும்‌ கிறிஸ்தவராக 
வில்லை, ஒருக்காலும்‌ தேவனைத்‌ தொழுதுகொண்ட தில்லை, ஒருக்காலும்‌ 
கிறிஸ்தவக்‌ குடும்பத்தைக்‌ கொண்டி ருந்ததில்லை. நீங்கள்‌ அவரிடத்தில்‌, 
அவர்‌ ஏன்‌ கிறிஸ்தவராகவில்லை என்று கேட்டால்‌, “நான்‌ பட்டாணி 
விற்பதில்‌ மும்முரமாய்‌ இருந்தேன்‌” என்று அவர்‌ கூறுவார்‌. இங்கு 
வாழ்வின்‌ நோக்கத்தைத்‌ தவறவிட்ட மனிதர்‌, வாழ்வின்‌ சின்னஞ்சிறிய 
தீர்மானங்கள்‌ பெரிய தீர்மானங்களை அழிக்கும்படி அனுமதித்த மனிதர்‌ 








உள்ளார்‌. பிழைப்புக்கு என்ன செய்வது என்ற சிறிய தெரிவானது, 
தேவனைச்‌ சேவித்தல்‌ என்ற பெரிய தெரிவை அவரது சிந்தையில்‌ நிறைத்துக்‌ 
கொண்டிருந்தது. 

மதிப்பீடுகளின்‌ தலை£ழமானது - அற்பமான முடிவுகளின்மீது 
கவனம்‌ குவித்தல்‌ என்பது - இஸ்ரவேலின்‌ மூன்றாவது அரசராயிருந்த 
பாஷாவின்‌ பகுதியில்‌ விவரிக்கப்பட்டுள்ளது. அவர்‌ தி.மு. 909ல்‌ இருந்து 
886 வரையிலும்‌, யூதாவின்‌ அரியணையில்‌ ஆசா ஆண்டபோது, ஆட்சி 
செய்தார்‌ (15:33). வடக்கு ராஜ்யத்தில்‌ இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ இருந்து 
அரசாள வந்த ஓரே அரசரான பாஷா, திர்சாவைத்‌ தமது தலைநகராக்கி, 
இஸ்ரவேலின்‌ வம்ச ஆட்சியைத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ கொலைசெய்ததன்‌ 
மூலம்‌ அரியணைக்கு வந்தார்‌. அவர்‌ நாதாபின்‌ படையில்‌ தளபதியா 
யிருந்தார்‌ என்பது உறுதி, ஆனால்‌ அவர்‌ நாதாபுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
செய்து, அவரைக்‌ கொன்று, அரியணையைக்‌ கைப்பற்றினார்‌. அரசர்‌ 
என்ற வகையில்‌ அவர்‌ செய்த முதல்‌ செயல்‌, அகியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறும்‌ வகையில்‌ யெரொபெயாயாம்‌ வீட்டாரை நிர்மூலமாக்கிய 
செயலேயாகும்‌: 


அப்பொழுது யெரொபெயாம்‌ செய்ததும்‌, இஸ்ரவேலைச்‌ செய்யப்‌ 
பண்ணினதுமான பாவங்களினிமித்தமும்‌, அவன்‌ இஸ்ரவேலின்‌ தேவ 
னாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
சீலோனியனான அகியா என்னும்‌ தமது ஊழியக்காரனைக்கொண்டு 
சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, அவன்‌ ராஜாவானபின்‌ அவன்‌ 
யெரொபெயாமின்‌ வீட்டாரையெல்லாம்‌ வெட்டிப்‌ போட்டான்‌; 
யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும்‌ அவன்‌ 
அழிக்காமல்‌ விடவில்லை (15:29, 30). 


இந்தக்‌ கொலையானது ஒரு மிருகத்தனமான செயலாயிருந்தது, இது 
பிற்பாடு தேவனால்‌ கண்டனம்‌ பண்ணப்பட்டது (16:7). ஆம்‌, இது 


24 


நடைபெறும்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்பட்டிருந்தது, மற்றும்‌ 
பாஷா தேவனுடைய கரத்தில்‌ இந்தத்‌ தண்டனைக்குக்‌ கருவியாயிருந்தார்‌. 
இருந்தபோதிலும்‌, பாஷா செய்தவற்றிற்கு, அவர்‌ அதைச்‌ செய்த வகைக்கு, 
மற்றும்‌ அவரது செயல்களுக்குப்‌ பின்னால்‌ இருந்த நோக்கங்களுக்கு, 
அவரைக்‌ தேவன்‌ பொறுப்பாளியாக்கினார்‌. அவர்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தை 
நிறைவேற்றியது நமக்கு, தெய்வீகத்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ 
நிறைவேற்றம்‌ ஆகியவற்றைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துள்ள இரகசியங்களை 
நினைவூட்டுகிறது. இயேசு அக்ரெமக்காரரால்‌ சிலுவையில்‌ அறையப்‌ 
படுவார்‌ என்று ஏசாயா தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌ (ஏசாயா 53:7-9), ஆனால்‌ 





அந்த அக்கெமக்கார மனிகர்கள்‌ தங்களின்‌ துன்மார்க்கமான செய்கைக்குப்‌ 
பொறுப்பாளிகளாய்‌ இருந்தனர்‌ (நடபடிகள்‌ 2:23). 

பாஷா அரியணையில்‌ இருந்த இருபத்துநான்கு ஆண்டுகள்‌ 
அவரைப்பற்றிய பாராட்டு எதையும்‌ அளிப்பதில்லை. அவர்‌ அரசராய்‌ 
இருக்கும்படி தேவன்‌ அவருக்குக்‌ கொடுத்திருந்த ஆண்டுகளை அவர்‌ 
வீணாக்கினார்‌. அவர்‌ ஒரு கொலைகாரராக இருந்தார்‌ - அவர்‌ மனிதர்களை 
மாத்திரமல்ல, ஆனால்‌ வாய்ப்புகளையும்‌ கொன்றவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ 
செல்வாக்கிற்கான அதிகாரத்தையும்‌, கட்டளையிடுவதற்கான அதிகாரத்து 
வத்தையும்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ தமது வழியைக்‌ கண்ணோக்கக்‌ 
கண்கள்‌ யாவற்றையும்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ வாழ்வின்‌ 
பெரிய முடிவுகளில்‌ தவறானவற்றைத்‌ தேர்ந்துகொண்டதால்‌, தேவனு 
டைய வசனத்தில்‌ அவரது வாழ்வானது தோல்வியாகிக்‌ கீழே சென்றது. 
அவருடைய சிறிய முடிவுகள்‌ இசைகாட்டும்‌ கருவிகள்‌ இன்றி, வழிகாட்டும்‌ 
விண்மீன்‌ இன்றி இருந்தன. அவர்‌ அவற்றை உதவியற்ற மனித ஞானத்துடன்‌, 
சுயநலஆவல்களின்‌ அடிப்படையில்‌ மேற்கொண்டார்‌. இதன்‌ விளைவாக 
அவரது வாழ்வு தவறாக நடத்தப்பட்ட வாழ்வாக - களிகூருதல்‌ இன்றி 
புலம்புதல்‌ உள்ள வாழ்வாக ஆயிற்று. 

பாஷா ஏற்படுத்தத்‌ தவறிய பெரிய தீர்மானங்களைக்‌ கவனமாகக்‌ 
கண்ணோக்குங்கள்‌. இந்தத்‌ தோல்வி அவரது வாழ்வின்‌ கருப்பகுதியையே 
எவ்வாறு பாதித்தது என்பதை ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. 


தேவனுடைய வசனத்தைப்‌ பற்றி 

தேவனுடைய சித்தத்தைக்‌ கையாளுதல்‌ பற்றி மேற்கொள்ள வேண்டிய 
முடிவு, பாஷா மேற்கொள்ள வேண்டியிருந்த முதல்‌ பெரிய முடிவாக 
இருந்தது. அவரது வாழ்வின்‌ முற்பகுஇயில்‌, அவரது செயல்களும்‌ மற்றும்‌ 
சிந்தனைகளும்‌ தேவனுடைய தர்க்கதரிசிகளால்‌ கேள்விகேட்கப்பட்ட 
நேரங்கள்‌ இருந்திருக்க வேண்டும்‌, ஆனால்‌ எந்த எச்சரிக்கைகளும்‌ அல்லது 
புத்தி கூறுதல்களும்‌ பாஷாவினால்‌ கவனிக்கப்படவில்லை. அவர்‌ கேள்விப்‌ 
பட்டார்‌, ஆனால்‌ கவனித்துக்‌ கைக்கொள்ளவில்லை; அவர்‌ உற்று 
நோக்கினார்‌ ஆனால்‌ கீழ்ப்படியவில்லை. 

ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தைப்‌ பற்றி, ஒருவேளை அவரது 
வாழ்வின்‌ முடிவுக்காலம்‌ பற்றிய திட்டவட்ட மான குறிப்பிடுதல்‌ ஒன்று 
ஏற்படுத்தப்பட்டுள்ளது, அவ்வேளையில்‌ அவர்‌, ஆனானியின்‌ குமார 


55 


னான யெகூ என்ற தூர்க்ககரிசியால்‌ கடிந்துகொள்ளப்பட்டார்‌ (161-7). 
யெகூ தமது செய்தியில்‌, தேவன்‌ பாஷாவின்‌ வீட்டாரை, அவர்‌ [பாஷா] 
யெரொயபெயாமின்‌ வீட்டாருக்குச்‌ செய்திருந்தது போலவே வெட்டிப்‌ 
போடுவார்‌ என்று பயமின்றித்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌ (16:3, 4). அவர்‌, 





பாஷாவின்‌ உறவினர்கள்‌ நகரத்திலும்‌ வயல்களிலும்‌ விழுவார்கள்‌ என்றும்‌, 
அவர்களின்‌ பிணங்கள்‌ புகைக்கப்படாது விடப்படும்‌ என்றும்‌ கூறினார்‌: 


பாஷாவின்‌ சந்ததியிலே பட்டணத்தில்‌ சாகிறவனை நாய்கள்‌ தின்னும்‌; 
வெளியிலே சாகிறவனை ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ தின்னும்‌ (16:47. 


பாஷா கர்த்தருடைய வார்த்தையைத்‌ தவிர்த்து விலக்கினார்‌, அவரது 
வம்சம்‌ ஆட்சிசெய்யத்தொடராது. பாஷா இந்தத்‌ தீர்க்கதரிசனத்திற்குச்‌ 
சாதகமாகப்‌ பதில்செயல்‌ செய்தார்‌ என்று எந்தக்குறிப்பும்‌ காணப்படுவ 
தில்லை. இதைக்குறித்து, அவர்‌ தாம்‌ கேள்விப்பட்டிருந்த மற்ற கீர்க்கதரி 
சனங்களுக்குச்‌ செய்திருந்தது போன்றே, தமது இருதயத்தைக்‌ கடினமாக்கி 
யிருக்க வேண்டும்‌. 

பாஷா தமது ஆட்சியின்‌ தொடக்கத்தில்‌ இருந்து முடிவு வரையிலும்‌ 
தேவனுடைய வசனத்தைப்‌ பின்பற்றியிருந்தால்‌ என்ன நடந்திருக்கும்‌? 
தேவன்‌ அவரைக்‌ கனப்படுத்தியிருப்பார்‌, நாமும்கூட அவரைப்‌ பழைய 
ஏற்பாட்டின்‌ மாபெரும்‌ மனிதர்களில்‌ ஒருவராக உயர்த்தியிருப்போம்‌. 
தேவனுடைய வசனத்தை பின்பற்றுவது என்ற பெரிய முடிவை மேற்‌ 
கொண்டிருந்தால்‌, அந்த முடிவினால்‌ அவரது மற்ற முடிவுகள்‌ யாவும்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டு, தூய்மையாக்கப்பட்டிருக்கும்‌. அவரது வாழ்வு 
யெகோவாவை ஆராதிப்பதற்கும்‌, அவரது சித்தத்தைப்‌ பிரசங்கிப்பதற்கும்‌, 
அதற்குக்‌ கீழ்ப்படிவதற்கும்‌ அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும்‌. 

தேவனுடைய வசனத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது எதை அர்த்தப்படுத்‌ 
தினாலும்‌, மற்றும்‌ அது ஒருவரை எங்கே வழிநடத்திச்‌ சென்றாலும்‌, அவ்வாறு 
முடிவுசெய்தலே வாழ்வின்‌ அஸ்திபாரமாக உள்ளது. அப்படிப்பட்ட 
முடிவானது, அதை மேற்கொள்பவருக்கு மாத்திரமல்ல, ஆனால்‌ அவரை 
அல்லது அவளைச்‌ சுற்றிலும்‌ உள்ள உலகத்திற்கு பயனுள்ளதாயிருக்கும்‌, 
ஆனால்‌, தேவனுக்காக வாழுதல்‌ என்பது ஒரு உணர்வெழுச்சியான 
வாழ்வை ஏற்படுத்தும்‌! தீர்க்கதரிசிகள்‌ தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிகையில்‌, அவர்களின்‌ வாழ்வுகள்‌ சாதனைகளால்‌ எப்படி நிரப்பப்‌ 








பட்டிருந்தன! அவர்கள்‌ வாழ்வு நன்மைக்கென்று மாறியகைக்‌ கண்டனர்‌, 
முழு நாடுகளைத்‌ தேவனுக்கு அருகாமையில்‌ கொண்டுவந்தனர்‌, மற்றும்‌ 
நமது நாட்களில்கூட உலகத்தில்‌ செயல்விளைவை ஏற்படுத்துறெதான 
வாழும்‌ பரம்பரை உரிமையொன்றை விட்டுச்‌ சென்றனர்‌. இதற்கு 
மறுபுறத்தில்‌, இந்த முடிவைப்‌ புறக்கணித்தல்‌ என்பது, ஒரு நபரை, 
பாவத்தின்‌ நகரத்தில்‌, “கீழ்ப்படியாமை வீதியில்‌” மதியீனமான, மனித 
முடிவுகளை மாத்திரமே அவரது துணைவனாக விட்டுச்‌ செல்லுகிறது. 
அவரது வாழ்வு தேவனுடைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ மாத்திரமே 
நீக்கிப்போடக்கூடிய சிரமங்களால்‌ நிறைந்திருக்கும்‌. ஒன்று பாஷா இந்த 
முடிவின்‌ முக்கியத்துவத்தை ஒருக்காலும்‌ காணாதிருந்தார்‌, அல்லது அதை 





26 


மேற்கொள்ள அவர்‌ மறுத்திருந்தார்‌ என்றாகிறது. 


தேவனுடைய வழியைப்‌ பற்றி 

யெரொபெயாமுடைய மத அமைப்பைப்‌ பற்றி மேற்கொள்ள 
வேண்டிய முடிவு, பாஷா மேற்கொள்ள வேண்டியிருந்த இரண்டாவது 
பெரிய முடிவாக இருந்தது. அது நிலைநிற்க அவர்‌ அனுமதிப்பாரா, அல்லது 
அதை அவர்‌ நீக்கப்போடுவாரா? அவர்‌ யெரொபெயாமுடைய வழியில்‌ 
தொடருவாரா, அல்லது அவர்‌ தேவனுடைய வழிக்குத்‌ இரும்புவாரா? 
இந்த முடிவானது ஒரு பிரதானமான முடிவாக, தேவனுக்கு அர்ப்பணிக்கும்‌ 
இருதயத்தையும்‌ மனதையும்‌ கேட்கும்‌ முடிவாக இருக்கும்‌. ஒரு நாட்டைத்‌ 
தவறில்‌ இருந்து தேவனிடத்தில்‌ திருப்பி நடத்த அசாதாரணமான 
மனிதர்‌ தேவை. பாஷா அவ்வகைப்பட்ட மனிதராயிருப்பாரா? நாதாப்‌ 





அவ்வாறு செய்வதற்கான அவசியத்தைக்‌ காணவில்லை. பாஷா அதைக்‌ 
காண்பாரா? 

பாஷாவின்‌ முடிவைப்‌ பற்றி வாசிக்கையில்‌ நமது இருதயம்‌ 
நொறுங்குகிறது. தூதர்கள்‌ அழுதனர்‌ மற்றும்‌ அசுத்த ஆவிகள்‌ பல்‌ இளித்து 
நடனமிட்டன, ஏனெனில்‌ அவர்‌ யெரொபெயாமின்‌ வழிகளில்‌ நடக்கவும்‌, 
தேவனுடைய மதத்திற்குப்‌ பதிலாக மனிதனுடைய மதத்தைத்‌ தொடரவும்‌ 
முடிவு செய்தார்‌. 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, யெரொபெ 
யாமின்‌ வழியிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
அவனுடைய பாவத்திலும்‌ நடந்தான்‌ (15:34). 


பாஷா மேற்கொண்ட முடிவு எல்லா மக்களும்‌ மேற்கொள்ள வேண்டிய 
முடிவாயிருக்கிறது. விருப்பத்தேர்வு என்பது எப்போதுமே உள்ளது, 
அது நமது முகத்தைக்‌ கண்ணோக்குகிறது. சிலர்‌ அதை ஒருக்காலும்‌ 
காண்பதில்லை. சிலர்‌ அதைக்‌ கண்டு ஒருகணம்‌ கண்ணோக்கி, ஆனால்‌ 





மற்ற அக்கறைகளுக்காகப்‌ புறம்பே கண்ணோக்குகின்றனர்‌. சிலர்‌ 
விருப்பத்‌ தேர்வைக்‌ காணுகின்றனர்‌, முடிவை மேற்கொள்ளுகின்றனர்‌, 
மற்றும்‌ தங்கள்‌ முடிவானது தங்கள்‌ எஞ்சிய வாழ்வை வண்ணந்தட்ட 
அனுமதிக்கின்றனர்‌. 

பிசாசானவன்‌ ஒளியின்‌ தூதனுடைய வேஷத்தைத்‌ தரித்துக்கொள்ளும்‌ 
போது, அவன்‌ கெொர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ திரியும்‌ வேளையைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ சாதிக்கின்றான்‌. கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்தை நாம்‌ 
அடையாளம்‌ கண்டுகொண்டு அதனிடமிருந்து ஓடிவிட முடியும்‌. 
இருப்பினும்‌, அழகிய, ஒளியின்‌-தூதன்‌ போன்று தோன்றுகின்ற ஒருவரைப்‌ 
பற்றி நாம்‌, “அவரது செய்தி சரியானதாகவே இருக்க வேண்டும்‌” என்று 
கூறுகின்றோம்‌. சாத்தான்‌, ஒளியின்‌ தூதன்‌ என்ற வகையில்‌ வஞ்சிக்கின்றான்‌; 
அவன்‌, கொர்ச்சிக்கிற சிங்கம்‌ என்ற வகையில்‌, கொடூர மாகப்‌ பட்சிக்கின்றான்‌. 
பிசாசானவன்‌ நம்மிடத்திற்கு ஒளியின்‌ தூதனாக வருகையில்‌, அவனது 
பிரசன்னத்தில்‌ நாம்‌ வேதவசனங்களைப்‌ படிக்கவும்‌, தேவன்‌ என்ன 


27 


கூறுகின்றார்‌ மற்றும்‌ அவர்‌ என்ன விரும்புகின்றார்‌ என்பவற்றைக்‌ 
கண்டறியவும்‌ மறக்கின்றோம்‌ (நடபடிகள்‌ 17:11; 1 தெசலோனிக்கேயர்‌ 
2:21). மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்ட மதங்களில்‌ நாம்‌ இப்படிப்பட்ட 
ஒளியின்‌ தூதனை பின்பற்ற முடியும்‌, ஆனால்‌ அது தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படியாமையாக உள்ளது. 

பாஷா தமது இரண்டாவது மிகப்பெரிய முடிவில்‌ தோல்வியடைந்தார்‌. 
நம்மைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? தேவனுடைய வழியைப்‌ பற்றிய 
முடிவுகுறித்து நாம்‌ என்ன செய்வோம்‌? 


தேவனுடைய மக்களைப்‌ பற்றி 
தேவனுடைய மக்களைப்‌ பற்றி மேற்கொள்ள வேண்டிய முடிவு, 
பாஷா மேற்கொள்ள வேண்டியிருந்த மூன்றாவது பெரிய முடிவாக 
இருந்தது. அவர்களை அவர்‌ எவ்வாறு நடத்துவார்‌? அவர்களை 
ஒன்றிணைப்பதை அவர்‌ நாடுவாரா, அல்லது அவர்களுடன்‌ அவர்‌ 
யுத்தத்தைத்‌ தொடருவாரா? அவர்‌ என்ன செய்தார்‌ என்பதைக்‌ காண்பதற்கு 
நாம்‌ பாஷாவின்‌ வரலாற்றில்‌ வெகுதூரம்‌ செல்லத்தேவையில்லை: 


ஆசாவுக்கும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷாவுக்கும்‌ அவர்களு 
டைய நாட்களிலெல்லாம்‌ யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்தது (15:16). 


தேவனுடைய மனிதர்‌ தேவனுடைய மக்களை நேசிப்பார்‌. அவர்‌ 
விருப்பத்துடன்‌ சமாதானத்தை நொறுக்குபவராய்‌ இருக்கமாட்டார்‌; 
அதற்கு நேர்மாறாக, அவர்‌ சமாதானம்‌ பண்ணுகிறவராயிருக்கத்‌ 
தொடர்ந்து பிரயாசப்படுவார்‌ (மத்தேயு 5:9). 

பாஷா நாடுகளுடன்‌ பிளவைப்‌ பராமரித்துக்கொண்டு, அதைப்‌ 
பெருக்கக்கூட வேலைசெய்து கொண்டிருந்தார்‌. யெகோவாவை 
ஆராதிக்கும்‌ உண்மையான இஸ்ரவேல்‌ மக்கள்‌, எருசலேமுக்குத்‌ திரும்புவது 
பற்றிக்‌ கவலையடைந்ததால்‌, எல்லைப்பகுதியை மூடிக்‌ தடைசெய்ய 
பாஷா முயற்சிசெய்தார்‌. அவர்‌ எருசலேமில்‌ இருந்து சுமார்‌ நான்கு 
மைல்கள்‌ தொலைவில்‌ மாத்திரமே இருந்த ராமா என்ற நகரத்தில்‌ 
கோட்டைகளைக்‌ கட்டினார்‌ (15:17). அவர்‌ எருசலேமிற்குள்‌ வடக்கு- 
தெற்கு போக்குவரத்தை கட்டுப்படுத்த நாடினார்‌. பாஷா ஒரு பலத்த 
இராணுவத்‌ தலைவராய்‌ இருந்தார்‌, மாம்சத்தின்‌ பலத்த புயத்துடன்‌ அவர்‌, 
யூதாவின்‌ அரசரான ஆசாவின்‌ இடையூறின்றி எருசலேமுக்கு அருகில்‌ 
வரமுடிந்தது. ஆசா அவரைத்‌ தடுத்து நிறுத்தக்கூடாதவராய்‌ இருந்தார்‌, 
ஏனென்றால்‌ அவர்‌ தேவனுடைய உதவியைக்‌ கேட்காதவராயிருந்தார்‌. 
கடைசியில்‌, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக, ஆசா தமஸ்குவைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்ட சீரியாவின்‌ அரசரான முதலாம்‌ பெனாகாத்திடம்‌ 








உதவிகேட்டு சென்றார்‌. பெனாதாத்திற்கு ஆசா, வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ கொடுத்து, தம்முடன்‌ வந்து பாஷாவுக்கெதிராக யுத்தம்‌ 
செய்யும்படி அழைத்தார்‌. அவரது வருகை ஆசாவுக்கு நிம்மதி அளித்தது. 
ஈயோன்‌, தாண்‌, பெத்மாக்கா என்னும்‌ ஆபேல்‌-மாயீம்‌, மற்றும்‌ சேமிப்பு 


28 


நகரங்கள்‌ சீரீயாவின்‌ அரசரால்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டன. 

முதலாம்‌ பெனாதாத்தின்‌ இந்த இராணுவ வெற்றிகள்‌, பாஷாவை 
ராமாவைவிட்டுப்‌ புறம்பே திரும்புமாறு செய்தன. பாஷா, ராமாவைக்‌ 
கட்டுப்பாடு செய்யவும்‌ எருசலேமுக்குத்‌ துன்பங்களைத்‌ தடுப்பதற்கும்‌ 
வேறு முயற்சி எதுவும்‌ செய்யாதவராகக்‌ காணப்படுகின்றார்‌. தேவனுடைய 
மக்களை நோக்கிய இருதயத்தில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டதினால்‌ அல்ல, ஆனால்‌ 
பலமான விரோதியினிமித்தமாகவே அவரது இந்த முடிவு ஏற்படுத்தப்‌ 


பட்டது. 





பாஷா தெற்கு ராஜ்யத்துடன்‌ எப்போதாவது சமாதானத்தை 
நாடினார்‌ என்பதற்கு வசனப்பகுதி குறிப்பெதுவும்‌ தருவதில்லை. அவர்‌ 
ஒரு மனிதனின்‌ மதத்துடனும்‌ அவர்‌ தம்‌ ஒப்புவித்தலுடனும்‌ பிணைப்பை 
ஏற்படுத்திக்கொண்டிருந்தார்‌, அது தேவனுடைய மக்களிடையே ஒருமைப்‌ 
பாட்டையல்ல, ஆனால்‌ பிரிவினையை உண்டாக்கியிருந்தது. 





முடிவுரை 

எவரொருவரும்‌ தேவனுடைய பிள்ளைகளைப்‌ பழித்துரைத்து 
உண்மையில்‌ தேவனுடைய பிள்ளையாயிருக்க இயலாது. தேவனுடைய 
மார்க்கத்தைக்‌ தேர்ந்துகொள்ளுதலும்‌ தேவனுடைய குடும்பத்தைத்‌ 
தேர்ந்துகொள்ளுதலும்‌ வாழ்வின்‌ முக்கியமான இரு தீர்மானங்களாக 
இருக்க வேண்டும்‌. இந்தத்‌ தெரிவுகள்‌, சிறிய முடிவுகளுக்கான 
அளவீடுகளையும்‌ இயக்குதலையும்‌ தாமாகவே அளிக்கும்‌. அப்போது 
இனியும்‌ நாம்‌, “ஞாயிற்றுக்கழமைகளில்‌ நான்‌ என்ன செய்வேன்‌?” என்று 
கேட்க வேண்டியிருக்காது. தேவனுடைய மதம்‌ பற்றியும்‌ தேவனுடைய 
குடும்பம்‌ பற்றியுமான பெரிய முடிவுகளில்‌ இருந்து, இந்தச்‌ சிறிய முடிவுகள்‌ 
வெளியே பாய்ந்தோடி வருகின்றன. 

ஓப்புக்கொடுத்த கிறிஸ்தவர்களாய்க்‌ காணப்படக்கூடிய மாணவர்கள்‌ 
என்‌ வகுப்பில்‌ இருந்துள்ளனர்‌. அவர்கள்‌ எங்கு சென்றாலும்‌ தேவனைச்‌ 
சேவிப்பார்கள்‌ என்பதே என்‌ மனக்கருத்தாய்‌ இருந்தது. பல ஆண்டு 
களுக்குப்‌ பின்பு, இந்த மாணவர்கள்‌ பட்டம்‌ பெற்று தாங்கள்‌ வாழ்வதற்‌ 
கென்று தேர்ந்துகொண்ட பகுதிகளுக்குச்‌ சென்று நான்‌ பிரசங்கித்திருக்‌ 
கின்றேன்‌. ஆராதனை கூட்டங்களுக்கு அவர்கள்‌ வராதிருப்பதைக்‌ கண்ட 
நான்‌, அவர்களைக்‌ குறித்து விசாரித்தபோது, அவர்கள்‌ சபை ஆராதனைக்கு 
ஒருக்காலும்‌ வருவதில்லை என்று எனக்குக்‌ கூறப்பட்டது. அவ்வகையான 
பதிலானது, எந்த ஒரு பிரசங்கியாருக்கும்‌ அளிப்பது போன்றே, எனக்கும்‌ 
எப்போதுமே பெரிய ஏமாற்றம்‌ அளிப்பதாயிருந்தது. ஒருவர்‌ தனிப்பட்ட 
கிறிஸ்தவராய்‌ இருக்க இயலாது. தேவனுடைய சபை என்பது விசுவாசி 
களின்‌ சமூகமாயுள்ளது. அது ஒன்றுகூடி. ஆராதிக்கின்ற, ஒருவர்‌ மற்றவரை 
நேசிக்கின்ற, ஒருவர்‌ மற்றவரின்‌ பாரங்களையும்‌ சந்தோஷங்களையும்‌ 
பகிர்ந்துகொள்கின்ற மக்களால்‌ ஆனதாக உள்ளது. 

கிறிஸ்தவரான பின்பு, தேவனுடைய மக்களில்‌ ஒருவராக வாழ 
முடிவுசெய்தல்‌ என்பது ஒரு பெரிய முடிவாக உள்ளது. சிலர்‌ இந்த 
இரண்டாவது முடிவையும்‌ நன்கு மேற்கொள்கின்றனர்‌, மற்றும்‌ சிலர்‌ 


59 


இதை வறியதாக்குகின்றனர்‌; பாஷா இந்த முடிவை மேற்கொள்ளவே இல்லை. 
கிறிஸ்துவுக்காக வாழ்வதைத்‌ தோர்ந்துகொள்கின்றவர்களின்‌ வாழ்வு 
முழுவதிலும்‌ அந்தத்‌ தோந்துகொள்ளுதல்‌ செல்வாக்குச்‌ செலுத்துகிறது; 
சரியான தேர்ந்துகொள்ளுதலை மேற்கொள்ளத்‌ தவறுறெவர்கள்‌, தோல்வி 





யினால்‌ புண்படுத்தப்பட்டு சிதைக்கப்படுகின்றனர்‌. 

பாஷா இஸ்ரவேலின்‌ அரசராக இருபத்து நான்கு ஆண்டுகள்‌ ஆட்சி 
செய்தார்‌. வேதாகம மாணவர்களிடத்தில்‌ நீங்கள்‌, “பாஷா யார்‌?” என்று 
கேட்டால்‌, பெரும்பான்மையானவர்கள்‌, “அவர்‌ இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ 
அரசர்களில்‌ ஒருவர்‌” என்று மாத்திரமே பதில்‌ அளிக்கக்கூடும்‌. ஒருவேளை 
அவர்கள்‌, அவரைப்பற்றி அவ்வளவுதான்‌ அறிந்திருப்பார்கள்‌, ஏனென்றால்‌ 
அவர்கள்‌ அரசர்களின்‌ பட்டியல்களை மனப்பாடம்‌ செய்திருப்பதினா 
லேயன்றி, அவர்‌ ஏதோ தனிச்சிறந்தவற்றைச்‌ செய்தார்‌ என்பதால்‌ 
நினைவுகூரப்பட்டிருக்கமாட்டார்‌. ஆம்‌, அவர்‌ தமது வாய்ப்பைக்‌ 
கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ தமது வாழ்வின்‌ பெரிய முடிவுகளைப்‌ 
புறக்கணித்தபடி யால்‌, அதை [வாய்ப்டை]த்‌ தவறவிட்டிருந்தார்‌. 

பாஷா எவ்வாறு இறந்தார்‌ என்று நமக்குக்‌ கூறப்படவில்லை. நாம்‌, 
“பாஷா தனது பிதாக்களோடே நித்திரையடைந்து திர்சாவில்‌ அடக்கம்‌ 
பண்ணப்பட்டான்‌; ...” என்று வாசிக்கின்றோம்‌ (16:6). அவரது வாழ்வு 
குறிப்பிடத்தக்கதாய்‌ இருக்கவில்லை, மற்றும்‌ அவரது மரணம்‌ பற்றி 
நாம்‌ உண்மையான ஆர்வம்‌ எதையும்‌ கொண்டிருப்பதில்லை. அவர்‌ 
தாம்‌ வாழ்ந்திருந்த பிரகாரமே, தேவனுடைய சித்தம்‌ என்ற வட்டத்துற்குப்‌ 
புறம்பே மரித்தார்‌. உண்மையான வாழ்வு என்பது தேவனுடைய வசனம்‌, 
தேவனுடைய வழி, மற்றும்‌ தேவனுடைய மக்கள்‌ பற்றிய பெரிய 
முடிவுகளை ஞானமாக மேற்கொள்ளுதல்மீகே முன்னுரைக்கப்படுகிறது 
என்ற சத்தியத்தை அவர்‌ தவறவிட்டார்‌ என்பகைச்‌ சாட்சியம்‌ யாவும்‌ 





சுட்டிக்‌ காண்பிக்கின்றன. இந்த முடிவுகள்‌ ஞானமாக மேற்கொள்ளப்‌ 
படாதபோது, வாழ்க்கை தாபரிக்க அஸ்இபாரத்தைக்‌ கொண்டி ர௬ுப்பதில்லை, 
மற்றும்‌ சரியான அஸ்திபாரமற்ற வாழ்வு விரைவிலேயோ அல்லது தாமத 
மாகவோ நொறுங்கிப்போகும்‌. 


கற்க வேண்டிய பாடம்‌: 


வாழ்க்கை என்ற வீடு 
சரியான அஸ்திபாரத்தின்மீது கட்டப்பட வேண்டும்‌. 


60 


6 


ஏலா 


சுகுந்குரத்தைப்‌ பெறுத்‌ 
குகுதியின்மை 


வேதபாட ப: 1 இருக்கன்‌ 16:6, 8-10 


1977ம்‌ ஆண்டில்‌ புத்தாண்டு இரவன்று, நானும்‌ சில நண்பர்களும்‌, 
நாடளாவ விளம்பரப்படுத்தப்பட்டிருந்த கால்பந்து விளையாட்டைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. ஒரு குழுவானது இன்னொரு குழுவினால்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தப்பட்டு, கீழான நிலையில்‌ இருக்கும்‌ என்பது தீர்மானிக்‌ 
கப்பட்டதாய்‌ இருந்தது. சுலபமான வெற்றியிருக்கும்‌ என்று நாங்கள்‌ 
நினைத்து அதைக்‌ கவனிக்க அமர்ந்தோம்‌. நாங்கள்‌ திகைப்படையும்படி, 
விளையாட்டின்‌ தொடக்கம்‌ முதல்‌ முடிவு வரை, சிறுமையான அந்தக்‌ 
குழுவானது கட்டுப்பாடு செலுத்தி, பெரிய அளவில்‌ வெற்றி பெற்றது. 
நாங்கள்‌ பார்த்துக்கொண்டிருந்ததை எங்களால்‌ நம்ப இயலவில்லை 
- அவ்வளவாகத்‌ திறமையற்றிருந்த குழு தன்னைக்‌ காட்டிலும்‌ சிறந்த 
குழுவைச்‌ சுலபமாக வெற்றிகொண்டது! இது எவ்வாறு நடைபெற 
முடிந்தது? இதற்கான காரணத்தை ஒரு வார்த்தையில்‌ தொகுத்துரைக்க 
முடியும்‌ என்று பிற்பாடு நாங்கள்‌ கண்டறிந்தோம்‌: அதாவது, 
“ஆயத்தப்படுதல்‌.” மிகவும்‌ சாதகமான வாய்ப்புக்களைக்‌ கொண்டிருந்த 
குழுவானது அளவுமீறிய தன்னம்பிக்கையினால்‌, “நாம்‌ வெறும்‌ காட்சியைக்‌ 
காண்பித்து, அரைமனதான முயற்சியைச்‌ செலுத்தினாலே வெற்றிபெற்று 
விடுவோம்‌” என்று நினைத்திருந்தது. அதற்குப்‌ பயிற்சியளித்த பயிற்சியாளர்‌, 
தட்பவெப்பநிலை பற்றிய விஷயங்களில்கூடக்‌ கவனம்‌ செலுத்தவில்லை; 
கனத்த மழையானது விளையாட்டுக்‌ களத்தைச்‌ சேறும்‌ சகஇயுமாக்கியிருந்தது, 
அந்தக்‌ குழுவினர்‌, தண்ணீர்‌ ஊறியிருக்கும்‌ இடத்தில்‌ விளையாடுவதற்கு 
ஏற்ற காலணிகளைக்‌ கொண்டு வந்திருக்கவில்லை. இதன்‌ விளைவாக, 
வெற்றிபெறும்‌ என்று எதிர்பார்க்கப்பட்ட குழுவினர்‌, விளையாட்டுக்களம்‌ 
முழுவதிலும்‌ தவறி சறுக்கி விழுந்து கொண்டிருந்தனர்‌. அதேவேளையில்‌, 
சிறுமையான குழுவினர்‌ அவர்களின்‌ ஊடே சரியாகக்‌ கடந்து, வெற்றி 
பெற்றனர்‌ மற்றும்‌ சாதனைப்‌ புத்தகங்களிலும்‌ இடம்‌ பெற்றனர்‌. 
“அயத்தப்படுதல்‌” என்பதே இங்கு திறவுகோல்‌ வார்த்தையாக உள்ளது. 

ஆயத்தம்‌ என்பது வேதாகமத்தில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ ஆய்வுக்‌ 
கருத்துக்களில்‌ ஒன்றாக உள்ளது பற்றி நாம்‌ திகைப்படையக்‌ கூடாது. 





ஆயத்தம்‌ என்பது விளையாட்டுகளுக்கு மாத்திரமல்ல, ஆனால்‌ வாழ்வின்‌ 


61 


அடிவைப்பு ஒவ்வொன்றிற்கும்‌ அவசியமானதாக உள்ளது. அதில்‌ இருந்து 
எவரொருவரும்‌ விலக்குப்‌ பெறுவதில்லை. தேவன்‌ தமக்குக்கூட அதிலிருந்து 
விலக்குப்‌ பெறுவதில்லை. 

உதாரணமாக, தேவன்‌ ஆபிரகாமுக்கு நாடு பற்றிய வாக்குத்தத்தம்‌ 
ஏற்படுத்தினார்‌ (ஆதியாகமம்‌ 12:7), ஆனால்‌ தேவன்‌, ஆபிரகாமின்‌ 
சந்ததியாரான இஸ்ரவேல்‌ ஜனங்களை வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
நாட்டிற்குள்‌ கொண்டுவந்து சேர்ப்பதற்கு முன்னர்‌ குறைந்தபட்சம்‌ 430 
ஆண்டுகள்‌ காத்திருந்தார்‌. ஆயத்தம்‌ செய்யப்பட வேண்டியிருந்தது, 
மற்றும்‌ அந்த ஆயத்தத்திற்குப்‌ பலஆண்டுகள்‌ தேவைப்பட்டது. தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கானானுக்குள்‌ கொண்டுவந்து சேர்ப்பதற்கு 
மோசேயைத்‌ தமது நடத்துனராகத்‌ தேர்ந்துகொண்டார்‌, ஆனால்‌ மோசே, 
இஸ்ரவேலுக்குத்‌ தேவன்‌ விரும்புகின்ற வகையிலான நடத்துனராவதற்கு 
மோசேக்குத்‌ தேவன்‌ எண்பது ஆண்டுகளை ஆயத்தப்படுவதற்காகக்‌ 








கொடுத்தார்‌. தேவன்‌ ஒருக்காலும்‌ அவசரப்படுறெவர்‌ அல்ல, ஆனால்‌ அவர்‌ 
ஒருக்காலும்‌ தாமதப்படுத்துகிறவரும்‌ அல்ல. காலம்‌ சரியானதாயிருக்கும்‌ 





போது, சரியான அஸ்திபாரப்பணிகள்‌ இடப்பட்டுள்ளபோது, தேவன்‌ தாம்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணினபடியே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு நாட்டைக்‌ 
கொடுத்தார்‌. 

மேசியாவாகிய இயேசுவை, இவ்வுலகத்திற்குக்‌ கொண்டுவந்த 
நிகழ்ச்சியும்‌ அதுபோன்றே இருந்தது. அவரது வருகைக்கு இவ்வுலகம்‌ 
ஆயத்தப்படுத்திக்‌ கொள்வதற்காகத்‌ தேவன்‌, மனித வரலாற்றில்‌ 
பிதாக்களின்‌ காலம்‌, மோசேயின்‌ காலம்‌ என்ற இரண்டு யுகங்களைப்‌ 
பயன்படுத்தினார்‌. மேசியா வந்தபோது, அவரது வருகையைப்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌, “காலம்‌ நிறைவேறினபோது” என்று பெயரிட்டார்‌ 
(கலாத்தியர்‌ 4:4). 

யோவான்‌ ஸ்நானன்‌, கிறிஸ்துவின்‌ வருகைக்கு வழியைத்‌ தயார்‌ 
செய்யும்‌ முன்னோடியாகச்‌ சுமார்‌ ஒரு ஆண்டு காலம்‌ ஊழியம்‌ 
செய்வதற்காகப்‌ பட்டம்‌ பெறுவதற்கு முன்பு அவர்‌ தேவனுடைய 
“பிரசங்கியார்‌ பயிற்சிப்‌ பள்ளியில்‌” முப்பது ஆண்டுகள்‌ இருந்தார்‌ (மத்தேயு 
3:1). கிறிஸ்து தம்மைத்தாமே ஆயத்தம்‌ செய்து கொள்வதற்காக முப்பது 
ஆண்டுகளைச்‌ செலவிட்டு, தமது பூமிக்குரிய ஊழியத்தைத்‌ தொடங்க 
காத்திருந்தார்‌ (லூக்கா 3:23). 

ஆயத்தம்‌ செய்வதில்‌ இருந்து தேவன்‌ தம்மைத்‌ தாமே விலக்கியிருப்பது 
இல்லை என்றால்‌, நமக்கும்‌ அதில்‌ விலக்களிக்கமாட்டார்‌ என்பது பற்றி 
நீங்கள்‌ உறுதியாயிருக்க முடியும்‌. நாம்‌ ஆயத்தமாய்‌ இருக்க வேண்டும்‌ 
அல்லது விளைவுகளை அனுபவிக்க வேண்டும்‌ என்பது அவரது வசனத்தின்‌ 
எச்சரிக்கையாகும்‌. 

தங்கள்‌ வாய்ப்பின்‌ தருணத்திற்கென்று ஆயத்தமின்றி இருந்ததால்‌ 
மாத்திரமே, செயல்விளைவுடன்‌ வழி நடத்த இயலாத நடத்துனர்கள்‌, 








மிகச்சரியாகப்‌ போதிக்க இயலாத போதகர்கள்‌, ஏற்றுக்கொள்ளக்கூடிய 
வகையில்‌ பிரசங்கிக்க இயலாத பிரசங்கியார்கள்‌, மற்றும்‌ தங்கள்‌ 
வலிவின்படி விளையாட இயலாத விளையாட்டு வீரர்கள்‌ ஆகியோரைப்‌ 


6.2 


பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. ஒருவேளை ஆயத்தப்படத்‌ தவறுதல்‌ என்பதே 
உலகில்‌ அடிக்கடி நிகழும்‌ தவறாக இருக்கிறது எனலாம்‌. நாம்‌ வாழ்க்கையை 
மிகச்சுலபமானதாக எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம்‌, காட்சிகளை 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்றோம்‌, பின்பு - அந்தோ! - ஓரு பெரிய வாய்ப்பு 
வருகிறது, நாம்‌ ஆயத்தமற்றவர்களாய்‌ இருந்து விடுகின்றோம்‌. பின்பு நமது 
வாழ்வின்‌ எஞ்சிய பகுதி முழுவதும்‌, “நான்‌ மட்டும்‌ தயாராய்‌ இருந்திருந்‌ 
தால்‌” என்ற பெயருடைய சவுக்கைக்‌ கொண்டு நமது மனச்சான்றுகளின்‌ 
முதுகுகளை அடித்துக்கொள்கின்றோம்‌. 

இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ நான்காவது அரசரான, ஏலாவின்‌ தோல்வி 
யானது, ஆயத்தக்‌ குறைவினால்‌ நேர்ந்திருக்கவே அதிகம்‌ வாய்ப்புள்ளது. 
அவரை, “உணர்வு மழுங்கிப்போன மதியீனா்‌”” என்று, வேதாகம 
எழுத்தாளர்களில்‌ குறிப்பிடத்தக்கவரான "4. கிரஹாம்‌ ஸ்க்ரோஜி என்பவர்‌ 
அழைத்தார்‌. அவரது ஆளுகை, ஒரு பேரழிவாய்‌ இருந்தது, ஏனென்றால்‌ 
அவர்‌ நாட்டை வழிநடத்த ஆயத்தம்‌ இல்லாது இருந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
நாட்டின்‌ மூன்றாவது அரசரான, பாஷாவின்‌ மகன்‌ என்ற வகையில்‌, அவர்‌ 





“தமது வாயில்‌ ஒரு வெள்ளிக்‌ கரண்டியுடன்‌” பிறந்தார்‌. அவர்‌ ஒருநாடு 
தனது அரச குடும்பத்திற்கு அளிக்கக்‌ கூடியவற்றில்‌ மிகச்சிறந்தவற்றைப்‌ 
பெற்றிருக்கும்‌ சிலாக்கியம்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ அனேகமாகக்‌ தமது 
வாழ்வின்‌ தொடக்கத்தில்‌ இருந்தே, தமது தந்தையின்‌ மறைவிற்குப்‌ 
பின்பு அரசராகுவார்‌ என்று அறியப்பட்டிருக்கலாம்‌. ஒருநாளிலே அவர்‌ 
அரியணையைப்‌ பெறுவார்‌, நாடு வழிநடத்தப்படுதலுக்கு அவரைக்‌ 
கண்ணோக்கும்‌. அவர்‌ ஆயத்தமாய்‌ இருப்பது அவசியமாயிருக்கும்‌. 
அவர்‌ தேவனுக்குக்‌ தேவைப்பட்ட வகையிலான நடத்துனராய்‌ 
இருக்க விரும்பினால்‌, அவர்‌ தமது தொடக்க ஆண்டுகளை வழிநடத்த 
ஆயத்தப்படுத்திக்கொள்வதில்‌ செலவிடுவது அவசியமாயிருக்கும்‌. 
தயாரிப்புக்குக்‌ காலம்‌, முயற்சி, சிந்தனை மற்றும்‌ ஜெபம்‌, ஊக்கம்‌ 
மற்றும்‌ ஒழுக்கம்‌ ஆகியவை தேவைப்பட்டன. “அவரால்‌ இசைச்‌ செய்ய 
முடியுமா?” என்பதல்ல, ஆனால்‌ “அவர்‌ இதைச்‌ செய்வாரா?” என்பதே 
கேள்வியாய்‌ இருந்தது. சிலகாரணங்களினால்‌, “இல்லை” என்பதே அவர்‌ 
கொடுத்த பதிலாய்‌ இருந்தது. அவர்‌ ஏன்‌ ஆயத்தமாயிருக்கத்‌ தேர்ந்து 
கொள்ளாதிருந்தார்‌ என்று நாம்‌ அறிவதில்லை. நமக்குத்‌ தெரிந்த எல்லாம்‌ 
அவர்‌ ஆயத்தப்படாமலேயே அரியணைக்கு வந்தார்‌ என்பதே. விளைவாக, 





அவரது ஆட்சிக்காலம்‌ குறுயெதாக, கவலைக்குரியதாக, மற்றும்‌ வருத்தத்‌ 
திற்கு உரியதாக இருந்தது. அது ஒரு நினைவுச்சின்னமாக இருப்பதற்குப்‌ 
பதிலாக, தவறாக இருந்தது; அது ஒரு வெற்றிகரமானதாக இருப்பதற்குப்‌ 
பதிலாக, துன்பகரமானதாக இருந்தது. 

ஒரு அரசர்‌ என்ற வகையில்‌ ஏலாவைப்‌ பற்றி வேதவசனங்கள்‌ நமக்கு 
அதிகமாகக்‌ கூறுவதில்லை. அவரைப்‌ பற்றிய தெய்வீக வரலாற்றுக்குறிப்பு 
அறு வசனங்களால்‌ மாத்திரம்‌ எழுதப்பட்டுள்ளது: 


யூதாவின்‌ ராஜாவான ஆசாவின்‌ இருபத்தாறாம்‌ வருஷத்திலே 
பாஷாவின்‌ குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின்மேல்‌ இர்சாவிலே 


63 


ராஜாவாகி இரண்டு வருஷம்‌ அரசாண்டான்‌. இரதங்களில்‌ 
பாதிபங்குக்குத்‌ தலைவனாகிய சிம்ரி என்னும்‌ அவன்‌ ஊழியக்காரன்‌ 
அவனுக்கு விரோதமாகக்‌ கட்டுப்பாடுபண்ணி, அவன்‌ திர்சாவிலே 
அவ்விடத்து அரமனை உக்கிராணக்காரனாகிய அர்சாவின்‌ வீட்டிலே 
குடித்து வெறிகொண்டிருக்கையில்‌, சிம்ரி உள்ளே புகுந்து, யூதாவின்‌ 
ராஜாவாகிய ஆசாவின்‌ இருபத்தேழாம்‌ வருஷத்தில்‌ அவனை 
வெட்டிக்‌ கொன்று போட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 
அவன்‌ ராஜாவாக, சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்ந்தபோது, அவன்‌ 





பாஷாவின்‌ வீட்டாரையெல்லாம்‌ வெட்டிப்போட்டான்‌; அவன்‌ 
இனத்தாரையாகிலும்‌, அவன்‌ சிநேகிதரையாலிலும்‌, சுவரில்‌ நீர்விடும்‌ 
ஒரு நாயையாகிலும்‌, அவன்‌ உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே 
பாஷாவும்‌, அவன்‌ குமாரனாகிய ஏலாவும்‌, தங்கள்‌ வீணான 
விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாக்கிச்‌ செய்ததும்‌ இஸ்ரவேலைச்‌ செய்யப்பண்ணினது 
மான அவர்களுடைய எல்லாப்‌ பாவங்களினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
தீர்க்ககரிியொயெ யெகூவினால்‌ பாஷாவைக்குறித்துச்‌ சொல்‌ 
லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே, சிம்ரி பாஷாவின்‌ 
வீட்டாரையெல்லாம்‌ அழித்துப்போட்டான்‌. ஏலாவின்‌ மற்ற வர்த்த 
மானங்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது? (16:8-14). 


ஏலா தி.மு. 888 முதல்‌ 886 வரையிலான இரு ஆண்டுகளிலும்‌ சில பகுதிக்‌ 
காலங்களாக அரியணையில்‌ இருந்து ஆட்சிசெய்தார்‌. அதுவே வரலாறாக 
உள்ளது; அவரைப்‌ பற்றிக்‌ கூறுவதற்கு வேறெதுவுமில்லை. அவரது 
சுருக்கமான ஆட்சி அவருடைய பாகத்தில்‌ குறிப்பிடத்தக்க செயல்கள்‌ 
எதுவுமின்றியே சென்றது. அவர்‌ தாம்‌ வழிநடத்தின மக்களாலோ அல்லது 
தமது சொந்த இராணுவத்தினாலோகூட மதிக்கப்படாதிருந்தார்‌. 
ஒருநாள்‌ ஏலா திர்சாவில்‌, “திர்சா நகரத்தின்‌ உக்ரொணக்காரரான,” 
அர்சா என்பவரின்‌ வீட்டில்‌ குடிபோதையில்‌ இருந்தார்‌. இந்த வாய்ப்பான 
தருணத்தில்‌, அரசரின்‌ இரதங்களில்‌ பாதிப்பங்குக்குத்‌ தலைவரான சிம்ரி, 
அவரைக்‌ கொன்றுபோட்டார்‌. அர்சாவேகூட ஏலாவின்‌ கொலைத்‌ 
திட்டத்தில்‌ ஈடுபட்டிருக்கலாம்‌. ஏலாவின்‌ மரணம்‌, இஸ்ரவேலின்‌ 
இரண்டாவது அரசவம்சத்திற்கு ஒரு முடிவைக்‌ கொண்டுவந்தது. சிம்ரி, 
தாம்‌ அரசர்‌ என்ற வகையில்‌ செய்த அவரது முதல்‌ செயலாக, யெகூ 
முன்னுரைத்திருந்தபடி, பாஷாவின்‌ உறவினர்கள்‌ எல்லாரையும்‌ கொன்று 
போட்டார்‌ (16:4). பாஷாவின்‌ வீட்டாரில்‌ ஒரு ஆண்கூட விடாமல்‌, 








ஒவ்வொருவரையும்‌ சிம்ரி கொன்றுபோட்டார்‌ (16:11). 

ஏலா ஆட்சிசெய்வதற்குத்‌ தம்மைத்‌ தயார்‌ செய்திருக்க முடியும்‌. 
அவர்‌ அவ்வாறு தயார்‌ செய்திருந்தால்‌, அவரது ஆட்சி எவ்வளவு வித்தி 
யாசமானதாக இருந்திருக்கும்‌! அவர்‌ தம்மைத்‌ தயார்செய்திருந்தால்‌, 
அவரைக்கொண்டு தேவன்‌ எவற்றையெல்லாம்‌ நிறைவேற்றியிருக்க 
முடியும்‌ என்பது பற்றி நாம்‌ அறிவதில்லை, ஆனால்‌ அவரைக்கொண்டு 
அவர்‌ மூலமாகத்‌ தேவன்‌ அற்புதம்‌ நிறைந்த பலவற்றைச்‌ செய்திருப்பார்‌ 
என்று நாம்‌ அறிகின்றோம்‌. 





64 


அவர்‌ எவ்வாறெல்லாம்‌ தம்மைக்‌ தயார்செய்திருக்க முடிந்திருக்கும்‌? 
அவர்‌ என்ன செய்திருக்கலாம்‌? 


தேவனுடைய வார்த்தைகளைக்‌ 
கவனித்துக்‌ கேட்பதினால்‌ 

முதலாவது, நடத்துவத்துவத்தின்‌ இந்தப்‌ பதவிக்கு ஏலா, தேவனு 
டைய வார்த்தைகளைக்‌ கவனித்து கேட்பதினால்‌ தம்மைத்‌ தயார்‌ செய்து 
கொண்டிருக்க முடிந்திருக்கும்‌. தேவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ அருகா 
மையில்‌ இருந்தனர்‌, அவர்கள்‌ தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினர்‌. 
யெரொபெயாம்‌, அகியாவையும்‌ பெயர்‌ அறியப்படாத இன்னொரு 
தூர்க்ககரிசியையும்‌ கொண்டிருந்தார்‌ (11:29; 13:1). பாஷா யெகூவைக்‌ 
கொண்டிருந்தார்‌ (16:1), மற்றும்‌ பிற தீர்க்கதரிசிகளும்‌ அவரைச்‌ 
சுற்றிலும்‌ இருந்தனர்‌ என்பதில்‌ நாம்‌ நிச்சயமாய்‌ இருக்கின்றோம்‌. 
ஏலா அரியணைக்கு வருவதற்கு முன்பு, தீர்க்ககரிசிகளிடத்தில்‌ இருந்து 
தேவனுடைய சித்தத்தைப்‌ பெற்றுக்கொள்ளப்‌ பல வாய்ப்புகளைக்‌ 
கொண்டிருந்திருப்பார்‌. அவர்களின்‌ செய்திக்கு அவர்‌ தமது இருதயத்தைக்‌ 
திறந்து, தமது வாழ்விற்கும்‌ நாட்டிற்கும்‌ தேவனுடைய சித்தம்‌ என்ன 
என்பதைப்‌ புரிந்துகொள்ளும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றிருக்க முடியும்‌. அவர்‌ 
ஒரு இளைஞராயிருந்த வேளையில்‌ தேவனுடைய சித்தத்தைத்‌ தமது 
இருதயத்தில்‌ ஏற்றுக்கொண்டிருந்தால்‌, அவர்‌ அரசர்‌ என்ற வகையில்‌ 
தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதற்குத்‌ தயாராகி இருந்திருப்பார்‌. 

நாம்‌ கேட்டும்‌ உணராதிருக்கவும்‌, கவனித்தும்‌ புரிந்துகொள்ளாதிருக்‌ 
கவும்‌ முடியும்‌. தங்கள்‌ காதுகளினால்‌ கேட்பதை, தங்கள்‌ கண்களினால்‌ 








காணுவதை, அல்லது தங்கள்‌ இருதயங்களினால்‌ புரிந்துகொள்வதைத்‌ 
தேர்ந்துகொள்ளாத மக்களைப்‌ பற்றி இயேசு பேசினார்‌ (மத்தேயு 13:15). 
மக்களில்‌ சிலரை, “எப்போதும்‌ கற்றாலும்‌ ஒருபோதும்‌ சத்தியத்தை 





உணராதவர்களாயிருக்கிறார்கள்‌” என்று பவுல்‌ விவரித்தார்‌ (2 தீமோத்தேயு 
3:7). இந்தச்‌ சொற்றொடர்கள்‌ அனேகமாக, ஏலாவை விவரிக்கத்‌ தகுதி 
யானவைகளாயிருக்கும்‌. அவர்‌ கற்றுக்கொள்ள வாய்ப்பைப்‌ பெற்றிருந்தார்‌, 





ஆனால்‌ தாம்‌ பெற்றிருந்த வாய்ப்புக்களைப்‌ புறக்கணித்தார்‌. அவர்‌ 
என்ன செய்யப்பட வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகின்றார்‌ என்பது 
பற்றிப்‌ பேசும்‌ இர்க்கதரிசிகளைக்‌ கொண்டிருந்தார்‌; ஆனால்‌ ஒன்று அவர்‌ 
அந்தச்‌ செய்தியைப்‌ பற்றிச்‌ சிந்திக்காது இருந்திருப்பார்‌, அல்லது அவர்‌ 
அதன்‌ மதிப்பை உணர்ந்தறியாது இருந்திருப்பார்‌. அவர்‌ அரியணையைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொண்டபோது - அவர்‌ நாட்டிற்கான மனிதராயிருக்கும்‌ 
காலம்‌ வந்தபோது - அவர்‌ ஒரு நீதியான அரசராயிருப்பது எவ்வாறு என்ற 
விஷயத்தின்மீது அற்ப கவனம்கூடக்‌ கொண்டி ராதிருந்தார்‌. 

தேவன்‌ நமக்கு வாய்ப்புகளின்‌ தருணங்களைக்‌ கொண்டிருப்பார்‌. 
அந்த அரசர்‌ போலவே, நாமும்‌ நமது வாய்ப்புகள்‌ வரும்போது தயாராக 
இராமற்போவோமா? தேவன்‌ தமது வசனத்தின்‌ மூலமாக நம்முடன்‌ 
பே௫யிருக்கின்றார்‌ (எபிரெயர்‌ 1:1, 2), ஆனால்‌ நாம்‌ அதை ஏற்றுக்கொண்‌ 


65 


டிருக்ன்றோமா? கானான்‌ நாட்டில்‌ எஞ்சியிருந்த பகுதியை எடுத்துக்‌ 
கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தயார்‌ செய்துகொண்டிருக்கையில்‌, 
மக்கள்‌ நாளைய தினத்திற்காகத்‌ தங்களைப்‌ பரிசுத்தப்படுத்தும்படி 
யோசுவா கூறினார்‌ (யோசுவா 7:13). அவர்கள்‌ நாளைய தினத்திற்காகத்‌ 
தங்களை எவ்வாறு பரிசுத்தப்படுத்துவார்கள்‌? அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்‌ 
களைத்‌ தேவனுடைய வசனத்திற்கு இசைந்திருக்கச்‌ செய்வதன்‌ மூலமாக, 
குங்கள்‌ வாழ்வில்‌ இருந்து பாவத்தை வேர்‌ அறுத்துப்போடுவதன்‌ மூலமாக, 
மற்றும்‌ தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதற்குத்‌ தங்களைத்‌ தயார்படுத்து 
வதன்‌ மூலமாக அதைச்‌ செய்வார்கள்‌. ஏலா இவ்வாறு செய்யத்தவறினார்‌. 
அவரது [வாழ்வின்‌] தொடக்க ஆண்டுகளில்‌ அவர்‌ தேவனுடைய சித்தத்‌ 
திற்கு இணங்க நாட்டை வழி நடத்துவதற்குத்‌ தம்மைத்‌ தயார்‌ செய்து 
கொண்டிருக்க வேண்டும்‌. ஏகோ சில காரணங்களினால்‌, அவர்‌ தயாரிப்பின்‌ 
காலத்தை வீணடித்துவிட்டார்‌. அவர்‌ தமது சுதந்தரத்தைப்‌ பெற்றபோது, 
அதற்குத்‌ தகுதியற்றவராயிருந்தார்‌. 











தேவனுடன்‌ நடப்பதினால்‌ 

ஏலா ஒரு இளைஞராயிருந்தபோதே, ராஜ்யத்தின்‌ இளவரசர்‌ என்ற 
வகையில்‌, தேவனுடன்‌ நடப்பதினால்‌ தம்மை ஒரு அரசராயிருக்கும்படி 
குயார்‌ செய்து கொண்டிருக்க முடிந்திருக்கும்‌. அரசர்‌ என்பவர்‌, மக்களுக்கு 
முன்பாகத்‌ தேவனுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டியவராவார்‌. 
அவர்‌ அரசியல்வாதி அல்ல, ஆனால்‌ - நீதியின்‌ பாதைகளில்‌, தேவனு 
டைய வழிகளில்‌ மக்களைச்‌ செலுத்த - செயல்வலிவு உள்ளவர்‌ ஆவார்‌. 
ஜெபிப்பதன்மூலம்‌ மற்றும்‌ நாடு, மக்கள்‌ ஆகியவற்றிற்கான தேவனுடைய 
வசனத்தைத்‌ தியானித்தல்‌ ஆயெவற்றின்மூலம்‌ தேவனுடன்‌ அன்றாடம்‌ 
நடத்தல்‌ என்பகைக்‌ காட்டிலும்‌ வேறு எந்த மேலான வகையில்‌ அவர்‌ 
இந்தப்‌ பதவிக்குத்‌ தம்மைத்‌ தயாரித்துக்‌ கொண்டிருக்க முடிந்திருக்கும்‌? 
அவர்‌ தமது [வாழ்வின்‌] தொடக்க ஆண்டுகள்‌ யாவற்றிலும்‌, தேவனுடன்‌ 
நடந்திருந்தால்‌, நேர்மையான, நீதியான, மற்றும்‌ நல்லுணர்வுள்ள மனித 
ராகத்‌ தமது அரியணையில்‌ ஏறியிருப்பார்‌. அவர்‌ பலத்தின்‌ உணர்வுடன்‌ 
தமது ஆட்சிக்கு வந்திருப்பார்‌, ஏனெனில்‌ அவர்‌ தமது வாழ்வில்‌ தேவனு 
டைய பிரசன்னத்தைப்‌ பற்றிய உணர்வு கொண்டிருப்பார்‌. அவர்‌ தேவனால்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட அரசராக இருந்திருப்பார்‌, மற்றும்‌ அவரது நீதியான 
வாழ்வு அவருக்கு மக்களின்‌ மதிப்பைத்‌ தேடித்‌ தந்திருக்கும்‌. அவர்களை 
அவர்‌ அதிகம்‌ செயல்விளைவுடன்‌ வழிநடத்த முடிந்திருக்கும்‌. 

தேவனுடன்‌ நடத்தல்‌ பற்றி நாம்‌ நினைக்கையில்‌, ஏனோக்கு நம்‌ 
சிந்தனைக்கு வருகின்றார்‌ (ஆதியாகமம்‌ 5:22). அவரது வாழ்வு பற்றிய 
தேவனுடைய தெய்வீக மதிப்பீடு, “அவன்‌ தேவனோடே சஞ்சரித்தான்‌” 














என்பதாகும்‌. அவரது வாழ்வு, மேலெழுந்தவாரியான, மாய்மாலமான 
எதையும்‌ கொண்டிருக்கவில்லை. அவர்‌ அன்றாடம்‌ தேவனுடன்‌ நடந்தார்‌. 
“தேவனுடனான அவருடைய நடத்தல்‌” என்பது, அவர்‌ தேவனுடன்‌ 
ஐக்கியம்‌ கொண்டிருந்ததையும்‌, அவர்‌ தேவனுடைய திசையில்‌ 
சென்றுகொண்டிருந்ததையும்‌ மற்றும்‌ அவர்‌ தேவனுடைய நடைவேகத்தில்‌ 





66 


சென்றுகொண்டிருந்ததையும்‌ மறைமுகமாய்‌ உணர்த்துகிறது. இந்த 
வாழ்வுநடையானது எதிர்காலத்திற்கான ஆயத்தப்படுத்துதலாக உள்ளது. 
தேவனுடைய ஐக்கியத்தில்‌ வாழவும்‌, தேவன்‌ நம்மிடத்தில்‌ விரும்புகின்ற 
திசையில்‌ செல்லவும்‌, விஷயங்களைத்‌ தேவன்‌ விரும்பும்‌ வேகத்தில்‌ 
செய்யவும்‌ கற்றுக்கொள்ளுதலினால்‌ நாம்‌ எதிர்காலத்திற்கென்று நம்மை 
ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 

ஏலா அரசராவதற்கு முன்பு இவ்வகையான தயாரிப்பை ஏற்படுத்திக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்போது அவர்‌ 
எப்படிப்பட்ட அரசராக இருந்திருப்பார்‌? ஒருவேளை நாம்‌ மக்களைத்‌ 
தாவீதுடன்‌ ஒப்பிடுவது போன்று, அவர்களை அவருடன்‌ [ஏலாவுடன்‌] 
ஓப்பிட்டிருப்போம்‌. நாம்‌, “தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதரான, 
தேவனுடன்‌ நடந்த மனிதரான ஏலாவைப்‌ போன்று இருக்க விரும்புங்கள்‌” 
என்று கூறியிருப்போம்‌. தமது வாழ்வின்‌ தொடக்க நாட்களில்‌ தேவ 
னுடன்‌ நடக்கக்‌ கற்றுக்கொண்டிருந்தால்‌ அவர்‌ எப்படிப்பட்ட அரசராய்‌ 
இருந்திருக்க முடிந்திருக்கும்‌ என்று சிந்தித்துப்‌ பாருங்கள்‌! 





தேவன்மீது நம்பிக்கை வைப்பதினால்‌ 

ஏலா தமது வாழ்வின்‌ தொடக்க அண்டுகளில்‌ தேவன்மீது நம்பிக்கை 
வைக்கக்‌ கற்றிருத்தல்‌ என்பது அவர்‌ அரியணைக்கென்று தம்மைத்‌ தயார்‌ 
செய்திருக்க வேண்டியிருந்த இன்னொரு வழியாக இருந்தது. அவர்‌ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிதலையும்‌, அவர்‌ தமது வாக்குத்தத்தங்களைக்‌ 
காத்துக்‌ கொள்கின்றார்‌ என்பதில்‌ அவர்மீது நம்பிக்கை வைத்தலையும்‌ 
அவர்‌ கற்றுக்கொள்வது அவசியமாய்‌ இருந்தது. நாடானது, தேவ 
னுடைய நாடாக இருப்பதற்கு, தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து அவர்மீது 
நம்பிக்கை வைத்தல்‌ அவசியமாயிருந்தது. தேவனுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ 
என்பது ஒருவிஷயமாயிருக்கிறது; தேவன்‌ நம்மைப்‌ பராமரிப்பார்‌ 
மற்றும்‌ ஆசீர்வதிப்பார்‌ என்பதில்‌ அவர்மீது முழுமையான நம்பிக்கை 
வைத்தல்‌ என்பது இன்னொரு விஷயமாயிருக்கிறது. இவ்விரண்டையும்‌ 
ஒன்றுகூட்டி வைத்துப்‌ பாருங்கள்‌, அப்போது நீங்கள்‌, தேவனுடைய 
வசனத்திற்குக்‌ கீழ்ப்படிகின்ற மற்றும்‌ அவர்‌ செய்வதாக வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியுள்ளவற்றைச்‌ செய்வார்‌ என்று அவர்மீது நம்பிக்கை வைக்கின்ற 
ஒருவருடைய தேவபக்தியுள்ள வாழ்வைக்‌ காண முடியும்‌. 

ஒரு அரசர்‌ என்பவர்‌ தமது நாட்டிற்கு நிலைப்புத்தன்மை ஏற்படுத்தும்‌ 
சக்தியாக இருக்க வேண்டும்‌. காலங்கள்‌ கடினமானவையாக, யுத்தத்தின்‌ 
மேகங்கள்‌ ஒன்றுகூடிக்கொண்டிருந்த வேளையில்‌, ஒரு நாட்டு மக்களுக்கு, 
“தேவன்‌ நம்மோடு இருக்கின்றார்‌. நாம்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிந்திருக்‌ 
கின்றோம்‌, அவர்‌ நமது யுத்தங்களை நடத்தி நம்மை விரோதியின்‌ கைகளில்‌ 
இருந்து விடுவிப்பார்‌. கவலைப்படாது இருங்கள்‌. தேவன்மேல்‌ கண்ணோக்‌ 
கமாயிருங்கள்‌” என்பதைக்‌ கண்ணோக்கி அதை அவர்களுக்கு நினைவூட்டக்‌ 
கூடிய நடத்துனர்‌ தேவை. ஏலா இந்த அளவுக்கேற்ற அரசராவதற்கு, பல 
சூழ்நிலைகள்‌ மற்றும்‌ சோதிக்கும்‌ தருணங்களில்‌ தேவன்மீது நம்பிக்கையா 
யிருந்தார்‌ என்ற வரலாற்றுடன்‌ அரியணைக்கு வருதல்‌ என்பது அவருக்கு 


67 


அவசியமாயிருந்தது. அவருக்கு யுத்தத்தில்‌ பயிற்சியல்ல, ஆனால்‌ உயிருள்ள 
விசுவாசம்‌ என்ற அனுபவமே தேவைப்பட்டிருந்தது. 

ஏலா தேவனிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்க ஒருக்காலும்‌ கற்றிருக்க 
வில்லை. ஒருவேளை அவர்‌, செல்வங்கள்‌, பதவி, பரம்பரை சுதந்திரம்‌, 
மற்றும்‌ தமது படை ஆகியவற்றின்மீது நம்பிக்கையாயிருக்கக்‌ கற்றிருக்க 
லாம்‌. இவ்விதமாக அவர்‌ அரியணைக்கு வந்தபோது, அவர்‌ தமது 
சுயகுணத்திலேயே இருந்தார்‌. தேவன்‌, உதவிவேண்டுமென்று தம்மிடம்‌ 
எதிர்நோக்குகின்றவர்களுக்கே உதவுகின்றார்‌. உத்தம இருதயம்‌ கொண்‌ 
டவர்களின்‌ சார்பாகத்‌ தேவன்‌ தம்மைப்‌ பலமானவராகக்‌ காண்பிப்‌ 
பதற்காகப்‌ பூமியெங்கும்‌, அப்படிப்பட்ட குணம்‌ கொண்டவர்களைத்‌ 
தேடி அவர்‌ எப்போதும்‌ ஆராய்ந்துகொண்டிருக்கின்றார்‌ (2 நாளாகமம்‌ 
16:9). ஏலா தமக்குத்‌ தேவன்‌ அவசியம்‌ என்பதாக எதையும்‌ காணவில்லை, 
மற்றும்‌ தேவனின்றி வாழ்வது என்று தேர்ந்துகொண்டதன்‌ விளைவுகளை 
ஏலா எதிர்கொள்ளும்படி தேவன்‌ அனுமதித்தார்‌. 


முடிவுரை 
ஏலா, இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ மாபெரும்‌ அரசர்களில்‌ ஒருவராக இருந்தி 
ருக்கச்‌ சாத்தியக்கூறுண்டு, ஆனால்‌ அவர்‌ ஆயத்தமின்றியிருந்தார்‌. அவர்‌ 
தமது சுதந்திரத்தைப்‌ பெற்றபோது, அதற்குத்‌ தகுதியற்றவராய்‌ இருந்தார்‌. 
அவருக்குச்‌ செங்கோல்‌ ஒன்று தரப்பட்டது, ஆனால்‌ அதைக்கொண்டு 
என்ன செய்வதென்று அவர்‌ அறிந்திருக்கவில்லை. ஆயத்தமாயிருத்தலில்‌ 
அவர்‌ கொண்டிருந்த குறைபாட்டை அவரது ஆளுகையில்‌, அவரது 
வாழ்வில்‌, மற்றும்‌ அவரது மரணத்தில்‌ காண முடியும்‌. 
ஏலா, அரசராக “இருந்திருக்கக்‌ கூடியவர்‌” என்று மாத்திரமே 
நினைக்கப்பட முடிகிறது. அவர்‌ ஒரு தனிச்சிறப்பானவராக இருந்திருக்க 
முடியும்‌. அவர்‌ நாட்டைத்‌ தேவனை நோக்கித்‌ திருப்பியிருக்கவும்‌, தேவனு 
டைய கதாநாயகராகவும்‌ இருந்திருக்க முடியும்‌. அதற்குப்‌ பதிலாக, அவர்‌ 
ஒரு குடிகாரத்‌ தோல்வியாளராக இறந்தார்‌. அவரது கல்லறை நினைவுக்‌ 
கல்லின்மீது எழுதியிருக்கப்படக்கூடிய பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ 
காட்டிலும்‌ கவலை மிகுந்தவை வேறு எதுவுமில்லை: 











இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ நான்காம்‌ அரசரான 
ஏலா 
இங்கு அடங்கியுள்ளார்‌ 
ஆட்சிக்காலம்‌: 888 முதல்‌ 886 வரை 


மாபெரும்‌ பதவி அவருக்குக்‌ கையளிக்கப்பட்ட போது, 
அவர்‌ அதைப்‌ பெறத்‌ தயாரற்ற நிலையில்‌ இருந்தார்‌. 


இது நம்மைப்‌ பொறுத்தவரை எப்படியிருக்கும்‌? தயாராயிருத்தலின்‌ 
அவசியத்தை நாம்‌ புறக்கணித்திருப்போமா? நம்‌ ஒவ்வொருவருடைய 
வாழ்விலும்‌ ஆயத்தப்படுதல்‌ தேவைப்படும்‌ தனிச்சிறப்பான தருணங்கள்‌ 
வரும்‌: மற்றவர்களைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்த, மரணம்‌, இயேசுவின்‌ 





68 


மறுவருகைக்கென்று, நியாயத்தீர்ப்பு நாளுக்கு என்று வாய்ப்புக்களை 
நாம்‌ எதிர்கொள்ளுவோம்‌. ஆமோஸ்‌, “உன்‌ தேவனைச்‌ சந்திக்கும்படி 
ஆயத்தப்படு ...” என்று முழங்கினார்‌ (ஆமோஸ்‌ 4:12ஆ). நாம்‌ அவரைச்‌ 
சந்திக்க ஆயத்தமாக இருப்போமா? நமது வாழ்வு முடிந்துபோகையில்‌ நமது 
கல்லறைக்‌ கல்லின்‌ வாசகங்கள்‌ எவ்வாறு எழுதப்படும்‌? நாம்‌ “ஆயத்தமாக” 
இருப்போமா அல்லது “ஆயத்தம்‌” இல்லாதிருப்போமா? 

விளக்குகளை எடுத்துக்கொண்டு மணவாளனைச்‌ சந்திக்கப்‌ புறப்பட்ட 
பத்துக்‌ கன்னிகைகள்‌ பற்றி நமது கர்த்தர்‌ உரைத்த உவமையை நினைவில்‌ 
வையுங்கள்‌ (மத்தேயு 25:1-13). அவர்களில்‌ ஐந்துபேர்‌ ஆயத்தமாயிருந்தனர்‌, 
மற்ற ஐந்துபேர்‌ ஆயத்தமின்றி இருந்தனர்‌. உட்செல்ல வேண்டிய தருணம்‌ 
வந்தபோது, ஐந்துபோர்‌ உட்சென்றனர்‌, மற்ற ஐந்து போர்‌ உட்செல்லவில்லை. 
பின்வரும்‌ கவலைமிக்க வார்த்தைகளை, ஓருவேளை வேதாகமம்‌ 





முழுவதிலுமே கவலைமிக்க வார்த்தைகளைப்‌ பற்றித்‌ தியானியுங்கள்‌: “... 
கதவும்‌ அடைக்கப்பட்டது” (வசனம்‌ 10). பின்வருவது பற்றி நினைத்துப்‌ 





பாருங்கள்‌: “கதவும்‌ அடைக்கப்பட்டது.” அவர்களின்‌ வாய்ப்பு சென்று 
போயிருந்தது, கடந்து சென்றிருந்தது. ஐந்து கன்னிகைகள்‌ உட்சென்றி 
ருக்கலாம்‌, ஆனால்‌ அவர்கள்‌ ஆயத்தமில்லாதவர்களாக, தங்கள்‌ சுதந்திரத்‌ 
திற்குத்‌ தகுதியற்றவர்களாக இருந்தனர்‌. அவர்களிடத்தில்‌ தேவன்‌, “நீங்கள்‌ 
ஆயத்தமாக இல்லாதபடியால்‌ உள்ளே வர இயலாது” என்று கூறினார்‌. 
கடை நாளில்‌ கர்த்தர்‌ நம்மிடம்‌, “நீ ஆயத்தமாக இல்லாதபடியால்‌ 
பரலோகத்திற்குள்‌ வர இயலாது” என்று கூறினார்‌ என்றால்‌, அதுவே எல்லாத்‌ 
துன்பங்களிலும்‌ மாபெரும்‌ துன்பமாயிருக்கும்‌. நாம்‌ இங்கே, இப்போதே 
“ஆயத்தமாக” இருக்க வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ செய்வோமாக. 


கற்க வேண்டிய பாடம்‌: 
பரலோகத்தில்‌ உங்கள்‌ சுதந்திரத்தைப்‌ பெற 
நீங்கள்‌ தயாராக இருக்கும்படி 
தேவன்மீது விசுவாசத்திலும்‌ கழ்ப்படிதலும்‌ நடக்க, 
இப்போதே கற்றுக்கொள்ளுங்கள்‌. 


குறிப்புகள்‌ 
97. Graham Scroggie, The Unfolding Drama of Redemption (Grand Rapids, Mich.: 
Zondervan Publishing House, 1976), 301. 


69 


அறுவடைபின்‌ வித்‌ 


வேதபாட ப: 1 இராஜாக்கள்‌ 168-20 


சிம்ரி: நீங்கள்‌ இவரைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நாம்‌ 
யோசேப்பை அவரது தூய்மைக்காகவும்‌, ஆபிரகாமை அவரது விசுவாசத்‌ 
திற்காகவும்‌, சவுலை அவரது தோற்றத்திற்காகவும்‌, தாவீதை அவரது 
இருதயத்திற்காகவும்‌ நினைவில்‌ வைத்திருக்கின்றோம்‌ - ஆனால்‌ நீங்கள்‌ 
சிம்ரியைப்‌ பற்றி நினைக்கும்போது உங்கள்‌ சிந்தைக்கு வருவது என்ன? 
அனேகமாக ஒன்றுமில்லை. சிம்ரி என்ற பெயர்‌ மேல்வரும்போது நாம்‌ ஒரு 
வெறுமையைத்‌ தரவழைக்கின்றோம்‌ என்பதற்கு, அவர்‌ வேதவசனங்களில்‌ 
நீடித்து நிலைப்பதில்லை என்பதே காரணமாக உள்ளது. அவரது 
ஆட்சிக்காலம்‌ கண்ணிமைக்கும்பொழுது மாத்திரமே, அதாவது, கி.மு. 
885ல்‌ ஒரு வாரம்‌ மாத்திரமே நீடித்தது. இது வடக்கில்‌ ஆண்ட அரசர்கள்‌ 
எல்லாருடைய ஆட்சிக்காலத்திலும்‌ மிகச்சிறியதாகும்‌. அவர்‌ ஒரு உண்மை 
யான அரசராய்‌ இருக்கவில்லை என்றும்கூட நம்பப்பட வைக்க முடியும்‌; 
அவர்‌ அரசராகப்‌ “போகின்றவராக” மாத்திரம்‌ இருந்தார்‌, அவர்‌ ஒரு 
கணநேரம்‌ மாத்திரம்‌ பட்டத்தில்‌ இருந்தார்‌, அவர்‌ வடக்கு ராஜ்யத்தின்‌ 
அரசா்களினுடைய பட்டியலில்‌ உள்ளடக்குதல்‌ என்ற விஷயத்தினால்‌ 
மேன்மைப்படுத்தப்படத்‌ தகாதவராய்‌ இருந்தார்‌. 

அவரைப்‌ பற்றிய தெய்வீக வரலாற்றுக்குறிப்பு, ஆறு வசனங்கள்‌ 
மாத்திரமே கொண்டதாக, ஒரு குறுகிய, இரங்கத்தக்க வரலாறாக 
உள்ளது: 


யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌ இருபத்தேழாம்‌ 
வருஷத்திலே சிம்ரி இர்சாவிலே ஏழுநாள்‌ ராஜாவாயிருந்தான்‌; 
ஜனங்கள்‌ அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கபெத்தோனுக்கு 
எதிராகப்‌ பாளையமிறங்கியிருந்தார்கள்‌. சிம்ரி கட்டுப்பாடுபண்ணி, 
ராஜாவைக்‌ கொன்றுபோட்டான்‌ என்பதை அங்கே 
பாளையமிறங்கின ஜனங்கள்‌ கேட்டபோது, “இஸ்ரவேலரெல்லாம்‌ 
அந்நாளிலேதானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை 
இஸ்ரவேல்மேல்‌ ராஜா வாக்கினார்கள்‌.”” அப்பொழுது உம்ரியும்‌ 
அவனோடேகூட இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ கிபெத்தோனிலிருந்து 
வந்து, திர்சாவை முற்றிக்கை போட்டார்கள்‌. பட்டணம்‌ 
பிடிபட்டதைச்‌ சிம்ரி கண்டபோது, அவன்‌ ராஜாவின்‌ வீடாகிய 
அரமனைக்குள்‌ பிரவேசித்து, தான்‌ இருக்கிற ராஜ அரமனையைத்‌ 
தக்கொளுத்தி, அதிலே செத்தான்‌. அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 


70 


பொல்லாப்பானகைச்‌ செய்து, யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ அவன்‌ 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின அவன்‌ பாவத்திலும்‌ 
நடந்ததினால்‌, கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களினிமித்தம்‌ 
அப்படி நடந்தது (16:15-19). 


சிம்ரி, யெரொபெயாமின்‌ வழிகளைப்‌ பின்பற்றுபவராய்‌ இருந்தார்‌. 
அவர்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பான வகையில்‌ அரியணையைக்‌ கைப்பற்றி 
இஸ்ரவேல்‌ மக்கள்மீது ஆளுகை செய்ய முயற்சித்தார்‌, ஆனால்‌ அவரது 
முயற்சி, ஒரு இருண்ட எதிர்காலமாக, ஏழுநாள்‌ மாத்திரமே நீடித்ததாக 
இருந்தது. அவர்‌ அவ்வாறு அரியணையைக்‌ கைப்பற்றிய வேளையில்‌, 
இஸ்ரவேலின்‌ இராணுவங்கள்‌, பெலிஸ்தர்களிடமிருந்து “உள்ளாக இருந்த 
முள்‌” என்ற வகையில்‌ இருந்த தங்கள்‌ நகரமான கிபெத்தோனை மீட்கும்‌ 
முயற்சியில்‌ அதை முற்றிக்கை போட்டி ருந்தன. இஸ்ரவேலின்‌ இராணுவம்‌, 
மக்களிடையே நன்மதிப்பைப்‌ பெற்றிருந்த உம்ரி என்பவரால்‌ வழிநடத்தப்‌ 
பட்டிருந்தது. சிம்ரி, ஏலாவைக்‌ கொன்றார்‌ என்பதைக்‌ கேள்விப்பட்ட 
போது, மக்கள்‌ உம்ரியை “இஸ்ரவேல்‌ அனைத்தின்மேலும்‌” அரசராக்கினர்‌. 
சிம்ரி தம்மைத்தாமே அரசராக அபிஷேகம்‌ செய்வித்துக்கொண்டதை 
ஆதரிக்க ஒரு சிறு மக்கள்‌ கூட்டத்தையே பெற்றிருந்தார்‌ என்பது உறுதி, 
எனவே சிம்ரியைக்‌ கையாளுதல்‌ என்பதே உம்ரி செய்ய வேண்டிய 
முதல்‌ வேலையாயிருந்தது. அவர்‌ உடனடியாகத்‌ திர்சாவை நோக்கி 
அணிவகுத்துப்‌ புறப்பட்டு வந்து, திர்சா நகரத்தைச்‌ சுற்றிச்சூழ்ந்தார்‌. சிம்ரி 
தமக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடியான நிலையைக்‌ கண்டு, தாம்‌ நாசமாகப்‌ 
போவதை உணர்ந்தறிந்து, விட்டுக்கொடுத்தார்‌. அவர்‌ அரமனைக்குள்‌ 
தம்மைப்‌ பூட்டிக்கொண்டு தீக்கொளுத்தி, அதைத்‌ தீக்கிரையாக்கி, தமது 
உயிரை மாய்த்துக்கொண்டார்‌. அவர்‌ மகிமையின்‌ பிழம்பாக வெளிச்செல்‌ 
வதற்குப்‌ பதிலாக, புகையாக எழும்பித்‌ தாழ்ந்தார்‌. 

இவ்விதமாக, சிம்ரி ஆட்சியை அபகரித்து அதன்மூலம்‌ அரியணைக்கு 
வந்தார்‌, பின்பு அவர்‌ அதே விதமான அபகரிப்பினால்‌ அரியணையில்‌ 
இருந்து இறக்கப்பட்டார்‌. அவர்‌ ஏலாவுக்குச்‌ செய்திருந்ததை, அவருக்கு 
உம்ரி செய்தார்‌. அவர்‌ பொன்விதியைத்‌ தலைகீழாக அனுபவித்தார்‌: 
“நீங்கள்‌ மற்றவர்களுக்குச்‌ செய்ததின்படியே, உங்களுக்கும்‌ செய்யப்படும்‌.” 
முடியரசராக “இருக்க வேண்டியவர்‌” தாம்‌ கொல்லப்படப்போவதைக்‌ 
கண்டபோது தற்கொலையில்‌ பலியானவர்‌ ஆனார்‌. அவரது மரணம்‌ என்ற 
நிகழ்ச்சி அவர்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பாயிருந்தது என்று பரிசுத்த 
ஆவியானவரால்‌ விளக்கப்படுகிறது: 


அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணின அவன்‌ பாவத்திலும்‌ நடந்ததினால்‌, கட்டிக்கொண்ட 
அவனுடைய பாவங்களினிமித்தம்‌ அப்படி நடந்தது (16:19). 


ஆட்சிபுரிவதற்கு சிம்ரி செய்த குறுகிய முயற்சியானது நம்மை, 
ஒவ்வொரு நபரும்‌ விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ அறுவடையின்‌ 


71 


விதியை எதிர்கொள்ள வேண்டும்‌ என்ற விஷயம்‌ பற்றி நினைக்கச்‌ 
செய்ய வேண்டும்‌: எல்லாரும்‌ எதிர்கொள்ள வேண்டியது போன்றே, 
சிம்ரியும்‌ இந்த விதியை எதிர்கொண்டு இதனால்‌ நொறுக்கப்பட்டார்‌. 
அறுவடையின்‌ இந்த விதியானது நம்மை “கட்டியெழுப்புமா” அல்லது 
“நொறுக்கப்போடுமா” என்பது, இதை நோக்கிய நமது அணுகுமுறையைப்‌ 
பொருத்தது ஆகும்‌. சிம்ரியின்‌ சுருக்கமான ஆட்சியின்‌ பின்னணியில்‌ நாம்‌ 
இந்த விதியின்‌ பல்வேறு அம்சங்களைப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்திப்போமாக. 


அறுவடை: நாம்‌ விதைத்ததை அறுத்தல்‌ 

நாம்‌ எதை விதைத்தோமோ அதையே அறுக்கின்றோம்‌ என்பதே இந்த 
விதியைப்பற்றி சிம்ரி கண்டறிந்த முதல்‌ உண்மையாக உள்ளது. அவர்‌ 
செய்திருந்த விதைப்பினாலேயே அறுவடை தீர்மானிக்கப்பட்டு இருந்தது. 
அவர்‌ வன்முறையையும்‌ கொலையையும்‌ விதைத்து அது சரியானவற்றை 
ஏற்படுத்தும்‌ என்ற நம்பிக்கையில்‌ வாழ்ந்து வந்தார்‌, மற்றும்‌ விரைவிலேயே 
அவர்‌ தமது வாழ்வு உண்டாக்கிய விளைவுகளை அறுத்தார்‌. இயேசு, 
“... பட்டயத்தை எடுக்கிற யாவரும்‌ பட்டயத்தால்‌ மடிந்து போவார்கள்‌” 
என்று கூறினார்‌ (மத்தேயு 26:52). விதையானது ஒரு முறை விதைக்கப்பட்ட 
பின்பு மாற்றப்பட முடியாது, மற்றும்‌ அறுவடையும்‌ மாற்றப்பட முடியாது. 
இரவைக்‌ தொடர்ந்து பகல்‌ வருவது போன்று விதைப்பிலிருந்து அறுவடை 
வளரும்‌. இந்த உண்மையைப்‌ பவுல்‌ பின்வருமாறு வலியுறுத்தினார்‌: 


மோசம்போகாதிருங்கள்‌, தேவன்‌ தம்மைப்‌ பரியாசம்‌ பண்ணவொட்‌ 
டார்‌; மனுஷன்‌ எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்‌. 
குன்‌ மாம்சத்திற்கென்று விதைக்றெவன்‌ மாம்சத்தினால்‌ அழிவை 
அறுப்பான்‌; ஆவிக்கென்று விதைக்றெவன்‌ ஆவியினாலே நித்திய 
ஜீவனை அறுப்பான்‌ (கலாத்தியர்‌ 6:7, 8). 


இந்த பூமியில்‌ உள்ள மனிதர்‌ ஒவ்வொருவரும்‌, சிந்தனைகள்‌, 
சொற்கள்‌, மற்றும்‌ செயல்கள்‌ என்ற விதைகளை விதைக்கன்றோம்‌, அவை 
பிற்பாடு வளர்ந்து, இந்த வாழ்வில்‌ சில விளைவுகள்‌ வருகின்றன மற்றும்‌ 
சில விளைவுகள்‌ நித்தியத்தில்‌ வருகின்றன. 

நாம்‌, வாழ்வு என்பது எவ்வாறு நியாயமற்றதாக உள்ளது 
என்பது பற்றிப்‌ பேச விரும்புகின்றோம்‌. விசேஷமாக, நாம்‌ வாழ்வில்‌ 
சிலவிஷயங்கள்‌ தவறாகும்போது இந்தச்‌ சிந்தனையை வெளிப்படுத்த 
விரும்புகின்றோம்‌. உதாரணமாக, நம்மால்‌ நேசிக்கப்படுகின்ற ஒருவர்‌ நல்ல 
வாழ்வை வாழ்ந்திருந்து வியாதிப்படுறெபோது, நாம்‌ “அது நியாயமல்ல!” 
என்று கூறுகின்றோம்‌. ஆம்‌, வாழ்வு நியாயமற்றதாகக்‌ காணப்பட்ட 
வேளைகளை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌; ஆனால்‌ பெரும்பான்மையான 
மக்களுக்கு, வாழ்வு என்பது குறிப்பிடத்தக்க வகையில்‌ நியாயமுள்ளதாக 
இருக்கிறது. அது வழக்கமாக, நாம்‌ கொடுத்தகைத்‌ திரும்பக்‌ கொடுக்கிறது. 
வாழ்வின்‌ பொதுவான விதி என்பது, நாம்‌ அவ்விதியை விட்டுத்‌ தூரத்தில்‌ 
சென்றுவிடக்‌ கூடாததாக உள்ளது, அது நாம்‌ விதைத்ததை அறுப்போம்‌ 


72 


என்ற விதியே ஆகும்‌. பிளேட்டோ என்ற அறிஞர்‌ துன்மார்க்கம்‌ பற்றி 
இந்த உண்மையைக்‌ கண்டார்‌, அது “துன்மார்க்கமும்‌ அதற்கு ஏற்ற 
பலனும்‌ ஒன்றாக உறுதியாய்‌ இணைக்கப்பட்டுள்ளன” என்ற அவரது 
உறுதிக்கூற்றில்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த இடத்திலும்‌, எல்லாக்‌ 
காலங்களிலும்‌ உள்ள எல்லா மனிதர்களும்‌, வாழ்வின்‌ அனுபவங்களினு 
டைய சாட்சியத்தைத்‌ தெளிவாய்க்‌ கையாளும்போது இந்த உண்மையை 
உணர்ந்து அறிகின்றனர்‌. “ஆயிரக்கணக்கான பசுக்களின்‌ மத்தியில்‌ ஒரு 
கன்றுக்குட்டி தனது தாயைக்‌ கண்டறிவது போலவே, ஒரு செயலானது 
அதைச்‌ செய்பவரைக்‌ கண்டறிந்து வருகிறது” என்ற பழங்கூற்று ஒன்றை 
நீங்கள்‌ கேள்விப்பட்டி ருக்கலாம்‌. 

யாரேனும்‌ ஒருவர்‌, “அனால்‌ நான்‌ இதற்கு விதிவிலக்குகளைக்‌ 
கண்டிருக்கின்றேன்‌! துன்மார்க்கனான ஒரு மனிதன்‌ நன்றாயிருப்பதை 
நான்‌ அறிந்திருக்கின்றேன்‌” என்று விவாதிக்கலாம்‌. இவ்வகையான 
விவாதம்‌ எழுப்பப்படுதல்‌, இதுவே முதன்முறையல்ல, பல ஆண்டுகளுக்கு 
முன்பு சங்கதேக்காரர்‌ இதே விதமான விவாதம்‌ ஒன்றை ஏற்படுத்தினார்‌ 
(சங்கீதம்‌ 73). அவர்‌ துன்மார்க்கர்‌ செழித்திருப்பகாகக்‌ காணப்படுவதையும்‌ 
நீதிமான்கள்‌ துன்புற்று இருப்பதையும்‌ கண்டார்‌. சங்கீதக்காரர்‌ உற்று 
நோக்கியபடி, இந்த முரண்பாட்டில்‌, சில அறுப்புகள்‌ உடல்ரீதியான 
கண்களால்‌ காணப்பட இயலாத வகையிலும்‌ செல்லுகிறது என்பதே இதன்‌ 
குவறாக உள்ளது. இந்த வாழ்விலேயே நாம்‌ எல்லா அறுப்புகளையும்‌ செய்து 





விட மாட்டோம்‌ என்பதை நாம்‌ உணர்ந்தறிய வேண்டும்‌. அறுவடையின்‌ 
சிலபகுதி இங்கே செய்யப்படுகிறது, ஆனால்‌ அதன்‌ பெரும்பான்மையான 
பகுதி நித்தியத்தில்‌ செய்யப்படும்‌. 

நீங்கள்‌ எதை விகைக்கின்றீர்களோ அதையே அறுப்பிர்கள்‌ என்பது 
வாழ்வதற்கான அடிப்படை விதியாக உள்ளது - நட்புறவாடும்‌ 
மக்கள்‌ அதிக நண்பர்களைக்‌ கொண்டுள்ளனர்‌, ஊக்கமுள்ள மக்கள்‌ 
வெகுமதிகளைப்‌ பெறுகின்றனர்‌, நேர்மையான மக்கள்‌ நம்பிக்கையைப்‌ 
பெறுகின்றனர்‌, முதலியன. தெளிவான விதிவிலக்குகள்‌ இங்கும்‌ அங்கு 
மாக உள்ளன. நாம்‌ யாவரும்‌ அவற்றைக்‌ கண்டுள்ளோம்‌, ஆனால்‌ விதி 
விலக்குகளாகத்‌ தோற்றம்‌ தருபவையும்கூட கடைசியில்‌ அறுவடைக்காலம்‌ 
ஒன்றிற்கு வரும்‌ - அது இந்த வாழ்வில்‌ நடைபெறாவிட்டாலும்‌, நித்தி 
யத்தில்‌ நிச்சயம்‌ நடைபெறும்‌. 

சிம்ரி, அறுவடையின்‌ இந்த விதியைப்பற்றி அறியாதிருந்தாலும்‌ 
அல்லது அதை அறிந்தும்‌ புறக்கணித்திருந்தாலும்‌, அந்த விதியானது அவரது 
வாழ்வில்‌ செயல்பட்டது: அது அவர்‌ வாழ்வில்‌ முதலீடு செய்திருந்த பணத்தின்‌ 
நாணயத்தைக்கொண்டு அவருக்குத்‌ திருப்பிச்‌ செலுத்திற்று. அவர்‌ பிறரிடம்‌ 
நடந்து கொண்டவிதமாகவே தாமும்‌ நடத்தப்பட்டார்‌. இந்த விதியானது 
இதேபோன்று உங்களுக்கும்‌ எனக்கும்‌ செயல்படும்‌. விதியைப்பற்றி 
அறியவில்லை என்று வேண்டுகோள்‌ விடுப்பது பயனற்றது. விதியைக்‌ 
கண்டுகொள்ளாது விடுதல்‌ என்பது நம்மை மன்னித்துவிடாது. இந்த 
விதியை உணர்ந்தறிந்து, சிம்ரி செய்யாதிருந்த விஷயமான, தேவபக்தியுள்ள 
வாழ்வின்‌ நேர்மறையான விதையை விதைத்தல்‌ என்பதே இந்த விதியைக்‌ 








73 


கையாளும்‌ ஓரே வழியாக உள்ளது. 


அறுவடை: நாம்‌ விதைத்ததைவிட 
அதிகமானதை அறுத்தல்‌ 


அறுவடை என்பது விதைத்த விதைகளைவிட பெரியதாயிருக்கிறது 
மற்றும்‌ அறுவடைக்காலம்‌ என்பது விதைப்பின்‌ காலத்தைவிட 
நீண்டதாயிருக்கிறது என்பதே இந்த விதியைப்பற்றி சிம்ரி கண்டறிந்த 
இரண்டாவது உண்மையாக உள்ளது. விதைகள்‌ அளவில்‌ சிறியவையாய்‌ 
இருக்கின்றன, ஆனால்‌ அவைகள்‌ தங்களின்‌ அளவைக்‌ காட்டிலும்‌ 
பலமடங்கு அளவிலான அறுவடையை உண்டாக்குகின்றன. ஒரு விதை 
ஒரு கதிரைக்‌ கொடுக்கிறது, ஒரு கதிர்‌ ஒரு மூட்டைக்‌ தானியத்தைக்‌ 
கொடுக்கிறது. ஒரு ஆப்பிள்கனியின்‌ விதைகளை நாம்‌ எண்ணிவிட 
முடியும்‌, ஆனால்‌ ஒரு விதையில்‌ உள்ள ஆப்பிள்கனிகளை நாம்‌ எண்ண 
முடியாது. அறுவடையானது எப்போதுமே விதைத்ததைவிட அதிகமான 
காக உள்ளது. இது உண்மை இல்லையென்றால்‌, பண்ணைக்‌ தொழிலில்‌ 
அதிக பயன்‌ இருக்காது. 

இந்தப்‌ பயங்கரமான அறுவடைக்கு வழிநடத்திய விதைகளை சிம்ரி 
எப்போது விதைக்கத்‌ தொடங்கினார்‌ என்று நாம்‌ அறிவதில்லை. அவர்‌ தாம்‌ 
விரும்பிய யாவற்றையும்‌ எடுத்துக்கொள்ள முடியும்‌ என்ற பிசாசுத்தனமான 
கருத்தைத்‌ தமது இளம்‌-வயதிலேயே பயிரிடத்‌ தொடங்கினாரா? “நீங்கள்‌ 
விரும்பியவற்றை எடுத்துக்கொள்ளப்‌ போதிய அளவுக்கு நீங்கள்‌ பெரியவ 
ராய்‌ இருந்தால்‌, அதை எடுத்துக்கொள்வது சரியானகே” என்ற கருத்தைத்‌ 
தம்‌ சிறுவயதுக்‌ காலத்திலேயே நம்பத்‌ கொடங்கினாரா? அவர்‌ எப்போது 
விதைக்கத்‌ தொடங்கினார்‌ என்று நாம்‌ அறிவதில்லை, ஆனால்‌ கொலையின்‌ 
மூலமாக அரியணையைக்‌ கைப்பற்றும்‌ திட்டத்தைக்‌ கடைசியில்‌ அவர்‌ 
மனதில்‌ வரைந்தார்‌ என்பதை நாம்‌ அறிகின்றோம்‌. அதன்பின்பு, அவர்‌ 
தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காலத்தையும்‌ இடத்தையும்‌ 
தேடத்‌ தொடங்கினார்‌. திட்டத்தை உண்மையில்‌ செயல்படுத்துதல்‌ 
விரைவிலேயே நடந்தது. வாய்ப்புக்கான தருணம்‌ வந்தபோது, அரசராயெ 
ஏலா, ஒரு சில நிமிடங்களிலேயே கொல்லப்பட்டார்‌. கடைசியில்‌, 
விதைத்தல்‌ என்ற செயல்‌ செய்யப்பட்டது. பின்பு, அறுவடையானது 
அவர்‌ எதிர்பார்த்ததைவிட மிகவிரைவாக வந்தது - அது என்ன ஒரு 
அறுவடையாக இருந்தது! அவர்‌ அனுபவித்த அறுவடை நித்தியம்‌ 
வரைக்கும்‌ நீண்டிருக்கும்‌. இவ்விஷயத்தில்‌, அறுவடை அவர்‌ வாழ்வைப்‌ 
பறித்து அதை முழு உலகமும்‌ கண்ணோக்கும்படி சேதப்படுத்திற்று. அவர்‌ 
தாம்‌ மரிக்க வேண்டிய காலத்திற்கு முன்பாக மரித்து, அவரது வாழ்க்கைப்‌ 
பயணம்‌ முடிவுக்கு வருதலின்‌ துன்பத்தைத்‌ தனிப்பட்ட வகையில்‌ அறிந்‌ 
இருப்பார்‌. அவர்‌ பிறரின்‌ வாழ்வில்‌ துன்பத்தைக்‌ கொண்டுவந்திருந்தார்‌, 
அதேபோன்ற துன்பம்‌ அவரது வாழ்வில்‌ வந்து சேரும்‌. 

சிம்ரி சூழ்ச்சியின்‌ தமது செயல்பாட்டை எவ்விதமாகக்‌ கண்ணோக்‌ 
கினார்‌ என்பது பற்றி நான்‌ வியப்படைகின்றேன்‌. ஒருவேளை அவர்‌, 














74 


“நான்‌ விரைந்து சென்று, ஏலாவைக்‌ கொல்லுவேன்‌, அப்போது 
விஷயம்‌ முடிந்துவிடும்‌. பின்பு நான்‌ அரியணை ஏறுவேன்‌, இஸ்ரவேல்‌ 
நாடு முழுவதும்‌ என்னை அரசராகக்‌ கொண்டிருக்க விரும்பும்‌. நான்‌ 
அரியணையில்‌ பாதுகாப்பான அரசராயிருப்பேன்‌, ஏனெனில்‌ என்னைப்‌ 
பாதுகாக்க இராணுவம்‌ முழுவதும்‌ எனக்கு இருக்கும்‌. அரசாங்கம்‌ 
எடுத்துக்கொள்வதற்காக எனக்கென்றே உள்ளது. சரியான வேளையில்‌ 
சரியான நகர்த்துதல்களைச்‌ செய்ய வேண்டும்‌” என்று நினைத்திருக்கலாம்‌. 
இது அவரது சிந்தனையாக இருந்தால்‌, அவர்‌ திகைப்பான விஷயம்‌ 
ஒன்றை வரப்‌ பெற்றார்‌ - அது அறுக்க வேண்டிய விளைச்சலாக இருந்தது. 
மக்கள்‌ அவரை அரசராகக்‌ கொண்டிருக்க விரும்பவில்லை. மிகமுக்கியமாக, 
படைத்தளபதியும்‌ அதிகாரத்தில்‌ இருந்த மனிதருமான உம்ரி, அவரை 
[சிம்ரியை] அரசராகக்‌ கொண்டிருக்க விரும்பவில்லை. அவரது [சிம்ரியின்‌] 
சிறுதிட்டமானது - நன்கு தேர்ந்துகொள்ளப்பட்ட காலத்தில்‌ ஒருசில 
விதைகளை விதைத்தலானது - வெளிப்படையான மரணதண்டனையை 
அல்லது தனிப்பட்ட விதத்தில்‌ தூக்கிலிட்டுக்‌ கொள்ளுதலைக்‌ தேர்ந்து 
கொள்ளுதலென்ற எலும்பைச்‌ சிலிர்க்கச்‌ செய்யும்‌ தேர்ந்துகொள்ளுதலை 
விளைவித்த கனத்த பெருந்துன்பத்தின்‌ வடிவமாக வந்தது. சிம்ரி தமது 
தோல்வியினால்‌ மூழ்கடிக்கப்பட்டவராகவும்‌ அதைப்பற்றி எதுவும்‌ 
செய்யச்‌ சக்தியற்றவருமாகி, தமது உயிரைத்‌ தாமே மாய்த்துக்கொள்வகைத்‌ 
தேர்ந்துகொண்டு, பேரழிவாக இவ்வுலகைவிட்டு வெளியேறினார்‌. 
தனிமையில்‌ இழுக்கப்பட்டு, அரண்மனையில்‌ இருந்த அறை ஒன்றில்‌ 
மற்றவர்களின்‌ கண்ணோட்டத்தில்‌ இருந்து ஒளிந்துகொண்டு, அவர்‌ 
தமது உயிரைக்‌ தாமே மாய்த்துக்கொண்டு, அதன்மூலம்‌ தமது பெயருக்கு 
இன்னுமொரு கரும்புள்ளியைக்‌ கூட்டினார்‌. அறுக்க வேண்டிய 
விளைச்சலானது அவருக்கு மிக அதிகமாயிருந்தது. 

சிம்ரி தாம்‌ அறியாமலே, தேவனுடைய வசனம்‌ என்ற கண்ணாடி 
அறையில்‌ வசித்திருந்தார்‌. அறுவடையின்‌ விதியைக்‌ குறித்து சிம்ரி செய்யத்‌ 
கேர்ந்துகொண்டது என்ன என்பதைத்‌ தெய்வீக, ஏவுதல்‌ பெற்ற வரலாறு 
என்ற உருப்பெருக்கியின்மூலம்‌, முழு உலகமுமே கவனித்து படிக்கும்‌. 
அவர்‌, வேதவசனங்களை வாசிக்கும்‌ மக்கள்‌ யாவருக்கும்‌ பாரம்பரியச்‌ 








சொத்துரிமை ஒன்றைக்‌ கையளிப்பார்‌: “அறுவடையின்‌ விதியைப்‌ 
புறக்கணிக்காதீர்கள்‌. நான்‌ அதைப்‌ புறக்கணித்தேன்‌, எனக்கு என்ன 
நடந்தது என்று பாருங்கள்‌. ” 

உலகமானது சிம்ரியின்‌ பாரம்பரியச்‌ சொத்தை வாசிக்கையில்‌, அவர்‌ 
தமது வாழ்வில்‌ விதைத்திருந்த விஷயத்திற்கு, நித்தியத்தில்‌ அறுத்துக்‌ 
கொண்டு இருக்கின்றார்‌. விளைச்சலானது என்றென்றைக்குமானதாக, 
தோல்வியில்‌ முடிவுற்ற நித்தியமாக உள்ளது. அவர்‌ அறுத்துக்கொண் 
டிருப்பார்‌, அறுத்துக்கொண்டிருப்பார்‌, அறுத்துக்கொண்டிருப்பார்‌. 
உண்மையிலேயே, அவர்‌ விளைச்சலானது விதைத்தகைக்‌ காட்டிலும்‌ 
பெரியதாக நீண்டதாக இருப்பதைக்‌ கடினமான விதத்தில்‌ கண்டறிந்தார்‌. 
சிம்ரி செய்த அதே தவறை நீங்களும்‌ செய்யாதிருங்கள்‌. 

நாம்‌ நமது முடிவுகளை மேற்கொள்கின்றோம்‌, ஆனால்‌ நமது 








75 


முடிவுகள்‌ நமது அடைவிடங்களைத்‌ தீர்மானிக்கின்றன. 


சிந்தனையை விதைத்து, 

பண்பை அறுவடை செய்யுங்கள்‌. 
பண்பை விகைத்து, 

வாழ்வை அறுவடை செய்யுங்கள்‌, 
வாழ்வை விதைத்து, 

அடைவிடத்தை அறுவடை செய்யுங்கள்‌. 





அறுவடை: மற்றவர்களால்‌ செல்வாக்குச்‌ 
செலுத்தப்படும்‌ அறுத்தல்‌ 

ஒருவருடைய அறுத்தலானது மற்றவர்களின்‌ விதைத்தல்‌ மற்றும்‌ 
அறுத்தலின்‌ செல்வாக்கைக்‌ கொண்டிருக்க முடியும்‌ என்பது, அறுத்தலின்‌ 
விதி பற்றி சிம்ரி கண்டறிந்த இன்னொரு உண்மையாக உள்ளது. அவர்‌ 
உண்மையில்‌, மற்றவர்கள்‌ உண்டாக்யெ டயிர்களில்‌ பங்கேற்றிருந்தார்‌. 

சிம்ரி தமது காலத்தில்‌ தலைதூக்கியிருந்த தத்துவத்தைப்‌ பற்றிய 
சிந்தனையில்‌ நம்பிக்கை கொண்டிருந்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 
அவருக்கு முன்பாக, நாதாப்‌ என்பவர்‌ கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி 
ஏற்கனவே அரங்கேறியிருந்தது (15:25-81). இன்னொரு முன்னுரைத்தல்‌, 
தீர்க்ககரிசியான யெகூ என்பவரால்‌ ஏற்படுத்தப்பட்டிருந்தது (16:8-13). 
அந்த நாட்களில்‌ இருந்த நடத்துனர்கள்‌, ஒரு சூழ்நிலையின்‌ வழியை மாற்று 
வதற்கு பட்டயத்தினால்‌ பொறுப்பை மேற்கொண்டு, அந்த வழியில்‌ உள்ள 
எவரொருவரையும்‌ கொலை செய்தல்‌ என்பதே வகைமுறையாய்‌ இருந்தது 
என்று நினைத்தவர்களாகக்‌ காணப்படுகின்றனர்‌. தேவனுடைய மக்கள்‌ 
புறதெய்வ வணக்கத்தாரைப்போல்‌ வாழ்ந்து அவர்களைப்‌ போன்றே 
சிந்தித்தனர்‌. ஒருவேளை அவர்‌, “சரியான மனிதர்‌ சரியான வேளையில்‌ 





பலத்த புயத்துடனும்‌ மாம்சத்துடனும்‌ அரியணையை மேற்கொள்ள 
முடியும்‌” என்று பரிந்துரைத்த உறவினர்களையும்‌ நண்பர்களையும்‌ 
தம்மைச்‌ சுற்றியிருந்திருக்கப்‌ பெற்றிருக்கலாம்‌. அவர்‌ அவ்வகையான 
சிந்தனையினால்‌ செல்வாக்குச்‌ செலுத்தப்பட்டார்‌, ஆனால்‌ இந்தப்‌ 
பாவம்‌ நிறைந்த சிந்தனையானது ஒருவகையான விதைத்தலே என்பதை 
அவர்‌ உணர்ந்தறியாதிருந்தார்‌. இது அவர்‌ அறுத்தாக வேண்டிய விளைச்ச 
லுக்குப்‌ பங்களிப்பதாயிருக்கும்‌. 

நாம்‌ வெற்றிடத்தில்‌ வாழ்வதில்லை. இங்கு, துன்மார்க்கமான 
சிந்தைகளின்‌ அசுத்த நீர்க்குட்டைகளிலிருந்து உமிழப்படுகிற எல்லா 
வகையான கருத்துக்களும்‌ மிதந்து கொண்டுள்ளன. அந்த சிந்தனைகள்‌ 
அனுமதிக்கப்பட்டால்‌, அவைகள்‌ நமது சிந்தனையின்‌ பாகமாகக்‌ கூடும்‌. 
அவைகள்‌ நமது சிந்தைகளில்‌ உட்புகுந்தபின்பு, நமது பண்பாக 
உருமாறும்படி நகருகின்றன; பின்பு அவைகள்‌ வார்த்தைகளிலும்‌ செயல்‌ 
களிலும்‌ வெளிவருகின்றன. ஒருவருடைய இருதயக்‌ கிணற்றில்‌ உள்ளது 
எதுவாயிருப்பினும்‌, அது அவரது பேச்சு மற்றும்‌ செயல்கள்‌ என்ற வாளியில்‌ 
வெளிவந்தே தீரும்‌ (மத்தேயு 12:25). அறுப்புக்காலம்‌ வருகிறபோது, நாம்‌ 





76 


“மற்றவர்களால்‌ விகைக்கப்பட்டதன்‌ விளைச்சலில்‌ சிலவற்றை நான்‌ 
அறுக்கின்றேன்‌. அவைகள்‌ என்மீது செல்வாக்குச்‌ செலுத்தி என்னை மாற்றி 
யுள்ளன. அதைச்‌ செய்யும்படி நான்‌ அவற்றை அனுமதித்தேன்‌, இப்போது 
அதற்கான விலையைச்‌ செலுத்துகின்றேன்‌” என்று ஒப்புக்கொள்ள 
வேண்டியிருக்கும்‌. நீங்கள்‌ அறுக்க வேண்டிய விளைச்சல்‌ உங்கள்மீது செல்‌ 
வாக்குச்‌ செலுத்தியவர்‌ யார்‌ என்பது மறந்துபோன விஷயமாக உள்ளது; 
அது எதற்காக, ஏன்‌, அல்லது எவ்வாறு விதைத்தர்கள்‌ என்பவற்றைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌, நீங்கள்‌ விதைத்தவற்றை அறுக்கச்‌ செய்றெது. 

ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, நான்‌ திறமை வாய்ந்த ஒரு 
இளைஞரை கிறிஸ்துவக்‌ கல்லூரிக்‌ கல்வியில்‌ சேரும்படி ஊக்குவித்தேன்‌. 
அவர்‌ கல்லூரிக்குச்‌ செல்ல விரும்பினார்‌, ஆனால்‌ அவரது பெற்றோர்‌ 
களிடத்தில்‌ போதிய வசதியில்லை. தகுந்த ஊக்குவித்தலுடன்‌, அவர்கள்‌ 
ஒரு குடும்பம்‌ என்ற வகையில்‌ ஒன்றுகூடி. அவர்‌ ஒரு கிறிஸ்தவக்‌ கல்லூரியில்‌ 
சேர உதவினர்‌. அவர்கள்‌ வைத்திருந்த சேமிப்புத்‌ தொகையொன்றை 
இதற்காகச்‌ செலவிட முடிவு செய்தனர்‌. அந்த இளைஞர்‌ கோடை 
காலத்தில்‌ தம்மால்‌ இயன்ற அளவு பொருளீட்டுவதற்காக உழைத்தார்‌. 
அவரது தாயார்‌, அந்த இளைஞர்‌ கல்லூரியில்‌ படிக்கும்‌ நான்கு ஆண்டு 
காலத்திற்கும்‌ வேலை செய்யலாம்‌ என்ற நம்பிக்கையுடன்‌, ஒரு 
வேலைக்குச்‌ சென்றார்‌. அது ஒரு வெற்றிகரமான குடும்ப முயற்சியாக 
இருந்தது; அந்த இளைஞர்‌ விரைவிலேயே கல்லூரியில்‌ சேர்ந்தார்‌. இந்த 
சாதனை இருந்தபோதிலும்‌, அவரது வரலாறு ஒரு கவலைமிக்க முடிவை 
கொண்டிருந்தது. அந்த இளைஞருக்கு, உயர்வான ஒழுக்கக்‌ கொள்கைகள்‌ 
இல்லாத ஒரு அறைநண்பர்‌ இருந்தார்‌. காலம்‌ ஆனபோது, அவரது 
அறைநண்பர்‌ அவரைப்‌ போதைப்‌ பொருட்கள்‌ பயன்படுத்தும்‌ வழக்கத்‌ 
திற்குள்‌ வழிநடத்திச்‌ சென்றார்‌. கல்லூரி அதிகாரிகள்‌ இதைக்‌ கண்டறிந்த 
உடனே, அவரும்‌ அவரது அறைநண்பரும்‌, தங்களுக்கும்‌ தங்கள்‌ குடும்பத்‌ 
திற்கும்‌, கனவீனமும்‌ தலைகுனிவும்‌ ஏற்படும்‌ வகையில்‌ கல்லூரியில்‌ இருந்து 
வெளியேற்றப்பட்டனர்‌. அவர்கள்‌ விதைத்தனர்‌, அவர்கள்‌ அறுத்தனர்‌. 
அந்த இளைஞர்‌ ஒரு நல்ல இளைஞர்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. அவர்‌ 
இன்னும்‌ தூரம்‌ சென்றிருக்க முடியும்‌, ஆனால்‌ அவர்‌ இன்னொருவரின்‌ 
விதைத்தலைத்‌ தமது விதைத்தலாகும்படி அனுமதித்தார்‌, கடைசியில்‌ 
இன்னொருவரின்‌ அறுப்பு அவரது அறுப்பாகியது. 

நமது விதைத்தலுக்கும்‌ அறுத்தலுக்கும்‌ மற்றவர்கள்‌ பங்களிக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ அதைச்‌ செய்யும்படி நாம்‌ அனுமதிக்கின்றோம்‌. 








எனவே, நாம்‌ நமது சிந்தனைகள்‌, தத்துவங்கள்‌, நண்பர்கள்‌, மற்றும்‌ 
செயல்பாடுகளைக்‌ கவனமாகக்‌ தீர்மானிக்க வேண்டும்‌; ஏனெனில்‌ அவை 
நாம்‌ செய்கின்ற முழு விதைத்தல்‌ மற்றும்‌ நாம்‌ செய்யப்போகின்ற முழு 
அறுத்தல்‌ ஆகியவற்றில்‌ உட்புகுந்து விடுகின்றன. உங்கள்‌ சிந்தனைகளும்‌ 
செயல்களும்‌ உங்களிடம்‌ இருந்து மட்டும்‌ வந்தாலும்‌ அல்லது அவைகள்‌ 
இன்னொருவருடைய செல்வாக்கிற்கு உட்பட்டாலும்‌, உங்கள்‌ அறுத்தல்‌ 
என்பது உங்கள்‌ விதைத்தலுக்கு ஒத்திசைந்ததாக இருக்கும்‌. 








77 


அறுவடை: மற்றவர்கள்மீது செல்வாக்குச்‌ 


செலுத்தும்‌ அறுப்பு 
சிம்ரியின்‌ அறுத்தல்‌ என்பது மற்றவர்களின்‌ அறுத்தல்மீது செல்வாக்குச்‌ 
செலுத்திற்று மற்றும்‌ இனியும்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ என்பது, சிம்ரியைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ நாம்‌ காணும்‌ நான்காவது உண்மையாக உள்ளது. 
சிம்ரியுடன்‌ தொடர்புடைய எவரொருவரும்‌ அந்தத்தொடர்புக்கு வருத்தப்‌ 





படுவதற்காகவே வாழ்ந்தனர்‌. 

சிம்ரி, “நல்ல விஷயங்கள்‌ தகுதியானவருக்கும்‌, முரட்டுத்தனமானவை, 
பெலமானவருக்கும்‌ சென்று சேருகின்றன. பெரிய முட்டிகளைக்‌ 
கொண்டவரே வெற்றியடை கின்றார்‌” என்று கூறும்‌ செல்வாக்கு ஒன்றைப்‌ 
பின்வைத்துச்‌ சென்றார்‌. உங்கள்‌ வாழ்வுடன்‌ வெளியே அனுப்ப இந்தச்‌ 
செய்தி எவ்வளவு பயங்கரமானதாக உள்ளது! சிம்ரியின்‌ வாழ்வு ஒரு 
பழமொழியானது (2 இராஜாக்கள்‌ 9:31). அவர்‌ ஏலாவைக்‌ கொலை 
செய்ததற்காக நினைவில்‌ வைத்திருக்கப்படுவார்‌. ஒரு அரசரைக்‌ கொலை 
செய்யும்‌ எவரும்‌ “சிம்ரி” என்று அழைக்கப்படுவார்கள்‌. பின்விட்டுச்‌ செல்‌ 
வதற்கு என்னவொரு நற்பெயர்‌! நீங்கள்‌, “ஒரு வேளை எவரொருவரும்‌ 
சிம்ரியின்‌ கூற்றைக்‌ கவனிக்காமல்‌ அல்லது அவர்‌ செய்வதைக்‌ கவனிக்காமல்‌ 
இருந்திருக்கலாம்‌. ஒருவேளை அவர்கள்‌, அவர்‌ போதித்த பாடத்தைப்‌ 
புறக்கணிக்கும்‌ அளவுக்கு சாமர்த்தியசாலிகளாய்‌ இருந்திருக்கலாம்‌” என்று 
கூறலாம்‌. சிலர்‌, அவரது வசப்படுத்தும்‌ வழிகளின்‌ செல்வாக்கிற்கு உட்பட்‌ 
டிருக்க வாய்ப்புள்ளது. சிம்ரியின்‌ பேச்சைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்‌ 
தவர்கள்‌, அவர்‌ அழிவு மற்றும்‌ தோல்விக்குள்‌ சென்றபோது, அதைக்‌ 
கவனித்து வேறு வழியை மேற்கொள்ளத்‌ தீர்மானித்திருக்கலாம்‌, ஆனால்‌ 
சிம்ரியின்‌ வாழ்வு அவர்களைத்‌ தொட்டதினால்‌ இட்டுவைக்கப்பட்டி ருந்த 
பண்பின்‌ எச்சங்கள்‌ சில அவர்களிடத்தில்‌ நிலைத்திருக்கும்‌. 

சமுதாயத்தில்‌ பொதுவாக, சிம்ரியின்‌ பங்களிப்பானது நல்ல சமுதாய 
வாழ்விற்கானதாக இன்றி, குளறுபடியை ஏற்படுத்துவதற்கு ஆனதாகவே 
இருந்தது. அவர்‌ தமக்குப்‌ பின்வருபவர்களுக்குப்‌ பயணத்தைச்‌ சுலப 
மாக்கும்‌ தடங்கலற்ற சாலையை அல்ல, ஆனால்‌ கண்ணீர்களின்‌ 
தாரையையே பின்விட்டுச்‌ சென்றார்‌. சாலையை வேகத்தடையுள்ள 
தாக்கும்‌ பாறைக்கற்களைப்‌ பொறுக்கியெடுத்து விடுவதற்குப்‌ பதிலாக, 
அவர்‌ சில கற்களைச்‌ சாலையில்‌ தூக்கப்போட்டு அவரைப்‌ பின்பற்றிய 
வர்களுக்குப்‌ பயணத்தைக்‌ கடினமாக்கினார்‌. சிம்ரிக்குப்பின்‌ வருபவர்கள்‌ 
வாழ்வை மிகவும்‌ கடினமானதாகக்‌ காண்பார்கள்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ - 
தேர்ந்துகொண்டாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ - சிம்ரியின்‌ வாழ்வு உற்பத்தி 
செய்திருந்த அறுவடையில்‌ பங்கேற்க வேண்டியிருந்தது. சிம்ரி பெரு 
வருத்தம்‌ மற்றும்‌ நம்பக்கூடாமை என்ற மேகத்தை விட்டுச்‌ சென்றார்‌, 
அதை இஸ்ரவேல்‌ சமூகங்கள்‌, நயத்துடன்‌ இருத்தல்‌, மதிக்கத்தக்கவா 


78 


றிருத்தல்‌ மற்றும்‌ தேவபயத்துடன்‌ இருத்தல்‌ ஆகியவற்றினால்‌ மீண்டும்‌ 
வெற்றிகொள்ள வேண்டியிருந்தது. 

நீங்கள்‌ ஒரு விளைச்சலை - நீங்கள்‌ அறுத்தாக வேண்டிய ஒரு 
விளைச்சலை மற்றும்‌, பிறர்‌ குறைந்தபட்சம்‌ ஒருபகுதியாவது, அறுத்தாக 
வேண்டிய விளைச்சலை - பின்வைத்துச்‌ செல்லுகின்றீர்கள்‌. அது 
என்ன வகையான விளைச்சலாக உள்ளது? எவரொருவரும்‌ முற்றிலும்‌ 
கும்மைக்கொண்டும்‌, தமக்காகவும்‌, மற்றும்‌ தம்மாலே மட்டும்‌ வாழ்வ 
தில்லை. நாம்‌ யாவருமே ஒரு சமூகத்தில்‌ வாழ்கின்றோம்‌. நாம்‌ பிறரின்மீது 
செல்வாக்குச்‌ செலுத்துகின்றோம்‌ மற்றும்‌ பிறரால்‌ செல்வாக்குச்‌ 
செலுத்தப்படுகின்றோம்‌. 

இந்த உண்மையைப்‌ பற்றி நாம்‌ நினைக்கையில்‌, பிள்ளைகளைப்‌ பற்றி 
நினைக்காதிருப்பது நமக்குக்‌ கடினமானதாக உள்ளது. அவர்கள்‌ எவ்வாறு 
வளர்க்கப்பட வேண்டும்‌ என்பதற்குத்‌ தங்கள்‌ பெற்றோர்களையோ அல்லது 
சமூகத்தையோ தாங்களாகவே தேர்ந்துகொள்ள முடியாது. ஒருநாளில்‌, 
அவர்கள்‌ தாங்கள்‌ இருப்பதையும்‌ தாங்கள்‌ கொண்டுள்ள பெற்றோர்‌ 
களுடன்‌ தாங்கள்‌ பிறந்த சமூகத்தில்‌ வாழவேண்டியதையும்‌ உணர்ந்தறி 
வார்கள்‌. அந்த முதல்‌ நாளில்‌ இருந்து, அவர்கள்‌ வேறு யாரேனும்‌ 
நட்டுவைத்தவற்றின்‌ விளைச்சலை அறுத்தலில்‌ பங்கேற்கின்றனர்‌. அவர்கள்‌ 
தோட்டத்திலோ அல்லது அவர்களுக்கு முன்னதாகவே உண்டாக்கப்பட்டு 
இருக்கிற முட்புதரிலோ அவர்கள்‌ வாழ்ந்தாக வேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு முன்னதாகவே விகைக்கப்பட்டுள்ளவற்றின்‌ விளைச்சலைச்‌ 
சுதந்தரிக்கன்றனர்‌. இந்த விதியின்‌ உண்மையானது நம்மை நின்று 
நிதானிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. நான்‌ விதைத்தவற்றை, நான்‌ மாத்திரம்‌ 
அறுப்பதில்லை, ஆனால்‌ மற்றவர்கள்‌ - விசேஷேமாக, நெருங்கிய மற்றும்‌ 
அன்பானவர்கள்கூட - நான்‌ விதைத்தவற்றில்‌ இருந்து ஓரளவுக்கு 
அறுக்கின்றனர்‌. அவர்கள்‌, நான்‌ ஏற்படுத்திக்கொண்ட தெரிவுகள்‌ மற்றும்‌ நான்‌ 
வாழ்ந்துள்ள வாழ்க்கை ஆகியவற்றினால்‌ நான்‌ அவர்களுக்கு அளித்துள்ள 
அறுவடையின்‌ வகைப்படி வாழ்வார்கள்‌. 


முடிவுரை 

நிச்சயமாகவே, சிம்ரி தமது வாழ்வை வாழமுடிந்திருந்தால்‌ - இது 
எவரொருவரும்‌ பெற்றிருக்க இயலாத வாய்ப்பாகும்‌ - அவர்‌ அதைப்பற்றி 
வித்தியாசமான வகையில்‌ சென்றிருப்பார்‌. அவர்‌ வேறொரு பாதையைத்‌ 
தேர்ந்து கொண்டிருப்பார்‌. அவர்‌ வாழ்வில்‌, விதைப்பதை ஜாக்ரெதை 
யாகவும்‌ சிந்தனை நிறைவுடனும்‌ கடந்து சென்றிருப்பார்‌. பின்கண்‌ 
ணோக்கு என்பது முன்கண்ணோக்கைவிட எப்போதும்‌ மேன்மையானதாக 
உள்ளது. சிம்ரி தமது வாழ்வை மீண்டும்‌ வாழ இயலாது. அவரது வாழ்வு 
முடிந்துவிட்டது. இருப்பினும்‌, சிம்ரி, தமது வாழ்வைக்‌ கொண்டு நமக்கு 
ஒரு எதிர்மறையான வகையில்‌, அறிவுறுத்த முடியும்‌. உண்மையில்‌, தேவன்‌ 
சிம்ரியின்‌ சம்மதம்‌ இன்றியே, அதைப்பற்றி நிச்சயப்படுத்தினார்‌. சிம்ரியின்‌ 
வாழ்வு பற்றிய இந்தச்‌ சிறு வரலாற்றுக்‌ குறிப்பில்‌, அவர்‌ செய்தவை “நீங்கள்‌ 
விதைப்பதை நீங்கள்‌ அறுப்பீர்கள்‌; நீங்கள்‌ விதைத்தவற்றிற்கும்‌ அதிகமாக 


79 


நீங்கள்‌ அறுப்பிர்கள்‌; உங்கள்‌ விளைச்சல்‌ /அறுப்பு பிறரால்‌ செல்வாக்குச்‌ 
செலுத்தப்படும்‌; உங்கள்‌ விளைச்சல்‌/அறுப்பு பிறரைச்‌ செல்வாக்குக்கு 
உட்படுத்தும்‌” என்று கூறுகிறது. அவரது வாழ்வு நாம்‌ கேட்க அவசியமான 
ஒரு பிரசங்கத்தைப்‌ பிரசங்கிக்றெது. நாம்‌ அதைக்‌ கவனிப்போமா? 

விதைத்தல்‌ மற்றும்‌ அறுத்தல்‌ பற்றிய செய்தியொன்றைப்‌ பிரசங்கித்த 
பிரசங்கியார்‌ பற்றிய கதை ஒன்று கூறப்படுகிறது. அவர்‌ ஒரு வலிவுநிறைந்த 
நடையில்‌, எவரொருவரும்‌ விளைச்சலை மாற்ற முடியாது என்று 
அறிவித்தார்‌. “நாம்‌ விதைக்கின்றோம்‌, நாம்‌ விதைத்துள்ளவற்றை நாம்‌ 
அறுப்போம்‌,” என்று அவர்‌ பலத்த குரலில்‌ அறிவித்தார்‌. அந்தப்‌ பிரசங்கத்‌ 
இற்குப்‌ பின்பு, அவரிடத்தில்‌ யாரோ ஒருவர்‌, “நாம்‌ விதைத்துள்ளவற்றை 
நாம்‌ அறுத்தாக வேண்டும்‌ என்றால்‌, நாம்‌ ஏன்‌ கிறிஸ்தவர்களாக வேண்டும்‌? 
எப்படியும்‌, நாம்‌ ஏற்கனவே விதைத்துள்ளவற்றை ஏற்கனவே அறுக்கப்‌ 
போகின்றோம்‌. கஇறிஸ்தவராகுதல்‌ என்பது அதை மாற்றப்போவதில்லையே” 
என்று கேட்டார்‌. அந்தப்‌ பிரசங்கியார்‌ ஒரு கணம்‌ சிந்தித்துவிட்டுப்‌ 
பின்பு, “ஆம்‌, நீங்கள்‌ கூறுவது சரியே. நாம்‌ விதைத்துள்ளவற்றை நாம்‌ 
திரும்ப பெறுகின்றோம்‌. பூமிக்குரிய அறுவடையானது நாம்‌ கிறிஸ்தவராகி 
விட்டதால்‌ மாத்திரம்‌ நீக்கப்படாது, ஆனால்‌ கிறிஸ்தவர்கள்‌, இதுவரை 
யிலும்‌ தவறாகச்‌ செலவிடப்பட்டுள்ள வாழ்வில்‌ இருந்து அறுக்கப்பட்டாக 
வேண்டிய அறுவடையை எதிர்கொள்வதில்‌, தங்களுக்கு உதவுவதற்காக 
தேவனையும்‌, கிறிஸ்துவையும்‌, பரிசுத்த ஆவியையும்‌, மற்றும்‌ சபையையும்‌ 
கொண்டுள்ளனார்‌” என்று பதில்‌ அளித்தார்‌. அவர்‌ சரியாகவே கூறினார்‌, 
ஆனால்‌ இன்னொரு சிந்தனையும்‌ இவ்விடத்தில்‌ கூட்டப்பட்டாக 
வேண்டும்‌: கிறிஸ்தவராகுதல்‌ என்பது தனிநபர்‌ ஒருவர்‌ நேற்றைய தினத்தில்‌ 
இருந்து பெற்ற அறுவடையைக்‌ கையாள உதவுவது மாத்திரமின்றி, 
நாளைய தினத்திற்கும்‌ மற்றும்‌ நித்தியத்திற்குமான விகைத்தலின்‌ சரியான 
வகையைச்‌ செய்ய அவசியமான இயக்குதலையும்‌ அவருக்கு /அவளுக்குக்‌ 
கொடுக்கும்‌. 








கற்க வேண்டிய பாடம்‌: 
நீங்கள்‌ எவ்வாறு விதைக்கின்றீர்கள்‌ என்பது பற்றி 
எச்சரிக்கையாய்‌ இருங்கள்‌. 
ஏனென்றால்‌ நீங்கள்‌ விதைத்துள்ளவற்றின்படியே 
நீங்களும்‌ மற்றவர்களும்‌ அறுப்பிர்கள்‌. 


80 


8 
தீப்ணி 


ிரிவினையின்‌ தீமைகள்‌ 


வேதபாடப்‌ பகுதி: 1 இராஜாக்கள்‌ 1615-22 


உள்ளான விரோதம்‌ என்பது குடும்பங்களை, சபைகளை, நிறுவனங்‌ 
களை, மற்றும்‌ நாடுகளைப்‌ பிய்த்தெறிந்து கிழிக்கும்‌ நிழல்களில்‌ ஒளிந்துள்ள 
அரக்கனாக உள்ளது. “பிரித்துக்‌ கைப்பற்று” என்பது வெற்றிக்குப்‌ பிசாசின்‌ 
கொள்ளைகளில்‌ ஒன்றாக எப்போதும்‌ இருந்துள்ளது. “தனக்கு எதிராகத்‌ 
தானே பிரிந்திருக்கும்‌ வீடு நிலைநிற்க முடியாது,” என்பதை அறிந்துள்ள 
அவன்‌, சகோதரருக்கு விரோதமாகச்‌ சகோதரரைக்‌ திருப்புவதன்மூலம்‌ 
தேவனுடைய மக்களை அழிக்க நாடுகின்றான்‌. வெளியிலிருந்து 
மரங்கொத்திகளைப்‌ பயன்படுத்தி சத்தியத்தின்‌ வீட்டைத்‌ தரைமட்ட மாக்க 
அவனால்‌ முடியாவிட்டால்‌, அவன்‌ அதை உள்ளான கறையான்களைக்‌ 
கொண்டு மெதுவாக அழிப்பான்‌. 

இஸ்ரவேல்‌ நாடு தனது மற்ற எல்லாச்‌ சிரமங்களுடனும்‌ கூடுதலாக, 
அதன்‌ வீழ்ச்சிக்கான கடைசிப்படியாக இருந்த நாட்டுப்‌ பிரிவினையுடன்‌ 





போராட வேண்டியிருந்தது. ஒருவேளை, பிரிவினையின்‌ தடம்‌ புரளச்செய்‌ 
தலுக்கு மிகவும்‌ குறைவாகத்‌ தயாராய்‌ இருந்த நாடு இஸ்ரவேல்தான்‌ என்று 
கூறலாம்‌. அந்த நாடானது, மூன்று அரசர்களின்‌ ஆட்சிக்காலத்தினூடே, 
தூக்கியெறியப்பட்ட கைக்குட்டைகளைப்போலக்‌ கடந்து சென்றிருந்தது. 
கி.மு. 931ல்‌ இருந்து மொத்தம்‌ ஐந்து அரசர்கள்‌ ஆண்டிருந்தனர்‌. அந்த ஐந்து 
அரசர்களுமே தங்கள்‌ தலைகளின்மீது தேவன்‌ விதித்த நியாயத்தீர்ப்பினால்‌ 
இறந்துபோயினர்‌. அந்த ஐந்துபோர்களில்‌, ஒருவர்‌ தேவனால்‌ அடிக்கப்‌ 
பட்டார்‌ (யெரொபெயாம்‌), இருவர்‌ கொலைசெய்யப்பட்டனர்‌ (நாதாப்‌ 
மற்றும்‌ ஏலா), மற்றும்‌ ஒருவர்‌ தற்கொலை செய்துகொண்டார்‌ (ம்ரி). 
பாஷாவுக்கு என்ன நேர்ந்தது என்பதைக்கூட நாம்‌ அறிவதில்லை. 
யெரொடெயாமுக்கும்‌ பாஷாவுக்கும்‌ நீண்ட ஆளுகைக்‌ காலம்‌ தரப்பட்டி 
ருந்தது, யெரொபெயாம்‌ இருபத்து இரண்டு ஆண்டுகளும்‌, பாஷா 
இருபத்து நான்கு ஆண்டுகளும்‌ ஆட்சிசெய்திருந்தனர்‌. யெரொபெயாம்‌ 
தமது காலத்தை, தமது சொந்த மதத்தை நிலைநாட்டுவதில்‌ செலவிட்டார்‌, 
மற்றும்‌ பாஷா தமது காலத்தை, யெரொபெயாமின்‌ மதத்தை முழுமை 
யடையச்‌ செய்வதில்‌ செலவிட்டார்‌. ஆகையால்‌, இவ்விரு அரசர்களும்‌, 
நாட்டிற்கு அவசியமான ஆவிக்குரிய நடத்துவத்தை அளிக்கத்‌ 
குவறியிருந்தனார்‌. இந்தத்‌ தோல்விகளின்‌ விளைவாக, இஸ்ரவேல்‌ நாடு, 
ஆவிக்குரிய வகையிலும்‌ அமைப்புரீதியான வகையிலும்‌ பலவீனமான 
நிலையில்‌ இருந்தது. மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வும்‌ தேவனுக்குத்‌ 





81 


குங்களை மறுபடியும்‌ அர்ப்பணித்தலும்‌ மிகவும்‌ அவசியமாயிருந்தது. 
நாட்டை ஒன்றுகூட்டி தேவனிடத்தில்‌ திருப்பிக்‌ கொண்டுவர யாரேனும்‌ 
ஒருவர்‌ தேவைப்பட்டார்‌. அவ்வாறு செய்யவில்லை என்றால்‌, மரணம்‌ 
என்பது உடனடியாக வரக்கூடியதாயிருந்தது. ஒருவேளை, அடுத்த அரசர்‌ 
இதற்கான பதிலாய்‌ இருக்கலாம்‌. 

தேவனைத்‌ தேடுபவர்கள்‌ யாவரும்‌ ஏமாற்றம்‌ அடையும்படி, திப்னி 
என்ற அரசரிடத்தில்‌ நம்பிக்கை எதுவும்‌ காணப்படாதிருந்தது. அரியணையில்‌ 
ஒரு அரசரை அமரச்‌ செய்யும்‌ அடுத்த முயற்சி, விஷயங்களை மிகவும்‌ 
மோசமாக்கி, நாட்டை யுத்தம்‌ செய்யும்‌ இருபிரிவுகளாக்கும்‌. இந்த 
விரோதம்‌ நாட்டிற்கு நான்கு - அல்லது ஐந்து - ஆண்டுகள்‌ நீடித்த ஒரு 
முறிவைக்‌ கொண்டு வந்தது. இஸ்ரவேலின்‌ ஒருமைப்பாட்டுக்‌ குறைவான 
இந்த ஆண்டுகள்‌ நாட்டை நிர்மூலமாக்கும்‌ விளிம்பிற்குத்‌ தள்ளிற்று. 
ஒரு வேளை நாடானது இன்னும்‌ நீண்டகாலம்‌ பிரிவினை நிலையில்‌ 
இருந்திருந்தால்‌, அது வடக்கில்‌ தமஸ்குவில்‌ இருந்து கிழக்கில்‌ அசீரியா 
வரையிலிருந்த எழுச்சிபெற்ற மேன்மையான வல்லமையுடைய சக்தி 
களினால்‌ அழிக்கப்பட்டு இருந்திருக்கும்‌. நாடானது ஒருசில நொடிகளில்‌ 
தனது மரண அறிவிப்பு ஒலியைக்‌ கொண்டிருந்திருக்கும்‌. 

இந்த அழிவிற்கு அருகாமையைக்‌ கொண்டு வந்தது எது? பிசாசானவன்‌ 
ஏறக்குறையத்‌ தனது தீயவழியை எவ்வாறு பெற்றான்‌? அவன்‌ அழிவிற்கான 
தனது பிரியமான வழிமுறைகளில்‌ ஒன்றான பிரிவினையைப்‌ பயன்படுத்தி 
னான்‌. 

உம்ரி என்பவன்‌, இஸ்ரவேல்‌ மக்களில்‌ ஏறக்குறையப்‌ பாதியள 
வினரிடத்தில்‌ புகழ்பெற்றிருந்தாலும்‌, மற்ற பாதியினரால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
படாதிருந்தான்‌. உம்ரி நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌ இப்னி 
என்ற பெயர்‌ கொண்ட மனிதரைக்‌ தங்கள்‌ அரசராகத்‌ தெரிந்துகொண் 
டனர்‌: 


அப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இரண்டு வகுப்பாய்ப்‌ பிரிந்து, 
பாதி ஜனங்கள்‌ கனாத்தின்‌ குமாரனாகிய இப்னியை ராஜாவாக்க, 
அவனைப்‌ பின்பற்றினார்கள்‌; பாதி ஜனங்கள்‌ உம்ரியைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. ஆனாலும்‌ கீனாத்தின்‌ குமாரனாகிய திப்னியைப்‌ 
பின்பற்றின ஜனங்களைப்‌ பார்க்கிலும்‌, உம்ரியைப்‌ பின்பற்றின 
ஜனங்கள்‌ பலத்துப்போனார்கள்‌; இப்னி செத்துப்போனான்‌; உம்ரி 
அரசாண்டான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌ முப்பத்தோராம்‌ 
வருஷத்தில்‌, உம்ரி இஸ்ரவேல்மேல்‌ ராஜாவாகி, பன்னிரெண்டு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌; அவன்‌ திர்சாவிலே ஆறுவருஷம்‌ 
அரசாண்டு (1621-23). 


திப்னி, இஸ்ரவேலின்‌ ஒரு பகுதியில்‌ நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள்‌ 
(கி.மு. 885 முதல்‌ 881 வரை.) அரசாண்ட வேளையில்‌, உம்ரி அந்நாட்டின்‌ 
மற்ற பகுதியில்‌ அரசாண்டார்‌. பிரிவினையின்‌ இந்தக்‌ கால கட்டத்தின்‌ போது, 
நாட்டின்‌ இருபகுதிகளுக்கும்‌ இடையில்‌ உள்நாட்டு யுத்தம்‌ நடந்தது, 
இது கடைசியில்‌ உம்ரி, திப்னியை வெற்றிகொண்டு நாடு முழுமைக்கும்‌ 


82 


அரசராகும்‌ வரையில்‌ நீடித்தது. 

திப்னி என்பவர்‌ வெளிப்படையாகக்‌ தெரியாத உருவமாய்‌ 
இருக்கின்றார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ வரலாற்றின்‌ மேடையில்‌ ஒரு கணம்‌ 
மாத்திரமே வந்து, பின்பு மறைந்து போனார்‌. அவர்‌ எவ்வாறு மரித்தார்‌ 
என்றுகூட நாம்‌ அறிவதில்லை. அவர்‌ ஒரு யுத்தத்தில்‌ கொல்லப்பட்டாரா? 
அவனுடைய நோக்கம்‌ அவனுடனே மரித்ததா? நாம்‌ அறிவதில்லை. 

அவர்‌ இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ ஒரு பகுதியை, ஒருமைப்பாட்டில்‌ 
இருந்து பிரிவினைக்கு வழிநடத்திச்‌ சென்றார்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌. 
அவரது செயலானது நியாயமானதாக அல்லது கனம்பெற்றதாக இருந்தது 
என்பதற்கு வசனப்பகுதியில்‌ குறிப்பு எதுவும்‌ இருப்பதில்லை. அவர்‌ தேவனு 
டைய வசனத்தை கனப்படுத்துவதற்கான நீதியான தேர்ந்துகொள்ளுதலில்‌ 
குமது மக்களை வழிநடத்தியிருந்தால்‌, அது நிச்சயமாகவே, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 

இரு வகையான பிரிவினைகள்‌ நிலவுகின்றன: உண்மைநிறைந்த 
பிரிவினை மற்றும்‌ கலகத்திற்கு ஏதுவான பிரிவினை. இவற்றில்‌ 
முதலாவதற்குத்‌ தேவன்‌ காரணமாயிருக்கிறார்‌, இரண்டாவதற்குச்‌ 
சாத்தான்‌ காரணமாயிருக்கிறான்‌. ஒன்று பரலோகத்தில்‌ இருந்து வந்தது, 
இன்னொன்று பூமியில்‌ இருந்து வந்தது. எழுதப்பட்ட சத்தியம்‌ 
மற்றும்‌ ஜீவனுடைய சத்தியத்தினிமித்தம்‌ (2 கொரிந்தியர்‌ 6:16-18) 
பிரிவினையின்‌ முதல்வகை ஏற்பட்டிருந்தது. இயேசு, “சமாதானத்தையல்ல, 














பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்‌” என்று கூறினார்‌ (மத்தேயு 
10:34ஆ). இயேசுவைப்‌ பின்பற்றுவதாக எடுக்கப்படும்‌ முடிவானது, ஒரு 
குடும்பத்தை, கணவன்‌ மனைவியை, அல்லது நண்பர்களைப்‌ பிரிக்கக்‌ 
கூடும்‌. இது தேவனால்‌ கனப்படுத்தப்பட்ட பிரிவினையாயிருக்கும்‌. நீங்கள்‌ 
கிறிஸ்தவராய்‌ இருத்தல்‌ என்பது, நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டுள்ள 
விசுவாசத்தை அழிக்கின்ற, கிறிஸ்துவிடம்‌ உண்மையற்றுப்‌ போகும்படி 
உங்களை வழிநடத்துகன்ற அல்லது கிறிஸ்துவுக்காக நீங்கள்‌ கொண்டுள்ள 
செல்வாக்கை அழிக்கின்ற மக்களிடத்தில்‌ இருந்து பிரிந்திருப்பதை அவசிய 
மாக்கும்‌ என்றால்‌, அவர்கள்‌ நடுவில்‌ இருந்து, வெளியே வந்து விடுங்கள்‌. 
அந்தப்‌ பிரிவினை அவசியமானதாகவும்‌ மேன்மையானகாகவும்‌ உள்ளது, 





அது சபிக்கப்பட்டதல்ல. 

கலகம்‌ விளைவிக்கும்‌ பிரிவினை என்பது அடையாளம்‌ காட்டப்பட 
வேண்டிய மற்றும்‌ தவிர்க்கப்பட வேண்டிய பிரிவினை வகையாக உள்ளது. 
பவுல்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 


அன்றியும்‌ சகோதரரே, நீங்கள்‌ கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு 
விரோதமாய்ப்‌ பிரிவினைகளையும்‌ இடறல்களையும்‌ உண்டாக்கு 
கிறவர்களைக்குறித்து எச்சரிக்கையாயிருந்து, அவர்களை விட்டு 
விலக வேண்டுமென்று உங்களுக்குப்‌ புத்திசொல்லுகிறேன்‌. அப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
ஊழியஞ்செய்யாமல்‌ தங்கள்‌ வயிற்றுக்கே ஊழியஞ்செய்து, 
நயவசனிப்பினாலும்‌ இச்சகப்பேச்சினாலும்‌, கபடில்லாதவர்களுடைய 
இருதயங்களை வஞ்சிக்றெவர்களாயிருக்கறொர்கள்‌ (ரோமர்‌ 16:17, 18). 


83 


பிரிவினை ஏற்படுத்தும்‌ மக்கள்‌, இடர்ப்பாட்டை உண்டாக்குகிறவர்‌ 
களாய்‌, முரண்பாட்டில்‌ நடக்கின்றவர்களாய்‌, இடர்ப்பாட்டை 





ஏற்படுத்தும்படிக்கு விஷயத்தைக்‌ கண்ணோக்குகின்றவர்களாய்‌ இருக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ கருத்துக்கள்‌, ஆளுமைத்தன்மைகள்‌, மற்றும்‌ 
தனிப்பட்ட விருப்பங்கள்‌ ஆகியவற்றின்மீது பிரிவினைகளை உண்டாக்கு 
கின்றனர்‌, சத்தியத்தின்படி யல்ல. 

இஸ்ரவேல்‌ நாடு எவ்வகையான பிரிவினையை அனுபவித்தது: 
உண்மைநிறைந்த பிரிவினையையா அல்லது கலகம்‌ விளைவிக்கும்‌ 
பிரிவினையையா? அது கலகம்‌ விளைவிப்பதாக, நடந்திருக்கக்கூடாத ஒரு 
பிரிவினையாக, தேவனுடைய செயலையல்ல, ஆனால்‌ பிசாசின்‌ செயலை 
துரிதப்படுத்தும்‌ பிரிவினையாக இருந்தது. 

உங்களால்‌ கற்பனை செய்ய முடிகிறதா? ஆவிக்குரிய மரணத்தின்‌ 
முனையில்‌ தள்ளாடிக்கொண்டு இருந்த இந்த நாடு, இரு பிரிவுகளாகப்‌ 
பிரிந்து தங்களின்‌ எஞ்சியிருந்த சக்தியை ஒருவருக்கொருவர்‌ விரோதமாய்ச்‌ 
சண்டையிடுவதில்‌ செலவிட்டதன்மூலம்‌ செலவிட்டதால்‌ தங்கள்மீதான 
சாபங்களை இன்னும்‌ சிக்கலாக்கிக்கொண்டது, இஸ்ரவேல்‌ நாடு, தனது 
முன்னேற்றத்தைக்‌ கவனிப்பகைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக உள்நாட்டு 
யுத்தத்தின்மீது அக்கறையாய்‌ இருந்தது. 

இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ வரலாற்றினுடைய இந்தப்‌ பக்கம்‌ நமக்கு 
விசேஷித்த அறிவுறுத்தல்‌ தருவதாக இருக்றெது. இது மற்ற சத்தியங்களின்‌ 
மத்தியில்‌, பிரிவினையின்‌ இமைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 
அவர்களின்‌ கோல்விகளினுடைய கண்ணீர்கள்‌ மூலமாக இந்தத்‌ தீமை 
களைக்‌ கண்ணோக்குங்கள்‌. இந்தத்‌ தீமைகளை ஜாக்கிரதையாக 





எடைபோட்டு, இவைகள்‌ உங்களைப்‌ பாதிக்க அனுமதிக்காதிருக்கும்படி 
தீர்மானம்‌ செய்யுங்கள்‌. 


பிரிவினை நமது பலத்தைக்‌ குறைக்கிறது 

கலகம்‌ விளைவிக்கும்‌ பிரிவினையானது நமது பலத்தைக்‌ குறைக்கிறது 
என்பது இதன்‌ முதல்‌ இமையாக உள்ளது. இஸ்ரவேல்‌ நாடு தனது எல்லா 
சக்திகளையும்‌, நாட்டின்‌ ஆவிக்குரிய வாழ்வை மீளக்கட்டுவிப்பதை நோக்கி 
இயக்குவது அவசியமாய்‌ இருந்தது. அதற்குப்பதிலாக, நான்கு அல்லது 
ஐந்து ஆண்டுகள்‌ அதன்‌ சக்தியானது, ஒரு பிரிவினையை நீக்கச்‌ சென்றது. 
ஜெபக்கூட்டங்கள்‌ நடத்துவதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ யுத்த ஆலோசனை 
களைச்‌ செய்துகொண்டிருந்தனர்‌; பிரசங்கங்களைக்‌ கவனிப்பதற்காகக்‌ 
கூடுவதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ தங்கள்‌ பட்டயங்களைக்‌ கூர்மையாக்கு 
வதற்காகக்‌ கூடினர்‌. அவர்களுடைய ஆதாரமூலங்கள்‌ தேவனுடைய 
சித்தத்தையல்ல, ஆனால்‌ மனிதருடைய விருப்பங்களையே சாதிக்கச்‌ 
சென்றன. 

ஒரு சிறிய, ஒன்றிணைந்த குழுவானது பலம்‌ வாய்ந்ததாக உள்ளது; 
பெரிய குழுக்கள்கூட, பிரிவுபட்டிருக்கும்போது பலவீனமானதாக உள்ளது. 
போராடப்பட வேண்டிய ஆவிக்குரிய யுத்தங்களுக்கு அவசியமாகும்‌ சக்தி 
யானது, பிரிவினையால்‌ வரும்‌ கவலைகள்‌ மற்றும்‌ தலைவலிகளுக்குத்‌ 


64 


திசைதிருப்பப்படுறெது. ஒரு கோவேறுக்கமுதை உதைத்துக்கொண்டு 
இருக்குமென்றால்‌, அது [வண்டியை] இழுக்க முடியாது; ஒருவர்‌ பிறருடன்‌ 
சண்டையிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ மக்கள்‌ வழக்கமாக முன்னோக்கிச்‌ செல்‌ 
லாதவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. 

குந்தையொருவர்‌, குச்சிகளைப்‌ பொருளறி பாடமாகப்‌ பயன்படுத்தி, 
தமது மகன்களை ஒன்றித்து இருக்குமாறு வேண்டிக்கொண்ட கதையைப்‌ 
பற்றி நீங்கள்‌ கேள்விப்பட்டு இருக்கலாம்‌. அவர்களுக்கு முன்பாக, அவர்‌ 
ஒரு குச்சியை எடுத்து அதை முறித்துப்போட்டார்‌. அவர்‌ தமது மகன்‌ 
களிடத்தில்‌, “ஒரு குச்சியை எளிதில்‌ உடைக்க முடியும்‌ என்பதை நீங்கள்‌ 
காணமுடிகிறது” என்றார்‌. பின்பு அவர்‌ இருகுச்சிகளை ஒன்றாக எடுத்து 
சற்று அதிகப்‌ பிரயாசத்துடன்‌ அவற்றை முறித்துப்‌ போட்டார்‌. அவர்‌, 
“மகன்களே, உங்களில்‌ இருவர்‌ மாத்திரம்‌ சேர்ந்திருந்தால்‌, உங்களை 
வெற்றிக்கொள்வது கடினம்‌” என்று கூறினார்‌. பின்பு அந்தத்‌ தந்‌ைத 
பலகுச்சிகளை ஒன்றாக எடுத்து, அவற்றை முறிக்க முயற்சி செய்தார்‌. 
அவர்‌ அதை வெறுங்கைகளால்‌ முறிக்க முடியாமல்‌ போயிற்று; அவை 
மிகவும்‌ பலமாயிருந்தன. பின்பு பாடம்‌ வந்தது. அவர்‌, “மகன்களே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ சேர்ந்து இருந்தால்‌, பிசாசானவன்‌ உங்களை வெற்றிகொள்ள 
இயலாது. உங்களில்‌ ஒருவர்‌ தனியே இருக்கும்போது பலவீனமாய்‌ 
இருக்கின்றீர்கள்‌. உங்களில்‌ இருவர்‌ ஒன்றுகூடியிருத்தல்‌ என்பது பெரும்‌ 
பலத்திற்கானதாக உள்ளது. நீங்கள்‌ யாவரும்‌ ஒன்றுகூடியிருத்தல்‌ என்பது 
வெற்றிகொள்ளப்பட இயலாத விஷயமாக உள்ளது” என்றார்‌. அவர்‌ 





போதித்த பாடம்‌ உண்மையானது என்பதை நாம்‌ யாவரும்‌ அறிவோம்‌. 

தெளிவாய்ச்‌ சந்திக்கையில்‌, ஒருமைப்பாட்டை யாரால்‌ குறைத்து 
மதிப்பிட முடியும்‌? இருப்பினும்‌, இஸ்ரவேல்‌ இவ்வாறு செய்தது, மற்றும்‌ 
நாமும்‌ சில வேளைகளில்‌ இவ்வாறு செய்கின்றோம்‌. இஸ்ரவேல்‌ நாடு 
தேவனிடம்‌ சென்று தங்கள்‌ அரசரைக்‌ தேர்வுசெய்யும்படி அவரைக்‌ 
கேட்டிருக்க வேண்டும்‌. பின்பு அவர்கள்‌ தேவனுடைய தெரிந்துகொள்‌ 
ளுதலை நிறைவேற்ற ஒன்றுகூடியிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ அவ்வாறு 
செய்திருந்தால்‌, அவர்கள்‌ தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்திருப்பார்கள்‌, 
அவர்கள்‌ மக்களினம்‌ என்ற வகையில்‌ ஒன்றுகூடியிருப்பார்கள்‌, மற்றும்‌ 
ஒரு நாடு என்ற வகையில்‌ வெற்றிக்கொள்ளப்பட இயலாதவர்களாய்‌ 
இருந்திருப்பார்கள்‌. இருப்பினும்‌, அந்த மக்கள்‌ தங்கள்‌ சொந்தத்‌ தெரிவை 
ஏற்படுத்த விரும்பினர்‌, அவர்கள்‌ கருத்து ஒருமித்து இருக்க இயலாதிருந்‌ 
தனர்‌. ஒரு விஷயம்‌ இன்னொரு விஷயத்திற்கு வழிநடத்திற்று, ஒற்றுமையில்‌ 
முறிவு ஏற்பட்டது. அதுவே எப்போதும்‌ விஷயமாக உள்ளது. பிரிவினை 
என்பது வழக்கமாக, தேவனுடைய வழியைப்‌ புறக்கணிப்பதில்‌ இருந்து 
வெளிவருகிறது, மக்கள்‌ தங்கள்‌ சூழ்நிலைகளினால்‌ ஒன்றுகூடிவருமாறு 
வற்புறுத்தப்படும்போது அல்லது அவர்கள்‌ தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிய ஒப்புக்கொள்ளும்போது மாத்திரமே அவர்கள்‌ ஒன்றித்திருக்க 
முடியும்‌. இதில்‌ பிந்திய வழிமுறைதான்‌ மக்கள்‌ விரும்பி நாடக்கூடியதாக 
உள்ளது. 





85 


பிரிவினை நமது பற்றுறுதியை 
இடம்மாற்றுகிறது 
பிரிவினை என்பது நமது பற்றுறுதியை இடம்மாற்றுகிறது என்பது, 
நாம்‌ தவறவிடத்‌ துணியாத இதன்‌ இன்னொரு தீமையாக உள்ளது. 
இஸ்ரவேல்‌ நாடு, தேவனுக்கு ஒரே பற்றுறுதி உடையவர்களாய்‌ இருக்க 
வேண்டியிருந்தது. அவரே அவர்களின்‌ ஒரே நடத்துனராக இருக்க 
வேண்டியதாயிருந்தது. அரசர்‌ என்பவர்‌ பூமியில்‌ தேவனுடைய பிரதிநிதி 
யாக இருக்க வேண்டியிருந்தது. அரசர்‌ என்பவர்‌ தமது நாட்டை, பூமியில்‌ 





தேவனுக்கென்ற “தனியே பிரித்து வைக்கப்பட்ட” மக்களை வழிநடத்தும்‌ 
பணிப்பொறுப்பைக்‌ கொண்டிருந்தார்‌. இஸ்ரவேல்‌ நாடு இரு குழுக்களாகப்‌ 
பிரிந்தபோது, ஒவ்வொரு குடும்பமும்‌ ஏதோ ஒரு குழுவிற்குப்‌ பற்றுறுதி 
உள்ளதாயிற்று. தேவனுக்குக்‌ கழ்‌ ஒரே நாடாக, ஓரே இருதயமுள்ள 
வர்களாக, ஒரே ஆத்துமா உடையவர்களாக இருப்பதற்குப்பதிலாக, 
இஸ்ரவேல்‌ நாடு, இரு நாடுகளாயிற்று, அவை ஒவ்வொன்றும்‌ மற்றதன்மீது 
உயார்‌அதிகாரம்‌ கொண்டிருக்க எதிர்த்துப்‌ போட்டியிட்டன. அவர்கள்‌ 
தேவனுக்கு கீழே ஒரே நாடாக இருப்பதில்‌ இருந்து இது எவ்வளவு 
வேற்றுமையுடையதாக இருந்தது? அவர்களின்‌ அர்ப்பணிப்பு, தேவனி 
டத்தில்‌ இருந்து ஒரு சிறுகுழுவிற்கு, தேவனுடைய சித்தத்தில்‌ இருந்து 
அவர்களின்‌ சொந்த இச்சைகளுக்கு மாற்றப்பட்டி ருந்தது. 

புதிய ஏற்பாட்டில்‌ மாம்சப்பிரகாரமான சிந்தனை என்பது பொறாமை, 
வாக்குவாதம்‌, மற்றும்‌ பேதகங்கள்‌ ஆகியவற்றை உள்ளடக்குகிறது 
(1 கொரிந்தியர்‌ 3:3). வேறுவார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌, மாம்சப்‌ 
பிரகாரமான சிந்தனை என்பது, களியாட்டம்‌, மதுபானம்‌ பண்ணுதல்‌, 
மற்றும்‌ ஆபாசத்‌ திரைப்படங்கள்‌ பார்த்தல்‌ ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமானதாக உள்ளது. இன்றைய நாட்களில்‌ மக்கள்‌ சிலர்‌, இந்த மூன்று 
செயல்களில்‌ இருந்து பயத்துடன்‌ பின்வாங்குகின்றனர்‌, அவர்கள்‌ செய்வது 
நல்லதாயிருக்கலாம்‌; துரதிர்ஷ்டவசமாக, அதே மக்களில்‌ சிலர்‌ பொறாமை, 
வாக்குவாதம்‌, மற்றும்‌ பேதகங்கள்‌ ஆகியவற்றில்‌ நிபுணர்களாய்‌ 
இருக்கின்றனர்‌. பிரித்தல்‌ மற்றும்‌ பிரிவினை ஆகியவை காலங்களினூடே 
சபையின்‌ தடையாயிருக்கும்‌ என்று பரிசுத்த ஆவியானவர்‌ அறிந்தி 
ருந்தார்‌, அவர்‌ நமது கவனத்தை ஈர்த்துள்ள மற்ற எல்லாத்‌ இமைகளைக்‌ 
காட்டிலும்‌ விரோதம்‌ என்ற கமைக்கு எதிராக அதிகமாய்‌ நம்மை எச்சரித்து 
இருக்கின்றார்‌. 

நாமகரணத்துவம்‌ என்ற விஷயத்துடன்‌ எழும்பியுள்ள நமது 
பற்றுறுதியை இழந்துபோகும்‌ இமையை நாம்‌ கண்டிருப்பதில்லையா? 
கிறிஸ்தவர்கள்‌ என்று தங்களை உரிமைகோரிக்கொள்ளும்‌ மக்கள்‌ பிரிந்து 





நின்று குழுப்பிரிவினையை வளரச்‌ செய்கின்றனர்‌. அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
கனிப்பெயர்களைக்‌ கொடுத்துக்கொண்டு, தங்களுக்கென்று தனிப்பட்ட 
மதச்சட்டங்களை எழுதிக்கொண்டு, முழுநிறைவுக்கென்று தங்களை 
ஒருங்கமைத்துக்‌ கொள்கின்றனர்‌. கிறிஸ்துவுக்கும்‌ அவரது சபைக்கும்‌ 
மாத்திரமே காண்பிக்கப்பட வேண்டிய பற்றுறுதியானது “அவர்களின்‌ 


86 


சபை” மற்றும்‌ “அவர்களின்‌ நம்பிக்கைகள்‌” ஆகியவற்றிற்குக்‌ காண்பிக்கப்‌ 
படுகிறது. கிறிஸ்துவே முழுமையான திட்டமாய்‌ இருக்க வேண்டியபோது, 
அவர்களின்‌ திட்டத்தில்‌ கிறிஸ்து ஒரு பகுதியாக மாத்திரம்‌ இருக்கின்றார்‌. 
நாம்‌ எவ்வித முன்‌அனுமானமும்‌ இன்றி தேவனுடைய வசனத்தில்‌ 
ஆலோசனை கேட்பதற்கு நேரம்‌ மாத்திரம்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌, 
அதில்‌ எவ்வித நாமகரணக்‌ கூட்டங்களும்‌ நிலவுவதில்லை என்பதை நாம்‌ 
கண்டறிவோம்‌. வேதவசனங்கள்‌ ஒரே ஒரு சபையை (எபேசியர்‌ 4:4, 5), 
கல்வாரியில்‌ கிறிஸ்து மரித்தபோது கிரயம்‌ கொடுத்து வாங்கிய சபையை 
(நடபடிகள்‌ 20:28) மாத்திரமே பிரசங்கிக்கன்றன. அது “எனது” சபை 
யாகவோ, “உங்களது” சபையாகவோ, அல்லது “நமது” சபையாகவோ 
அல்ல, ஆனால்‌ அவருடைய சபையாக உள்ளது. எவரொருவரும்‌ தம்மைக்‌ 
கிறிஸ்துவின்‌ சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தாலன்றி அதில்‌ சேர்க்கப்படுவ 
தில்லை, மற்றும்‌ எவரொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ சபையாக எவ்விதமான 
கூட்டல்‌ மற்றும்‌ கழித்தல்‌ இன்றி வாழ்ந்தாலன்றி கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய 
வகையில்‌ வாழ்வதில்லை. 

நான்‌ என்னிடம்‌ பயிலும்‌ பிரசங்க மாணவர்களுக்கு, ஒரு பெரிய 
தவறுக்கு எதிராகக்‌ காத்துக்கொள்ளும்படிக்‌ கூறுவதுண்டு: உங்கள்‌ 
சுவிசேஷ ஊழியத்தில்‌ நீங்கள்‌, கருத்துக்கள்‌, ஆளுமைத்தன்மைகள்‌, அல்லது 
தனிப்பட்ட இச்சைகள்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ சடையில்‌ பிரிவினை 
ஏற்படுத்தியதாகக்‌ காண்பிக்கும்‌ பதிவேட்டுடன்‌ தேவனுடைய சிங்காசனத்‌ 
திற்கு முன்பாகக்‌ கடை சிநாளில்‌ வரவேண்டாம்‌. அது உங்கள்‌ பெயருக்கு 





எதிராக நீங்கள்‌ கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான அடையாளங்களில்‌ 
ஒன்றாக உள்ளது. நீங்கள்‌ ஒரு சுவிசேஷப்‌ பிரசங்யொராக இருக்கின்றீர்கள்‌. 
சமாதானத்தை, மற்றும்‌ பிரிவினையின்‌ வகையையல்ல, ஆனால்‌ ஆவிக்குரிய 
வகையில்‌ ஒருமைப்பாட்டைப்‌ பிரசங்கியுங்கள்‌. சகோதர சகோதரிகளை 
ஒருமைப்படுத்துங்கள்‌; அவர்களைப்‌ பிரித்துவிடாதீர்கள்‌. தேவன்‌ சமா 
தானத்தின்‌ தேவனாயிருக்கின்றார்‌; கிறிஸ்து சமாதானப்‌ பிரபுவாக 
இருக்கின்றார்‌; மற்றும்‌ சுவிசேஷம்‌ என்பது பூமியில்‌ சமாதானத்தின்‌ 
நற்செய்தியாக மற்றும்‌ எல்லா மனுஷரில்‌ பிரியம்‌ உண்டாக்குவதாக 
இருக்கிறது. 


பிரிவினை நமது கவனக்குவிப்பைச்‌ சிதறடிக்கிறது 
பிரிவினை என்பது நமது கவனக்குவிப்பைச்‌ சிதறடிக்றெது என்பது 
அதன்‌ மூன்றாவது தீமையாக உள்ளது. அது நம்மை பாகைமாற்றுறெது, 
நமக்கு இன்னொரு வலியுறுத்தத்தைத்‌ தருறெது, மற்றும்‌ அது நம்மைத்‌ 

தேவனுடைய நோக்கத்தில்‌ இருந்து புறம்பே எடுத்துச்‌ சென்றுவிடுறெது. 
இஸ்ரவேல்‌ நாடு கொண்டிருந்து இருக்க வேண்டிய கவனக்குவிப்பு 
என்னவாக இருந்தது? இஸ்ரவேல்‌ நாடு தான்‌ பெற்றுக்கொண்ட 
அழைப்பிற்கு, தனக்கென்று தேவன்‌ கொண்டிருந்த நோக்கத்திற்கு, உண்மை 
யானதாக இருந்திருந்தால்‌, அது தனக்கென்றுள்ள தேவனுடைய சித்தத்தை, 
தேவனுடைய திட்டத்தை நாடியிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ நாடு தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ இருந்த நாடுகளுக்கு, தனது தேவனாயெ யெகோவாவினுடைய 





87 


உன்னதத்‌ தன்மையை அறிவிக்க வேண்டியதாயிருந்தது. இரு பகுதி 
களாக செயல்பட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ கவனக்குவிப்பு, 
அரியணையில்‌ “எங்கள்‌” அரசரை அமர்த்துகல்‌ அல்லது “அவர்கள்‌” மீதான 
யுத்தத்தில்‌ வெற்றிக்கொள்ளுதல்‌ என்பதாக மாற்றப்பட்டி ருந்தது. 

இதே துன்பம்‌ அடிக்கடி சபைக்கு நடக்கக்கூடும்‌, அவ்வாறே 
நடக்கிறது. நாம்‌ குழுக்களாகப்‌ பிளவுபடும்போது, சபைக்கென்று தேவன்‌ 
வைத்துள்ள உண்மையான நோக்கம்‌ பற்றிய நமது கண்ணோக்கை 
இழந்துபோகின்றோம்‌: அதாவது, நாடுகளுக்குச்‌ சாட்சியாயிருத்தல்‌, 
உலகத்திற்குச்‌ சுவிசேஷத்தை அறிவித்தல்‌ (மாற்கு 16:15; 1 தீமோத்தேயு 
3:15). பிரிவினை என்பது, நாம்‌ தேவனுடைய சித்தத்திற்குப்‌ பதிலாக, 
நமக்குச்‌ சொந்தமான திட்டங்களையும்‌ நமது குறிப்பிட்ட குழுவிற்கான 
திட்டங்களையும்‌ நிறைவேற்றுதல்மீது கவனத்தைக்‌ குவிக்கக்‌ காரணமா 
கிறது. 

பிரிவுபட்டு மற்றும்‌ இருப்பிற்கான தனது தெய்வீக நோக்கத்தை 
இழந்துபோன சபைகளைப்பற்றி நான்‌ அறிந்துள்ளேன்‌. ஒரு சபைக்குழுமம்‌ 
ஒன்றுபட்டுள்ள நிலையில்‌, அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, பூமியெங்கும்‌ 
சுவிசேஷத்தை எடுத்துச்‌ செல்லுதலை நோக்கி ஊரியம்‌ செய்ய முடிந்திருக்கும்‌. 
அவர்கள்‌ அதற்காகச்‌ செலவிடப்‌ பணம்‌ கொண்டிருந்தனர்‌ மற்றும்‌ 
உறுப்பினர்கள்‌ அதற்காக ஊழியம்‌ செய்திருக்க முடிந்திருக்கும்‌, ஆனால்‌ 
அவர்கள்‌ பிரிந்து இருந்தனர்‌. விட்டுச்சென்றிருந்த குழுக்கள்‌ மற்ற 
கட்டிடங்களைக்‌ கட்ட வேண்டியிருந்தது, மற்றும்‌ அது அவர்களால்‌ 
கொடுக்க முடிந்த பணம்‌ எல்லாவற்றையும்‌ எடுத்துக்கொண்டது. 
குங்கியிருந்துவிட்ட குழுக்கள்‌ இப்போது தங்கள்‌ பழைய கட்டிடங்களைப்‌ 








பராமரிக்கும்‌ செயல்‌ மாத்திரமே செய்யக்கூடிய அளவுக்கு மிகவும்‌ 
சிறியதாயிருந்தது. ஓவ்வொரு விஷயத்திலும்‌, ஏதேனும்‌ சிலவற்றைச்‌ 
செய்திருக்கக்கூடிய ஒருமைப்பட்ட சபையானது, தங்களைத்‌ தாங்களே 
ஆதரித்துக்கொள்வதைத்‌ தவிர வேறெதுவும்‌ செய்யக்கூடாமற்போன 
இரு சபைகளாயின. பிரிவினையானது அவர்களின்‌ கவனக்குவிப்பைச்‌ 
சிதறடித்தது. அவர்கள்‌ இப்னி மற்றும்‌ உம்ரி ஆகியோருடன்‌ இஸ்ரவேல்‌ 
நாடு அனுபவித்து இருந்த அதே விஷயத்தை அனுபவித்தனர்‌. 

இஸ்ரவேல்‌ தன்னைப்‌ பிரிவினைக்கு ஆட்படுத்திக்கொண்டபோது, 
அதன்மீது சிதறடிக்கப்பட்ட கவனக்குவிப்பின்‌ இமை வந்தது, அது 
அந்த நாட்டின்‌ குறிக்கோளுக்கான தெய்வீகத்திட்டமின்றி அந்நாடு 
செயல்படும்படி செய்தது. அது இனியும்‌ தேவனுடைய சித்தத்தை 
நாடுவதாய்‌ இருக்கவில்லை; அது “செயல்களை என்‌ வழியில்‌ செய்தல்‌” 
என்பதை வலியுறுத்தும்‌ புறதெய்வ வழிபாட்டு நாடாயிற்று. 








முடிவுரை 

இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ இருண்ட கணங்கள்‌ நமக்குப்‌ போதிக்கும்‌ 
பாடத்தை நாம்‌ கற்போமா? பிரிவினை என்பது தேவனை நோக்கியல்ல, 
ஆனால்‌ தேவனிடத்தில்‌ இருந்து புறம்பே வழிநடத்துகிறது. அது பலத்தைக்‌ 
குறைக்கிறது, நமது பற்றுறுதியை நீர்த்துப்போகச்‌ செய்கிறது, மற்றும்‌ நமது 





68 


கவனக்குவிப்பைத்‌ தவறான திசைக்கு நடத்துகிறது. 

கான்ஸாவின்‌ கோதுமை வயல்களில்‌ வழிதவறிச்‌ சென்றுவிட்ட ஒரு 
சிறுமியைப்‌ பற்றிய கதை ஒன்று கூறப்படுகிறது. அவள்‌ தனது தாயிடம்‌ 
இருந்து பிரிந்து அலைந்தவளாக, நின்றுகொண்டிருக்கும்‌ கதிர்களின்‌ 
நடுவே தனது வழியைத்‌ தொலைத்துவிட்ட வளாக இருந்தாள்‌. அவள்‌ 
காணாமற்‌ போனாள்‌ என்று கண்டறியப்பட்டவுடன்‌, ஒரு பெரிய 





தேடுதல்‌ குழு அமைக்கப்பட்டது. காலம்‌ என்பது அத்தியாவசியமான 
அக்கறைக்குரியதாக இருந்தது, ஏனெனில்‌ இரவு நேரம்‌ குளிர்காற்றையும்‌ 
மற்ற அபாயங்களையும்‌ கொண்டு வந்தது. தேடுபவர்கள்‌ ஒவ்வொரு 
திசையிலும்‌ சென்றனர்‌, ஆயினும்‌ பயனில்லை. விலைமதிப்பான 
நேரம்‌ கடந்தது. தேடுதலின்‌ நாளும்‌, பின்பு இரவும்‌ கடந்துபோயிற்று. 
இரண்டாம்‌ நாளின்‌ காலையில்‌, தேடுதல்‌ குழுவில்‌ இருந்த நடத்துனர்களில்‌ 
ஒருவர்‌, ஒவ்வொரு வரும்‌ கைகோர்த்து மக்களின்‌ நீள்வரிசையொன்றை 
ஏற்படுத்தி, பெரிய வயல்களைக்‌ கடந்து, ஒவ்வொரு அங்குலத்திலும்‌ 
தேடி, அவள்‌ கண்டறியப்படும்‌ வரைக்கும்‌ அம்முயற்சியைக்‌ தொடரலாம்‌ 
என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌. அவர்கள்‌ கைகளைக்‌ கோர்த்துக்கொண்டு 
தேடத்தொடங்கினர்‌. சிறிது நேரத்திலேயே அந்தப்‌ பெண்‌ கண்டிபிடிக்கப்‌ 
பட்டாள்‌. அவள்‌ வயல்களில்‌ ஒன்றின்‌ நடுவில்‌ இருந்தாள்‌. அவள்‌ கதிர்‌ 
களின்‌ மத்தியில்‌ கீழே ஒடுங்கிக்‌ கிடந்தாள்‌, அதன்மூலம்‌ அவள்‌ தன்னைக்‌ 
கதகதப்பாக்கிக்‌ கொள்ள முயற்சிசெய்திருந்தாள்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
அவளை மிகவும்‌ தாமதமாகக்‌ கண்டுபிடித்திருந்தனார்‌. அவள்‌ இறந்திருந்தாள்‌. 
பிற்பாடு யாரோ ஒருவர்‌, “நாம்‌ சற்று முன்னதாகக்‌ கைகளைக்‌ கோர்த்‌ 
திருந்தால்‌, நாம்‌ அவளது உயிரைக்‌ காப்பாற்றியிருக்க முடியும்‌” என்று 
பிற்பாடு குறிப்பிட்டார்‌. அந்த உற்றுநோக்கலானது, பிரிவுபட்ட மத 
உலகத்தில்‌ இழந்துபோகப்பட்டவர்களுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
எடுத்துச்‌ செல்லும்‌ பிரயாசங்களைக்‌ குறித்துத்‌ தேவனுடைய தீர்ப்பாக 





இருக்கலாம்‌. நாம்‌ வேதவசனங்களின்‌ தெளிவான போதனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிவதினால்‌ கைகளைக்‌ கோர்த்து, கிறிஸ்துவின்‌ சபையாராக 
மாத்திரம்‌ இருந்து, கிறிஸ்துவுக்குள்‌ உண்மையிலேயே ஒன்றாகி இருந்தால்‌, 
இந்த உலகத்தில்‌ பாவத்தின்‌ பிடியில்‌ இருந்து இன்னும்‌ அதிகமான மக்களை 
மீட்கக்கூடியவர்களாய்‌ இருப்போம்‌. பிரிவினை மற்றும்‌ கீழ்ப்படியாமை 
அதியவற்றினால்‌ ஊனப்படுத்தப்பட்ட நிலையில்‌, நாம்‌ இந்த துன்மார்க்கமான, 
எச்சரிக்கையற்ற உலகத்தார்‌ சுவிசேஷேத்தைக்‌ கவனிக்கும்படி செய்யவும்‌, 





அதற்குக்‌ கீழ்ப்படியச்‌ செய்யவும்‌ இயலாதவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. 

கிறிஸ்துவுக்குள்‌ ஒருமைப்பாடு என்பது தேவனுக்கு விலையேறப்‌ 
பெற்றதாகவும்‌ மனிதருக்குப்‌ பிரியமானதாகவும்‌ உள்ளது. கிறிஸ்துவுக்குள்‌ 
நமது ஒருமைத்தன்மை என்பது கிறிஸ்தவத்தின்‌ நிச்சயத்தன்மைக்கு 
உறுதியான ஒரு சாட்சியமாக உள்ளது. பிரிவினையின்‌ தீமை என்பது 
கிறிஸ்தவரல்லாதவர்கள்கூட கவனிக்கக்‌ கூடியதாக உள்ளது. எல்லாரும்‌ 
பிரிவினையை அல்ல, ஒருமைப்பாட்டையே விரும்புகின்றனர்‌. 

நாம்‌ தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளான பயணத்தில்‌ ஒன்றுகூடித்‌ 
திருயாத்திரை செய்பவர்களாயிருக்கின்றோம்‌. கிறிஸ்தவர்கள்‌ என்று 


69 


உரிமைகோரும்‌ யாவரும்‌ அப்போஸ்தவர்களின்‌ நடபடிகளில்‌ உள்ள 
தொடக்கக்காலக்‌ கிறிஸ்தவர்களின்‌ கோழமையில்‌ காணப்படுகிற ஒருமைப்‌ 
பாட்டையும்‌ ஐக்கியத்தையும்‌ நாட வேண்டும்‌. 

புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌, நாம்‌ சமாதானக்‌ 
கட்டினாலே ஆவியின்‌ ஒருமைப்பாட்டிற்காக (எபேசியர்‌ 4:3) எப்போதும்‌ 
வேண்டிக்கொள்பவர்களாகவும்‌ அதைச்‌ செயல்விளக்கப்படுத்துபவர்‌ 
களாகவும்‌ இருப்போமாக. நாம்‌ இயேசுவின்‌ மறுவருகைக்காகக்‌ 
காத்திருக்கையில்‌, 2 பேதுரு 3:14ம்‌ வசனத்தின்‌ செய்தியானது நமது 
வேலைக்‌ திட்டமாய்‌ இருக்க வேண்டும்‌: “சமாதானத்தோடே அவர்‌ 
சந்நிதியில்‌ காணப்படும்படி ஜாக்கிரகையாயிருங்கள்‌. ” 


கற்க வேண்டிய பாடம்‌: 
பிரிவினை என்பது தேவனிடத்தில்‌ இருந்து வருவதல்ல. 
ஆனால்‌ அது பிசாசினிடத்தில்‌ இருந்து வருகிறது. 
அதைத்‌ தவிர்த்துவிடுங்கள்‌. 


90 


உற்றி 
தவனின்றி வெற்றி 


SLL LED: 1 இறாரஜாமதமர்‌ 1623-28 


தேர்ந்துகொள்வதற்கான உரிமை என்பது பாதுகாக்கப்பட 
வேண்டிய சிலாக்கியமாகவும்‌ பயம்‌ நிறைந்த பொறுப்பாகவும்‌ உள்ளது. 
நமது பண்புகளையும்‌ நமது அடைவிடங்களையும்‌ தேர்ந்துகொள்ளும்‌ 
வாய்ப்பைத்‌ தேவன்‌ நமக்கு அருளியிருக்கிறார்‌ என்ற சிந்தனை எவ்வளவு 
ஆழமானதாக உள்ளது! தொடக்கம்‌ முதல்‌ முடிவு வரை, தேவனைப்‌ 
பற்றிய மறைமுகமான கருத்துக்களில்‌, இதைப்போன்று பாரமாகச்‌ சுமத்தப்‌ 
பட்டுள்ள இன்னொரு கருத்தைக்‌ காணுதல்‌ என்பது கடினமாயிருக்கும்‌. 
தேவன்‌ நம்மைச்‌ சிருஷ்டித்தபோது, நாம்‌ விரும்பினால்‌ அவரை நமது 
வாழ்வில்‌ இருந்து என்றென்றைக்குமாக மூடிப்போகும்‌ வல்லமையை 
அவர்‌ நமது இருதயங்களில்‌ வைத்தார்‌. இந்த அண்டத்தைப்‌ படைத்து 
ஆளுகின்ற ராஜரீகமான தேவனுக்கு “இல்லை” எனக்கூறும்‌ உரிமையை 
அவரே நமக்குக்‌ கொடுத்தார்‌! 


சுயாதீனமான தேர்ந்துகொள்ளுதலும்‌ தேவனும்‌ 

சுயாதனத்தின்‌ கொடை என்பது, மனிதனின்‌ சிந்தித்தல்‌, முடிவுகள்‌ 
மற்றும்‌ சுயவிருப்பங்கள்‌ ஆகியவற்றிற்குத்‌ தேவன்‌ தம்மையே தாக்கப்படக்‌ 
கூடியவராக ஆக்குதலைத்‌ தேர்ந்துகொண்டுள்ளார்‌ என்பதை மறைமுகமாய்‌ 
உணர்த்துகிறது. அவர்‌ மண்‌ பொம்மைகளையல்ல அனால்‌ பிள்ளைகளையே 
விரும்புகின்றார்‌. நாம்‌ நமது விருப்பங்களுக்கு மாறாக வற்புறுத்தப்‌ 
படுவதினால்‌ அல்ல, ஆனால்‌ நாம்‌ அவரைப்‌ பற்றி மேற்கொண்டுள்ள 
அன்பான தேர்ந்துகொள்ளுதலினால்‌, அவர்‌ யாராயிருக்கிறார்‌ என்பதை 
உணர்வுடன்‌ ஒப்புக்கொள்வதினால்‌ அவரை ஆராதிக்க வேண்டும்‌ என்று 
அவர்‌ விரும்புகின்றார்‌. நாம்‌ தேவனைச்‌ சேவித்தல்‌ சரியானதும்‌ நல்லதுமாய்‌ 
இருக்கிறது என்று நாம்‌ முடிவு செய்வதால்‌ அவரைச்‌ சேவிக்கும்‌ வாய்ப்பைப்‌ 
பெற்றிருக்கும்படிக்கு, தேவன்‌ தாம்‌ புறக்கணிக்கப்பட்டிருத்தலின்‌ 
இடர்ப்பாட்டிற்குத்‌ தம்மை வெளிப்படுத்தத்‌ தேர்ந்துகொண்டார்‌. 
தேர்ந்துகொள்ளுதல்‌ என்பதைக்கொண்டு மனிதனுக்கு வல்லமை அளிக்கும்‌ 
படியான தேவனுடைய இந்த மனவிருப்பம்‌, அவரது தெய்வீக அருட்‌ 
பொழிவு என்று அழைக்கப்படலாம்‌. 

தேவன்‌ நமக்கு ஆராயக்கூடிய, பகுத்தறியக்கூடிய, மற்றும்‌ மேன்மை 
யான, நீதியான, நல்லவற்றைத்‌ தேர்ந்துகொள்ளக்கூடிய மனங்களைக்‌ 
கொடுத்தார்‌. சரியானது எது என்பதை நாம்‌ தேர்ந்துகொள்ளக்கூடியது 


91 


சாத்தியமாகும்படிக்கு, அவர்‌ தவறானது எது என்பதைக்‌ தேர்ந்து 
கொள்வதை நமக்குச்‌ சாத்தியமாக்கினார்‌. மனிதர்கள்‌ நல்லவற்றின்‌ 
இருப்பை விரும்பும்‌ திறன்‌ உடையவர்களாய்‌ இருப்பதற்காகத்‌ தேவன்‌ 
தீமையின்‌ இருப்பை அனுமதித்தார்‌. 


சுயாதீனமான தேர்ந்துகொள்ளுதலும்‌ மனிதனும்‌ 

சுயாதீனமான தேர்ந்துகொள்ளுதலானது மனிதன்‌ என்னவாக 
இருக்கின்றான்‌, மனிதனின்‌ இயல்பு மற்றும்‌ சாராம்சம்‌ என்ன என்பவற்‌ 
றையும்‌ சுட்டிக்காண்பிக்றெது. அவன்‌ ஒரு எந்திரபொம்மையாக அல்லது 
உணர்வற்ற விலங்காக இருப்பதில்லை, ஆனால்‌ தேவனுடைய சாயலில்‌ 
உண்டாக்கப்பட்ட சிந்திக்கும்‌ ஆத்துமாவாக இருக்கின்றான்‌. அவன்‌ 
சிந்திக்க, அன்புகூர, மற்றும்‌ மதிக்க முடிகின்ற உயிரினமாயிருக்கின்றான்‌; 
அவன்‌ வெறுக்க, இழித்துரைக்க, மற்றும்‌ புறக்கணிக்க முடிகின்ற உயிரின 
மாகவும்‌ இருக்கின்றான்‌. 

மனிதனின்‌ சுயாதனம்‌ என்பது விலைக்கிரயம்‌ எதுவுமின்றி 





வருவதில்லை, ஏனெனில்‌ அவன்‌ தனது சிந்தனைகள்‌ மற்றும்‌ செயல்கள்‌ 
ஆகியவற்றிற்குத்‌ தன்னைப்‌ படைத்தவரிடம்‌ [கணக்கு ஒப்புவிக்க] 
நிறைவான பொறுப்புடையவனாக இருக்கின்றான்‌. நமக்கு இந்தச்‌ 
சுயாதனத்தைத்‌ தருவதில்‌ தேவன்‌ இடர்ப்பாடு ஒன்றை மேற்கொண்டார்‌, 
ஆனால்‌ இதைப்‌ பெற்றிருப்பதில்‌ நாம்‌ இடர்ப்பாடு ஒன்றை மேற்‌ 
கொண்டுள்ளோம்‌. நாம்‌ தேவனையும்‌ சத்தியத்தையும்‌ புறக்கணிப்பதைத்‌ 
தேர்ந்துகொண்டால்‌, நாம்‌ ஏற்படுத்திய தவறான தெரிந்துகொள்ளு 
தலுக்காகத்‌ தேவனிடத்தில்‌ நாம்‌ பதில்கூற வேண்டியிருக்கும்‌. சிலாக்கியம்‌ 








என்பது பொறுப்பை வேண்டிக்கேட்றெது. 


சுயாதீனமான தேர்ந்துகொள்ளுதலும்‌ வாழ்க்கையும்‌ 

தெரிந்துகொள்வதற்கான சுயாகீனத்தைக்‌ தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருந்தாலும்கூட, அவர்‌ மனிதகுலத்தை நிலைநிறுத்துகின்றார்‌. 
ஆம்‌, அவரது நிலைநிறுத்துதலுக்கு அளவீடுகள்‌ உள்ளன, ஆனால்‌ 
அவற்றிற்குள்ளாக - சற்று காலத்திற்கு - மனிதன்‌ தான்‌ விரும்புகின்றபடி.யெல்‌ 
லாம்‌ செய்யலாம்‌. நாம்‌ தேவனின்றி, மற்றும்‌ அவருடைய சித்தத்திற்கு 
விரோதமாக வாழ முடிவுசெய்தால்‌, நம்மால்‌ மாம்சத்தின்‌ சக்திக்குள்‌ 
முழுமையாக வாழ முடியும்‌. நாம்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கின்ற வாழ்வின்‌ 
வட்டத்திற்குள்‌ வாழ்கின்றோம்‌. சுவாசிக்கின்றோம்‌, மற்றும்‌ இருக்கின்றோம்‌. 
நாம்‌ வாழ்கின்ற ஒவ்வொரு கணத்திலும்‌, நாம்‌ அவரது நல்ல சுபாவத்தில்‌ 
பங்கேற்றாலும்‌, தேவன்‌ நம்மை அவருடன்‌ நடக்கச்‌ செய்யமாட்டார்‌. 
பூமியில்‌ நமது காலம்‌ முழுவதிலும்‌, அவரின்றி வாழ்வதை, அவர்‌ அளிக்கிற 
கூடுதல்‌ உதவிகளைப்‌ புறக்கணிப்பதை, மற்றும்‌ அவரிடத்தில்‌ இருந்து 
நாம்‌ பெற்றுள்ள மனிதரீதியான பலத்தில்‌ மாத்திரம்‌ வாழ்வதை நாம்‌ 
தேர்ந்துகொள்ள முடியும்‌. 

தேவன்‌ நமது வாழ்வில்‌ செயல்படுபவராக, நம்‌ சார்பாக அவர்‌ 
பலமுள்ளவராய்‌ இருப்பதைக்‌ காண்பிக்க ஆவல்‌ உள்ளவராக இருக்கின்றார்‌ 


92 


(2 நாளாகமம்‌ 16:9). அவர்‌ நீதியுள்ள மனிதரைப்‌ பெலப்படுத்தி நிலைநிறுத்த 
அம்மனிதருடன்‌ நடக்கின்றார்‌, ஆனால்‌ துன்மார்க்கமான மனிதரிடத்தில்‌ 
இருந்து தமது ஐக்கியத்தை விலக்கிக்‌ கொள்கிறார்‌ (நீதிமொழிகள்‌ 28:9). 
அவர்‌ அப்படிப்பட்ட மனிதரை மனிதபலத்தை மாத்திரம்‌ சார்ந்திருக்கும்படி 
- அல்லது, நாம்‌ சில வேளைகளில்‌ கூறுகின்றபடி, “மாம்சத்தின்‌ புயத்தை” 
சார்ந்திருக்கும்படி திருப்புகிறார்‌. ஒவ்வொரு நபரின்‌ இருதயத்திலும்‌, தேவன்‌ 
மாத்திரமே நிரப்பக்கூடிய வெறுமை ஒன்றுள்ளது, அது “தேவ உருவாக்கம்‌ 





பெற்ற துளையாக” உள்ளது; ஆனால்‌ ஒரு நபர்‌, தனக்குள்‌ உள்ள அந்த 
வெற்றிடத்தை நிரப்பத்‌ தேவனை ஒருபோதும்‌ அனுமதிக்காது வாழ்வதைத்‌ 
தேர்ந்துகொள்ளலாம்‌. தேவன்‌ &ழ்ப்படிதல்‌ உள்ள மனிதரை ஊக்குவிக்க, 
பெலம்‌ அளிக்க, மற்றும்‌ வாழ்விக்க அவருக்கு விசேஷ ஆசீர்வாதங்களைத்‌ 
குருகிறார்‌; ஆனால்‌ ஒரு மனிதர்‌, கிருபையும்‌ அங்கீகாரமும்‌ உடைய தேவனு 
டைய கரத்திலிருந்து இந்த விசேஷ ஆசீர்வாதங்களை ஒருக்காலும்‌ பெறாமல்‌ 
வாழ்வதைத்‌ தேர்ந்துகொள்ளலாம்‌. 

தேவனின்றி ஒரு நபர்‌ உண்மையில்‌ எவ்வகையிலான வாழ்வை 
வாழக்கூடும்‌? அவர்‌ எவ்வகையான சாதனைகளை சாதிக்கக்கூடும்‌? தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுத்துள்ள சுயாதனத்தினிமித்தம்‌, அவரது சித்தம்‌ மற்றும்‌ 
ஆவிக்குரிய குடும்பத்திற்கு வெளியிலும்கூட மனிதன்‌ ஓரளவுக்கு மேன்மை 
யடைய அவர்‌ அனுமதித்துள்ளார்‌. அவரின்றி ஓரளவுக்கு வெற்றிநிறைந்த 
வகையில்‌ வாழ்வதற்கான இந்த அனுமதியானது, தேவன்‌ நமக்கு 
அளித்துள்ள சுயாதீனமான ஒழுக்கமுகமையைப்‌ போன்றே தேவனுடைய 
கிருபை மற்றும்‌ நற்தன்மையைக்‌ காண்பிக்கிறது. 

தேவனின்றி சாதித்தலின்‌ வாழ்வு, கி.மு. 885 முதல்‌ 874 வரை., 
பிரிவுபட்ட ஆளுமையில்‌ நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளும்‌ முழுமை 
யான அரசர்‌ என்ற வகையில்‌ ஆறு அல்லது ஏழு ஆண்டுகளும்‌ ஆட்சி செய்த 
இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ ஏழாம்‌ அரசரான உம்ரியால்‌ விவரிக்கப்பட்டுள்ளது.' 
இவர்‌, மூன்று தலைமுறைகள்‌ மற்றும்‌ நான்கு அரசர்களைக்‌ கொண்டு 
முடிவடைந்த மூன்றாவது அரசவம்‌சத்தைத்‌ தோற்றுவித்தவராயிருந்தார்‌. 
இவர்‌ நிச்சயமாகவே, வடக்கு ராஜ்யத்தில்‌ அதுவரை இருந்த 
அரசர்களிலேயே மிகவும்‌ வல்லமை வாய்ந்த மற்றும்‌ மூர்க்கமானவராக 
இருந்தார்‌. 





யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌ முப்பத்தோராம்‌ வருஷத்தில்‌, உம்ரி 
இஸ்ரவேல்மேல்‌ ராஜாவாகி, பன்னிரண்டு வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணினான்‌; அவன்‌ திர்சாவிலே ஆறுவருஷம்‌ அரசாண்டு (16:23). 


உம்ரி தமது வாழ்வைக்‌ தேவனின்றி வாழ்ந்தார்‌ என்பதுதான்‌ அவரைப்‌ 
பற்றி விசேஷமாகக்‌ கவனிக்கக்கூடிய மற்றும்‌ சிந்தனையைக்‌ தூண்டக்‌ 
கூடிய விஷயமாயிருக்கிறது. அவர்‌ திகைப்புக்குரிய வெற்றியைக்‌ 
கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ அதை தெய்வீக பலத்தினால்‌ அல்ல, 
ஆனால்‌ மாம்சத்தின்‌ புயத்தினால்‌ சாதித்தார்‌. அவர்‌ நமக்கு, தேவனால்‌ 
மனிதன்மீது பொழிந்துள்ள கேர்ந்துகொள்ளுதலின்‌ சுயாதனத்தினால்‌, 


93 


தேவனின்றி ஒருவர்‌ சென்றடையக்கூடிய சாதனைகளின்‌ உயரத்தை 
நினைவூட்டு கின்றார்‌. 
உம்ரியை ஒரு விவரிப்பாகப்‌ பயன்படுத்தி, மனிதனுக்குத்‌ தேர்ந்து 





கொள்ளுதலின்‌ உரிமையைக்‌ தேவன்‌ ஒப்படைத்துள்ள விஷயமானது, 
தேவனின்றி மனிதனை என்ன செய்ய அனுமதிக்கிறது என்பதைக்‌ 
கண்ணோக்குங்கள்‌. 


வல்லமைநிறைந்த பலம்‌ 

முதலாவது, உம்ரி என்பவர்‌, மாம்சத்தில்‌, மனித சக்தியில்‌, மாபெரும்‌ 
பலத்தைப்‌ பெற்றிருந்தார்‌. அவர்‌ புகழ்பெற்ற ஒரு போர்வீரன்‌ ஆனார்‌, யுத்த 
களத்தில்‌ அவர்‌ கொண்டிருந்த திறமைக்காக, அவர்‌ இஸ்ரவேல்‌ நாட்டிற்கு 
அப்பாலும்கூட மதிக்கப்பட்டிருந்தார்‌. அவர்‌ கொண்டிருந்த மற்றும்‌ 
மேம்படுத்திக்கொண்ட திறமையானது பரிசுத்த ஆவியானவர்‌ பயன்‌ 
படுத்திய மூன்று வார்த்தைகளில்‌ கோடிட்டுக்‌ காட்டப்படுறெது: “அவன்‌ 
காண்பித்த வல்லமை.” 16:27ல்‌ அவரது வாழ்வு பற்றிய தொகுப்புரையில்‌ 
இந்த வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: 


உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும்‌, அவன்‌ 
காண்பித்த வல்லமையும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது? 


உம்ரி வாழ்க்கை பற்றிய தமது புறதெய்வ வணக்க அணுகுமுறை 
யிலும்கூட, அவர்‌ அனேகமாக நாட்டை அழிவில்‌ இருந்து காப்பாற்றும்‌ 
வழிமுறையாகவே இருந்தார்‌. இப்னியின்‌ மரணத்திற்குப்‌ பின்‌, உம்ரியின்‌ 
மும்முரமான நடத்துவத்துவமானது நம்பிக்கையற்ற நிலையில்‌ இருந்த 
நாட்டிற்கு நிலைப்புத்‌ தன்மையைக்‌ கொண்டுவந்தது. பிரிவினையால்‌ 
பலவீனப்படுத்தப்பட்டிருந்த இஸ்ரவேல்‌ நாடு, வெகு அருகில்‌ ஆதிக்க சக்தி 
களாக உதித்துக்கொண்டிருந்த அரமேய மற்றும்‌ அசீரிய ராஜ்யங்களினால்‌ 
தாக்கப்படக்கூடிய அபாயத்தில்‌ இருந்தது. இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ பலம்‌- 
வாய்ந்த இயக்கம்‌ ஒன்று உடனடியாக முன்வராதிருந்தால்‌, நாடு நிச்சய 
மாக தோல்வியடையக்‌ கூடியதாய்‌ இருந்தது. உம்ரி அத்தியாவசியமான 
வழிநடத்துதல்களை கொடுத்தார்‌. 

ஒரு நூற்றாண்டுக்கு - உம்ரியின்‌ ராஜ வம்சம்‌ தூக்கியெறியப்பட்டு 
நீண்ட நாட்களுக்குப்‌ - பின்பும்கூட, அசீரிய அரசர்களான ஆதாத்‌-நிராரி, 
திகிலேத்‌-பிலேசர்‌, மற்றும்‌ சார்கோன்‌ ஆகியோர்‌, பலஸ்தனத்தை “உம்ரியின்‌ 
வீடு” என்று குறிப்பிடும்‌ அளவிற்கு உம்ரியின்‌ நடத்துவத்துவம்‌ வல்லமை 
நிறைந்ததாக இருந்தது. சந்தேகமின்றி அவர்‌ இஸ்ரவேல்‌ நாட்டை அதுவரை 
ஆண்ட அரசர்களிலேயே மிகவும்‌ வல்லமை நிறைந்தவராயிருந்தார்‌. 

இருப்பினும்‌, உம்ரியின்‌ பலம்‌ கர்த்தருடைய பலமாயிராமல்‌ மாம்‌ 
சத்தின்‌ பலமாய்‌ இருந்தது என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. சிலர்‌ சொல்‌ 
வதுபோன்று, மனிதரால்‌ நிகழ்த்தப்படும்‌ எந்த சாதனையும்‌, கர்த்தரின்‌ 
பலத்தில்‌ இருந்தே வருகிறது என்று கூறுவது தவறானதாகும்‌. அதைத்‌ 








94 


தேவன்‌ அனுமதிக்கிறார்‌, ஆனால்‌ அதை அவரே அளிக்க வேண்டும்‌ 





என்று அவசியமில்லை. உம்ரி பலம்‌ வாய்ந்தவராயிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ பலம்‌ வாய்ந்தவராய்‌ இருக்கவில்லை. தாவீது கர்த்தருக்குள்‌ 
பலம்‌ வாய்ந்தவராய்‌ இருந்தார்‌; உம்ரி மாம்சத்தில்‌ பலம்‌ வாய்ந்தவராய்‌ 
இருந்தார்‌. இந்த வேறுபாட்டைக்‌ கவனித்தல்‌ என்பதை நிச்சயப்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

இன்றைய நாட்களில்‌, நம்மைச்‌ சுற்றிக்‌ கண்ணோக்கும்போது, மனித 
முன்கண்ணோக்கு, சக்தி, மற்றும்‌ முடிவற்ற உழைப்பு ஆகியவற்றினால்‌ 
கட்டியெழுப்பப்பட்டுள்ள, உலக அளவில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ 
பேரரசுகள்‌, வெற்றி நிறைந்த நிறுவனங்கள்‌, மற்றும்‌ வல்லமை வாய்ந்த 
இயக்கங்கள்‌ ஆகியவற்றை நாம்‌ காண முடிகிறது. அவைகள்‌ தேவனிடத்தில்‌ 
இருந்து வந்தவையல்ல; அவைகள்‌ மனிதனின்‌ பலத்திலிருந்து வந்துள்ளன. 
யாரேனும்‌ ஒருவர்‌, யுத்தத்தில்‌ வெற்றியடையும்படி ஒரு படையை 
வழிநடத்துதல்‌, வெற்றிக்கு ஒரு குழுவை வழிநடத்துதல்‌, அல்லது ஒரு புகழ்‌ 
பெற்ற கட்டிடத்தைக்‌ கட்டியெழுப்புமாறு ஒரு குழுவை வழிநடத்துதல்‌ 
என்ற உண்மையானது, தேவன்‌ அவர்களுடன்‌ இருக்கின்றார்‌ என்பதற்கு 
நிரூபணமாகாது. இந்த விஷயங்களையெல்லாம்‌ தேவனை இதன்‌ அங்க 
மாக்காமலேயே செய்யப்பட முடியும்‌. தேவன்‌, மக்களுக்கு மூளைகளை, 
சக்தியை, மற்றும்‌ நாம்‌ தேர்ந்துகொண்டால்‌, அவரின்றியே இவற்றைச்‌ 
சாதிக்கக்கூடிய சுயாகீனக்கைக்‌ கொடுத்துள்ளார்‌. 

ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, தலைசிறந்த விளையாட்டு வீரர்‌ ஒருவர்‌ 
உலகளாவிய சாதனையைச்‌ செய்திருந்தார்‌. அவரது பெயர்‌ ஒவ்வொரு 
வீட்டிலும்‌ உச்சரிக்கப்படக்‌ கூடியதாயிற்று. அவர்‌ விளையாடுகின்றபோது, 
அவர்‌ எப்போதுமே வெற்றிபெற்றார்‌. அவர்‌ “எப்போதும்‌ மிகச்சிறந்தவா்‌” 
என்று பெயரிடப்பட்டார்‌. அவரது போட்டியாளர்கள்‌ அவரைக்‌ கண்டு 
அஞ்சினர்‌. அவர்மீது தேவனுடைய கரம்‌ இருப்பது போலவும்‌, அவர்‌ 
தோல்வியடையவே மாட்டார்‌ என்பது போலவும்‌ தோன்றிற்று. ஆண்டுகள்‌ 
கடந்தபோது, அவர்‌ தமது “மகிமையான நாட்களில்‌” வாழ்ந்திருந்த 
வகையானது பொதுமக்களின்‌ அறிவுக்கு எட்டியது. அவர்‌ தமது பாவம்‌, 
சுயநலம்‌, மற்றும்‌ பிறரிடத்தில்‌ மனிதத்‌ தன்மையற்று நடத்தல்‌ ஆகியவற்றில்‌ 
கெட்டவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ இயல்பான திறமை, தயாரிப்பு, மற்றும்‌ 
மனித ஞானம்‌ - அதாவது, மாம்சத்தின்‌ புயம்‌ - ஆகியவற்றின்மூலம்‌ 
வெற்றியை அனுபவித்திருந்தார்‌. அவர்‌ தேவனுடன்‌ ஐக்கியமும்‌ விசேஷித்த 
வழிநடத்துதலும்‌ இன்றியே இவற்றை செய்திருந்தார்‌. 

உம்ரியின்‌ விஷயத்திலும்‌ இவ்வாறே இருந்தது. அவர்‌ - தமது ஆவி 
அல்லது இருதயமானது தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாதிருந்த போதும்‌ - மாம்‌ 
சத்தின்‌ பெலத்தினால்‌ சாதித்திருந்தார்‌. அவரைக்‌ கண்ணோக்கி மக்கள்‌, 
“இதோ தேவனால்‌ உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்‌!” என்று 
கூறியிருக்கலாம்‌, ஆனால்‌ உண்மையில்‌, அவர்‌ தேவனுடைய தோழமைக்கு 
வெளியே இருந்தார்‌. அவர்‌ இயல்பான தாலந்து மற்றும்‌ திறமையைப்‌ 
பெற்றவராய்‌ இருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ துன்மார்க்கமானவராக தேவனு 
டைய சித்தத்தைத்‌ தொடர்ந்து மீறினவராக இருந்தார்‌ என்று அறிவிக்க 





95 


வேதவசனங்களின்‌ சாட்சியத்தை நாம்‌ கொண்டிருக்கின்றோம்‌. 


நடைமுறைக்‌ கண்ணோக்கு 

உம்ரி தமது நடைமுறை ஞானத்தையும்‌ கண்ணோக்கையும்‌ 
பயன்படுத்தியதென்பது, அவர்‌ மாம்சத்தின்‌ சக்தியில்‌ மேன்மையடைந்த 
இன்னொரு வழியாக இருந்தது. நாட்டை வழிநடத்துதல்‌ பற்றி அவர்‌ 
ஆழ்ந்து சிந்திக்கையில்‌, சுலபமாகப்‌ பாதுகாக்கப்படுவதாய்‌ உள்ள மற்றும்‌ 
நாட்டிற்கு மிகவும்‌ தகுதியானதாய்‌ உள்ள ஒரு புதிய தலைநகரம்‌ 
தேவையாய்‌ இருந்தது என்று அவர்‌ முடிவுசெய்தார்‌. சமாரியா அந்தப்‌ புதிய 
இடமாய்‌ இருக்க வேண்டியதாயிற்று. யெரொபெயாமின்‌ நாளில்‌ இருந்து 
உம்ரியின்‌ நாள்‌ வரையிலும்‌, சீகேம்‌, பெனுவேல்‌, மற்றும்‌ திர்சா ஆகியவை 
தலைநகரங்களாகப்‌ பயன்படுத்தப்பட்டிருந்தன, ஆனால்‌ அவைகள்‌ 
போதுமானவையல்ல என்று உம்ரி கண்டறிந்தார்‌. அவர்‌ சாத்தியக்கூறுகளை 
எடைபார்த்தபின்பு, சேமார்‌ என்பவருக்கு உரிமையாயிருந்த ஒரு குன்றைத்‌ 
தோ்வுசெய்தார்‌. அந்தக்‌ குன்றை அவர்‌, “பாதுகாக்கப்பட்ட குன்று” என்று 
அர்த்தப்படக்கூடிய வகையில்‌ “சமாரியா,” என்று அழைத்தார்‌. 


பின்பு சேமேரின்‌ கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாலந்து 
வெள்ளிக்கு வாங்கி, அந்த மலையின்மேல்‌ ஒரு பட்டணத்தைக்‌ 
கட்டி, அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய 
பேரின்படியே சமாரியா என்னும்‌ பேரைக்‌ தரித்தான்‌ (16:24). 


சமாரியா மலை சீகேமுக்கு வடமேற்கில்‌ ஏழுமைல்கள்‌ தூரத்தில்‌ 
அமைந்திருந்தது. அது முந்நூறு அடிகள்‌ உயரமாக நின்றது, அது தாக்கு 
பவர்களை எந்தப்‌ பக்கத்திலும்‌ இருந்து எதிர்த்து நிற்கிறவகையில்‌ மற்ற 
குன்றுகளால்‌ சூழப்பட்டிருந்தது. மேலும்‌, அது வடக்கு-தெற்கு வர்த்தகச்‌ 
சாலைகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ வகையில்‌, வியூகத்துவமாய்‌ அமைந்திருந்தது. 

தலைநகருக்குக்கென்று இந்த இடத்தை உம்ரி தேர்ந்தெடுத்தது 
பற்றி அவரது கண்ணோக்கு மற்றும்‌ ஞானம்‌ ஆகியவற்றை வரலாறு 
உறுதிப்படுத்தியுள்ளது. சமாரியாவானது, கிமு. 722ல்‌ வடக்கு ராஜ்யத்தின்‌ முடிவு 
வரையிலும்‌ நாட்டின்‌ விலைமதிப்பான தலைநகராகத்‌ தொடர்ந்திருந்தது. 

பரிசுத்தவான்கள்‌ ஞானத்தின்மீதான ஒன்றைக்‌ கொண்டிருப்பதில்லை. 
புறதெய்வ வழிபாட்டாளர்‌, சமூகத்தின்‌ மற்றும்‌ நாட்டின்‌ நன்மையைப்‌ 
பாதிக்கின்ற விஷயங்கள்‌ பற்றி அடிக்கடி தமது அறிவைப்‌ பயன்படுத்தி 
நயப்பாங்கான முடிவுகளை மேற்கொள்கின்றார்‌. இருப்பினும்‌, அவரது திட 





மான முடிவெடுக்கும்‌ தன்மையானது, தன்னிலேயே மற்றும்‌ தனக்குள்ளேயே, 
தேவன்‌ அவருடன்‌ இருக்கறார்‌ என்று அர்த்தப்படுவதில்லை. அது, ஒரு நல்ல 
முடிவை மேற்கொள்ள அவருக்குத்‌ தேவன்‌ நல்லறிவைக்‌ கொடுத்தார்‌ என்று 
மாத்திரமே அர்த்தப்படலாம்‌. நல்ல முடிவுகள்‌ மேற்கொள்ளப்படும்போது, 
வழக்கமாக நல்ல விளைவுகள்‌ வருகின்றன. 

புறதெய்வ வழிபட்டாளர்களாய்‌ இருக்கின்ற பெற்றோர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை வளர்த்தல்‌ பற்றி நல்ல நியாயமான முடிவுகளை மேற்கொள்‌ 


96 


வதை நான்‌ அறிந்திருக்கின்றேன்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுடன்‌ நேரம்‌ 
செலவிடுவதைத்‌ தேர்ந்துகொண்டனர்‌, அவர்களின்‌ ஆரோக்கியத்தைப்‌ 
பாதுகாப்பதைத்‌ தேர்ந்துகொண்டனர்‌, அவர்களின்‌ எதிர்காலத்திற்கென்று 
நல்லவற்றை அளிப்பகைக்‌ தேர்ந்து கொண்டனர்‌; இருப்பினும்‌ அவர்கள்‌ 
கங்கள்‌ வாழ்வில்‌ தேவனின்றி வாழ்ந்துகொண்டி ருந்தனர்‌. 

ஒரு ஆண்டில்‌ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது ஒரு குடும்பம்‌, 
நன்றிசெலுத்தும்‌ நாளன்று ஒன்றுகூடி. உணவு உண்பதைச்‌ சித்தரித்தது. 
அவர்களின்‌ மேல்வர்க்கத்‌ தரமான வீடு, அன்பு, வசதி, ஏற்றுக்கொள்ளும்‌ 
தன்மை, சமாதானம்‌, ஒன்றுகூடியிருத்தல்‌ ஆகியவற்றை வெளிக்காண்‌ 
பித்தது. எவரொருவரும்‌ இல்லத்தில்‌ கொண்டிருக்க விரும்பும்‌ எல்லாமும்‌ 
இருப்பதாகக்‌ காணப்பட்டது. அவர்கள்‌ தங்கள்‌ உணவை உண்பதற்குத்‌ 
தயாராகிக்‌ கொண்டிருந்த வேளையில்‌, அவர்களின்‌ தந்தையானவர்‌, 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ நன்றிகூறச்‌ சிலவிஷயங்களைக்‌ குறிப்பிடும்படி. 
கேட்டுக்கொண்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நன்றியுணர்வை வெளிப்படுத்தி 
யவர்களாய்‌ மேஜையைச்‌ சுற்றிச்‌ சென்றனர்‌. இருப்பினும்‌ ஒரு கருத்து, 
அங்கே தவறியிருந்தது: தேவன்‌ குறிப்பிடப்படவில்லை. இந்தக்‌ குடும்பம்‌ 
தேவனுக்கு நன்றிசெலுத்தவில்லை. அது உங்கள்‌ இருதயத்தை நொறுங்கச்‌ 
செய்ய வேண்டும்‌. இந்தச்‌ சித்தரிப்பு மிகவும்‌ அடிக்கடி காணப்படுகிறது. 
ஒவ்வொரு விஷயமும்‌ - வீடு, குடும்பம்‌, உணவு, கேளிக்கை, மற்றும்‌ 
இதமான சூழ்நிலை அதியவை - தத்தமது இடத்தில்‌ இருந்தன ஆனால்‌ இது 
தேவனற்ற வாழ்வாக உள்ளது! 

உம்ரி ஒரு புத்திக்கூர்மையுள்ள மனிதராயிருந்தார்‌ என்பது உறுதி. 
அவர்‌ நாட்டிற்கான முன்கண்ணோட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ 
சில நல்ல முடிவுகளை மேற்கொண்டார்‌. இருந்தபோதிலும்‌, அவர்‌ ஒரு 
பயங்கரமான இருட்டிடத்தைக்‌ கொண்டிருந்தார்‌: அவர்‌ முற்றிலுமாகத்‌ 
தேவனின்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்‌. தேவனுடைய நித்தியமான 
புயங்கள்‌ அல்ல, ஆனால்‌ மாம்சத்தின்‌ கைகளே அவரை [உம்ரியை] தாங்கிக்‌ 
கொண்டிருந்தன. 





நிரந்தரமான கெட்டபெயர்‌ 

கெட்டபெயர்‌ என்பது உம்ரி தேவனின்றிச்‌ செய்த இன்னுமொரு 
சாதனையாக இருந்தது. அவர்‌ ஒருசில மக்களே சாதிக்கக்கூடிய புகழ்ச்சி 
யொன்றைக்‌ கொண்டிருந்தார்‌. உம்ரியின்‌ பெயரானது இஸ்ரவேலில்‌ 
மாத்திரமல்ல, ஆனால்‌ இஸ்ரவேலுக்குப்‌ புறம்பாகவும்‌ வரவிருந்த பல 
ஆண்டுகளில்‌ மதிக்கப்பட்டி ருந்தது. 

அவர்‌ அசீரியக்‌ கல்வெட்டுக்களில்‌ முதன்‌ முறையாகக்‌ குறிப்பிடப்‌ 
பட்ட யூத அரசராக, மேவாபியக்‌ கல்வெட்டில்‌ தமது பெயரைக்‌ கொண்டு 
இருமுறை குறிப்பிடப்பட்ட வராக இருக்கின்றார்‌. 1868ம்‌ ஆண்டு ஆகஸ்டு 
மாதம்‌ 19ம்‌ தேதி, ஒரு ஜெர்மானிய ஊழியக்காரர்‌, டைபான்‌ என்ற 
பழங்கால மோவாபிய நகரத்தின்‌ சிதிலங்களுக்கு அருகில்‌ முகாமிட்‌ 
டிருந்தார்‌. அங்கு வந்த ஒரு சேக்‌, அவரது கூடாரத்தில்‌ இருந்து பத்து 
நிமிட நடைத்‌ தூரத்தில்‌ ஒரு கல்வெட்டு இருப்பதாகக்‌ கூறினார்‌. அவர்‌ 


97 


அந்த இடத்திற்குச்‌ சென்று சேர்ந்தபோது, குப்புறக்கிடந்ததான, மூன்று 
அடிகளும்‌ பத்து அங்குலமுமான உயரமும்‌, இரண்டு அடிகள்‌ அகலமும்‌, 
பத்தரை அங்குலங்கள்‌ தடிமனும்‌ கொண்ட ஒரு கறுப்புக்‌ கல்வெட்டுத்‌ 
துண்டைக்‌ கண்டார்‌, அது மேல்பகுதியில்‌ ஏறக்குறைய அரைவட்ட 
வடிவத்தில்‌ இருந்தது. அதில்‌ இருந்த கல்வெட்டு எழுத்துக்கள்‌ முப்பத்து 
நான்கு வரிகள்‌ நீளமானது என்று பிற்பாடு கண்டறியப்பட்டது.” 

அந்தக்‌ கல்லில்‌ இருந்து ஏற்படுத்தப்பட்ட பிழிவுகளில்‌, அதிகமான 
உழைப்பு மற்றும்‌ ரகசியத்தைக்‌ கண்டுபிடித்தல்‌ ஆகியவற்றைக்‌ மேற்‌ 
கொண்டதன்மூலமாக, மொழிபெயர்ப்புகள்‌ செய்யப்பட்டன. ஐந்தாம்‌ 
மற்றும்‌ ஏழாம்‌ வரிகளில்‌, உம்ரி பெயரைக்‌ கொண்டு குறிப்பிடப்‌ 
பட்டிருந்தார்‌. மோவாபிய அரசரான, மேசா என்பவரால்‌ கல்லில்‌ 
எழுதச்செய்யப்பட்ட வரிகள்‌, உம்ரியைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு கூறு 
இன்றன: 


இஸ்ரவேலின்‌ அரசரான உம்ரி, மோவாபிய நாட்டைப்‌ பல நாட்‌ 
களாகத்‌ துன்புறுத்தினார்‌, ... 

-- இப்போது உம்ரி, மோவாபிய நாடு முழுவதையும்‌ உரிமை 
யாக்கிக்‌ கொண்டு, தமது நாட்களின்போதும்‌, தமது மகன்களின்‌ 
[அல்லது தமது மகனின்‌] காலத்தின்‌ பாதிநாட்களின்‌ போதும்‌, நாற்பது 
ஆண்டுகளாக அதில்‌ தங்கியிருந்தார்‌; ...” 


இந்தக்‌ கல்வெட்டை எழுதச்‌ செய்தவரான, மோவாபிய அரசர்‌ மேசா, 
2 இராஜாக்கள்‌ 3:4ல்‌ குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்‌: 


மோவாபின்‌ ராஜாவாயெ மேசா ஆடுமாடுகள்‌ பெருத்தவனா 
யிருந்து, இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு இலட்சம்‌ ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
இலட்சம்‌ குறும்பாட்டுக்கடாக்களையும்‌ செலுத்திவந்தான்‌. 


அந்தக்‌ கல்வெட்டில்‌, மேசா பெருமைப்படுத்தப்பட்டிருந்தார்‌. அவரது 
தந்தை உம்ரியால்‌ தோற்கடிக்கப்பட்டிருந்தார்‌, ஆனால்‌ மேசா, தமது தந்தை 
இழந்திருந்த நாட்டின்‌ பகுதியை மீட்டுக்கொள்ளக்கூடியவராயிருந்தார்‌. 
மேசா தனது எல்லைப்‌ பகுதியைத்‌ திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடியவராய்‌ 
இருந்தார்‌ என்ற உண்மைக்காக மகிமைப்படுத்தப்பட்டார்‌. அந்தக்‌ 
கல்வெட்டானது மேசாவின்‌ ஆட்சிக்காலத்தினுடைய பிற்பகுதியில்‌, 
ஆகாபின்‌ மரணத்திற்குப்‌ பின்பு செதுக்கப்பட்டிருந்தது. அந்தக்‌ கல்வெட்டு, 
உம்ரி தமது ஆட்சிக்காலத்தின்போது எவ்வளவு பலம்‌ வாய்ந்தவராக 
இருந்தார்‌ என்பதைக்‌ காண்பிக்கின்றது. அது உம்ரி தமது நாட்டில்‌ 
போதுமான அளவுக்கு இராணுவத்தை எழுப்பக்கூடியவராக இருந்தார்‌ 
என்பதற்கும்‌, அது மோவாபியருடைய நாட்டைத்‌ தோல்வியடையச்‌ 
செய்யும்‌ நிலையில்‌, மிகச்சமீபத்தில்‌ ஒரு எதிர்த்தாக்குதலினால்‌ 
பெலவீனப்படுத்தப்பட்டது என்பதற்கும்‌ சாட்சியளிக்கிறது. இது, 
அவர்‌ - பராமரித்தலில்‌ மாத்திரமல்ல, ஆனால்‌ தாம்‌ கொண்டிருந்த 
நாட்டின்‌ எல்லையை விரிவாக்குதலிலும்‌ - பலசாலியாய்‌ இருந்தார்‌ என்று 


98 


அர்த்தப்படுநறெது. மேசாவின்‌ பெருமைப்பாராட்டுதல்‌, அவர்‌ பின்வருமாறு கூற 
விரும்பியதைக்‌ தெளிவாக்குகிறது, “யார்‌ மாபெரும்‌ மனிதர்‌ என்று நீங்கள்‌ 
அறிவீர்களா? அவன்‌ எடுத்துக்கொண்டிருந்த [நமது] நாட்டின்‌ பகுதியை 
நான்‌ திரும்ப மீட்டிருக்கின்றேன்‌. அது உண்மையில்‌ நானே பெரியவன்‌, 
மிகப்பெரியவருக்கும்‌ பெரியவன்‌ என்று அர்த்தப்படுறெது!” 

ஆம்‌, உம்ரி என்பவர்‌, இஸ்ரவேல்‌ மத்தியிலும்‌ மற்ற நாடுகளின்‌ மத்தி 
யிலும்‌ ஒரு கெட்ட பெயரைச்‌ சம்பாதித்திருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ அதைத்‌ 
தேவனுடைய ஐக்கியத்திற்குப்‌ புறம்பே செய்திருந்தார்‌. அவருடைய 
ஆவிக்குரிய நிலை பற்றிக்‌ கூறுவதில்‌ வேதாகமம்‌ வார்த்தைகளை 
வீணாக்கவில்லை. அவர்‌ தமக்கு முன்னிருந்த எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ 
துன்மார்க்கராய்‌ இருந்தார்‌ என்று வேதாகமம்‌ கூறுகிறது. 


உம்ரி கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, கனக்கு 
முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடந்து, நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ சகல வழியிலும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ தங்கள்‌ வீணாண விக்கரகங்களாலே 
கோபம்‌ மூட்டும்படியாய்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
அவனுடைய பாவங்களிலும்‌ நடந்தான்‌ (16:25, 26). 


அவர்‌ தமது மகன்‌ ஆகாபிற்கு யேசபேலைத்‌ திருமணம்‌ செய்விக்க ஏற்பாடு 
செய்தார்‌, இது அவர்‌ தமது நாடு மற்றும்‌ தரு நாடு ஆகியவற்றிற்கு 
இடையில்‌ உள்ள ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொண்ட 
நடவடிக்கையாக இருக்கலாம்‌, இந்த ஜோடியானது வரவிருந்த பல 
ஆண்டுகளுக்கு இஸ்ரவேலைகத்‌ துன்புறுத்தக்‌ கூடி யதாயிருந்தது. ஆகாபைப்‌ 
பற்றிப்‌ பின்வருமாறு கூறப்படுகிறது: 











நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்களில்‌ நடப்பது 
அவனுக்குக்‌ கொஞ்சக்காரியமென்று நினைத்தாற்போல்‌ அவன்‌ 
சீதோனியரின்‌ ராஜாவாகிய ஏத்பாகாலின்‌ குமாரத்தி யேசபேலை 
விவாகம்பண்ணினதுமல்லாமல்‌, அவன்‌ போய்‌ பாகாலையும்‌ சேவித்து 
அதைப்‌ பணிந்துகொண்டு (16:31). 


உம்ரி தேவனின்றி நடந்தார்‌, அவரது நடக்கையின்‌ செல்வாக்கிற்கு அவரது 
மகனும்‌ உட்படலானார்‌. 


முடிவுரை 

உம்ரி இஸ்ரவேலின்‌ மாபெரும்‌ அரசர்களில்‌ ஒருவராயிருந்தார்‌. அவர்‌ 
நாட்டின்‌ ஒருமைப்பாட்டிற்கு அவசியமானவற்றை, செயல்விளைவுடன்‌ 
நிலைநிற்கும்‌ இராணுவத்தை, மற்றும்‌ அகில உலக விளம்பரத்தை 
அளித்தார்‌. அவர்‌ பலம்‌, கண்ணோக்கு, மற்றும்‌ கவனிக்கப்படத்தக்க 
தன்மை ஆகியவற்றைக்‌ கொண்டிருந்தார்‌. இருப்பினும்‌, அவரது 
வெற்றிகள்‌, மாம்சப்‌ பிரகாரமானவைகளாக, உலகரீதியானவைகளாக, 
மனிதரால்‌ வந்தவைகளாக இருந்தன. 


99 


அவர்‌ தோற்றுவித்த அரசவம்சமானது, துன்மார்க்கத்தில்‌ தனக்கு 
முன்னிருந்த எல்லா அரசவம்சங்களைக்‌ காட்டிலும்‌ விஞ்சியதாய்‌ இருந்தது, 
அது “உம்ரியின்‌ கட்டளைகள்‌” என்பதை, யெகோவா தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்திற்கு எதிர்த்து நின்ற வாழ்வின்‌ ஓட்டத்திற்கு ஒரு 
வழக்குச்‌ சொல்லாக்கிற்று. பிற்பாடு, மீகாவின்‌ நாட்களில்‌, யாரேனும்‌ 
ஒருவரை அவரது நடக்கையினிமித்தம்‌ கண்டித்து உரைப்பதற்கு “நீ 
உம்ரியின்‌ கட்டளைப்படி வாழ்கின்றாய்‌” என்று ஒருவர்‌ கூறுவார்‌. மீகா 





6:16, “... உம்ரியினுடைய கட்டளைகளும்‌ ஆகாப்‌ வீட்டாருடைய எல்லாச்‌ 
செய்கைகளும்‌ கைக்கொள்ளப்பட்டு வருகிறது; ...” என்று கூறுகிறது. 

உம்ரி யூதாவின்‌ அரசரான ஆசாவின்‌ முப்பத்து மூன்றாம்‌ ஆண்டில்‌, 
தமது அரியணையைக்‌ தமது மகனுக்கு விட்டுச்‌ சென்றார்‌. அவரைப்‌ பற்றி 
வேறு அதிகமாக எதுவும்‌ கூற இயலாது. யாரேனும்‌ ஒருவர்‌ இறக்கும்போது, 
நாம்‌ அவர்‌ தேவனுடன்‌ இருக்கும்படி சென்றார்‌ என்றோ அல்லது 
அதைப்போன்ற வேறு ஏதாவதோ கூறுவது வழக்கம்‌, ஆனால்‌ உம்ரியைப்‌ 
பொறுத்தவரை இதைப்போன்று எதுவும்‌ கூற இயலாது. தேவனின்றி 
வாழ்ந்த ஒருவரைப்‌ பற்றி என்ன கூற முடியும்‌? மூன்று விஷயங்கள்‌ 
மாத்திரமே கூறப்பட முடியும்‌: அவர்‌ மரித்தார்‌; அவர்‌ அடக்கம்பண்ணப்‌ 
பட்டார்‌; மற்றும்‌ அவரது இடத்தில்‌ அவர்‌ மகன்‌ அரசரானார்‌. 


உம்ரி தன்‌ பிதாக்களோடே நித்திரையடைந்து, சமாரியாவிலே 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; அவன்‌ குமாரனாகிய ஆகாப்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌ (16:28). 


உம்ரியின்‌ வாழ்வும்‌ மரணமும்‌ தேவனின்றி வாழ்வில்‌ சாதிக்கப்படும்‌ 
எந்த வெற்றியும்‌ வெறுமையானதாக, ஒன்றுமற்றதாக, மற்றும்‌, 
இறுதியில்‌, நம்பிக்கையற்றதாக உள்ளது என்ற சத்தியத்திற்கு அமைதியான 
சாட்சியாக நிற்கின்றன. நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தேவன்‌ கொடுத்துள்ள 
சுயாதனத்தினிமித்தம்‌, நாம்‌ அவரின்றி வாழவும்‌, நாம்‌ விரும்புகின்ற 
எதையும்‌ சிந்திக்கவும்‌, செய்யவும்‌, தேர்ந்துகொள்ளலாம்‌. இருப்பினும்‌, 
நாம்‌ தேவனின்றி வாழ்வகைக்‌ தேர்ந்துகொண்டால்‌, தேவன்‌ மாத்திரமே 
நிரப்பியிருக்கக்கூடிய வெறுமையை நாம்‌ அனுபவிப்போம்‌. தேவனுடைய 
பிள்ளைகள்‌ மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடியதான தேவனுடைய 
அருளிரக்கத்தின்‌ மூடுதலை நாம்‌ பெறத்‌ தவறிவிடுவோம்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக, நாம்‌ வாழ்வில்‌ எவ்வளவுதான்‌ வெற்றியடைந்திருப்பினும்‌, நாம்‌ 
கணக்கு ஒப்புவிக்கும்‌ நாளில்‌ கடை நியாயாதிபதியின்‌ முன்‌ வரும்போது, 
நமது வாழ்வானது “தோல்வியானது!” என்று அடையாளப்படுத்தப்படும்‌. 
இந்த உலகத்தில்‌ நாம்‌ தேவனின்றி வெற்றியின்‌ அளவை அறியமுடியும்‌, 
அனால்‌ அவருடைய ஐக்கியமின்றி நாம்‌ அவர்‌ விரும்பியவண்ணம்‌ வாழ 
இயலாது. இந்த வாழ்வில்‌ நாம்‌ அவரின்றி நடந்தால்‌, நித்தியத்தில்‌ அவரின்றி 
நாம்‌ நீண்டதூரம்‌ நடக்க வேண்டியிருக்கும்‌. 





100 


கற்க வேண்டிய பாடம்‌: 
ஒருவார்‌ தேவனின்றி வெற்றியின்‌ அளவொன்றைக்‌ 
கொண்டிருக்க முடியும்‌. ஆனால்‌ அது 
வெறுமையானதும்‌ கனியற்றதுமாய்‌ இருக்கிறது. 


குறிப்புகள்‌ 

'உம்ரி யூதாவின்‌ அரசரான ஆசாவின்‌ முப்பத்தியோராம்‌ ஆண்டில்‌, தமது 
ஆட்சியைத்‌ தொடங்கி பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஆட்சிசெய்தார்‌ என்று 
கூறப்படுவதுண்டு (1 இராஜாக்கள்‌ 16:23), ஆனால்‌ சிம்ரி, ஆசாவின்‌ ஏழாம்‌ 
ஆண்டில்‌ தொடங்கி, திர்சாவில்‌ ஏழு நாட்கள்‌ ஆட்சிசெய்தார்‌ மற்றும்‌ அவர்‌ 
உம்ரியால்‌ கொல்லப்பட்டார்‌, உம்ரி அரியணையை எடுத்துக்கொண்டார்‌ என்றும்‌ 
கூறப்படுகிறது (1 இராஜாக்கள்‌ 16:15). பிற்பாடு, ஆகாப்‌, ஆசாவின்‌ முப்பத்தி 
யெட்டாம்‌ ஆண்டில்‌ ஆட்சிசெய்யத்‌ தொடங்கினார்‌ என்று கூறப்படுகிறது 
(1 இராஜாக்கள்‌ 16:29). ஆசாவின்‌ முப்பத்தியோராம்‌ ஆண்டில்‌ உம்ரி ஆட்சிசெய்யத்‌ 
தொடங்கினார்‌ (1 இராஜாக்கள்‌ 16:23) என்ற குறிப்பானது, திப்னியின்‌ மரணத்‌ 
திற்குப்பின்பு அவரது முழுமையான ஆளுகைக்கான குறிப்பாயிருக்க வேண்டும்‌. 
John D. Davis, “Moabite Stone,” Davis Dictionary of the Bible, rev. ed. (n.p.: Trustees of 
the Presbyterian Board of Publication and Sabbath School Work, 1898; reprint, Nashville, 
Tenn.: The Varsity Company, 1973), 530. Ibid. 


101 


10 


ஆகாம்‌ 


நரகத்தில்‌ ஏற்பாரு 
செய்யப்ப தீருமணம்‌ 


SLL LGD: 1 Driggs 16.ZI-L240 


பரிணாமக்‌ கொள்கையாளர்கள்‌, நாம்‌ இப்போது மகிழ்வுடன்‌ அனுப 
விக்கும்‌ வாழ்க்கையானது பல இலட்சம்‌ ஆண்டுகளுக்குப்‌ முன்பு ஒரு தனி 
செல்லில்‌ இருந்து பரிணாமம்‌ பெற்றது என்ற கருத்தில்‌ நிறைவடை கின்றனர்‌. 
பரிணாமத்தின்‌ இவ்வகையானது, சிந்திக்கின்ற ஒரு நபரால்‌ நேர்மை 
யான காரணத்தினால்‌ மாத்திரம்‌, உதவியற்ற பொருளானது ஒரு செல்லில்‌ 
இருந்து மனிதப்பிறவியாகத்‌ தாவுதல்‌ என்ற விஷயம்‌ சாத்தியமற்ற தாவுதல்‌ 
என்பதால்‌ நம்பப்பட இயலாததாக உள்ளது. மனிதப்பிறவி என்பது, மனித 
மூளையில்‌ உள்ள ஒரே ஒரு செல்‌ மாத்திரமே, மனிதன்‌ அமைக்கக்கூடிய 
மிகத்திறன்வாய்ந்த கணனியைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ சிக்கலானது என்ற 
வகையில்‌ மிகவும்‌ சிக்கல்‌ வாய்ந்ததாக உள்ளது. ஒரு செல்லானது - 
அற்புதமான தெய்வீக உதவியின்றி - ஒரு மனிதப்பிறவியாக, சிந்திக்கின்ற, 
நேசிக்கின்ற, வெறுக்கன்ற, மற்றும்‌ கனவு காணுகின்ற தன்மைகள்‌ 
கொண்ட முழுமனிதனாக வளர்ந்து பலுகிப்பெருக முடியும்‌ என்பதை யார்‌ 





நம்பக்கூடும்‌? நம்பிக்கை அமைப்பு என்ற வகையில்‌ பரிணாமக்கொள்கை 
யானது, உண்மையான அறிவியலைச்‌ சோதனை செய்யும்‌ ஆய்வுக்கூடத்‌ 
திற்குச்‌ செல்வதற்கு முன்னதாகவே இற்று வீழ்ந்து விடுகிறது. 
பரிணாமக்கொள்கையானது, நம்ப இயலாததாக இருப்பதுடன்‌ 
கூடுதலாக இன்னொரு சோதனையிலும்‌ தோல்வியடைறெது: இது 
திருமணம்‌ மற்றும்‌ இல்லம்‌ ஆயெவற்றிற்கு செல்லத்தகுந்த விளக்கம்‌ 
எதையும்‌ கொண்டிருப்பதில்லை. ஒருவரல்ல, மாறாக ஒருவருக்கொருவர்‌ 
மாறுபட்டுள்ள ஆனால்‌ ஏற்புடையவர்களாய்‌ இருக்கின்ற இரண்டு பேர்‌ 
- ஒரு ஆணும்‌ ஒரு பெண்ணும்‌ - குடும்பத்திற்கு அடிப்படையாயிருக்‌ 
கின்றனர்‌, இவர்கள்‌ அன்பினாலும்‌ அர்ப்பணிப்பினாலும்‌ ஒன்றுகூடி. வாழ 
ஈர்க்கப்படுகின்றனர்‌. இல்லத்தின்‌ இருப்பானது பரிணாமக்‌ கொள்கைக்‌ 
காரரின்‌ சிரமங்களை இருமடங்காக்குகிறது. அவர்‌, ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ 
என்ற இருவர்‌ பரிணமிப்பதற்கான, அவ்விருவரும்‌ ஒரே வேளையில்‌ 
பரிணாமப்‌ பக்குவத்தை அடைந்து ஒரு இல்லத்தை நிலைநாட்டும்‌ 
கருத்தைப்‌ பகிர்ந்துகொள்வதற்கான விஷயங்கள்‌ பற்றி விவாதிக்க 
வேண்டியிருக்கும்‌ - ஒரேவேளையில்‌ இருவர்‌ பரிணாமித்திருக்க வேண்டிய 


102 


குற்கான அவசியமானது பரிணாமக்கொள்கையை இருமடங்கு கற்பிதமற்ற 
தாக்குகிறது. 

கிறிஸ்தவக்‌ குடும்பம்‌,/இல்லம்‌ என்பது வாழ்வைப்‌ பற்றிய மிக 
வனப்புநிறைந்த விஷயங்களில்‌ ஒன்றாக உள்ளது என்பதே உண்மை நிலை- 
யாகும்‌. இது மனிதனுக்கும்‌ சமூகத்திற்கும்‌ தேவனுடைய கொடையாக 
உள்ளது என்று கூறுவதைத்‌ தவிர, வேறு எவ்வகையிலும்‌ விளக்கப்பட 
இயலாது. நாம்‌ வேதாகமத்தைத்‌ திறக்கும்போது, எல்லா விஷயங்களும்‌ 
எவ்வாறு இருக்கத்‌ தொடங்கின என்பது பற்றிய தேவனுடைய ஏவுகல்‌ 
பெற்ற பதிவிற்குப்‌ பின்பு உடனடியாக நமக்கு, தேவன்‌ இல்லத்தைப்‌ 
படைத்தது பற்றிக்‌ கூறப்படுகிறது (ஆதியாகமம்‌ 2; 3). அது பரிணமிக்க 
வில்லை; அது படைக்கப்பட்டது. தோற்றங்கள்‌ பற்றிய தேவனுடைய 
விவரமானது, வாழ்வைப்‌ பற்றி நாம்‌ அறிந்துள்ள யாவற்றுடனும்‌ கருத்து 
ஒருமிக்கிறது; ஆகையால்‌, அதை நம்புவதும்‌ ஏற்றுக்கொள்வதும்‌ நமக்குச்‌ 
சுலபமாயிருக்க வேண்டும்‌. 

ஆதியாகமத்தின்படி, இல்லம்‌ என்பது, நமக்கு தேவனுடைய இரக்‌ 
கத்தின்‌ செயலாக மாத்திரம்‌ தரப்படவில்லை, ஆனால்‌ அது நமது சுயாதீன 
மான ஒழுக்கமுகமைக்குள்‌, நமது ஆவிக்குரிய இயல்பிற்குள்‌ அடங்குவதாக 
வைக்கப்பட்டது. அதாவது, நாம்‌ ஒரு குடும்பத்தைக்‌ கொண்டிருக்கும்‌ 
திறன்‌ கொடுக்கப்பட்டவர்களாய்‌ இருக்கின்றோம்‌, ஆனால்‌ நாம்‌ 
யாரைக்‌ திருமணம்‌ செய்துகொள்வது, நாம்‌ எவ்வகையான குடும்பத்தைக்‌ 
கொண்டிருப்பது என்பவற்றை நாமே தேர்ந்துகொண்டாக வேண்டும்‌. 
இல்லம்‌ என்பது, கனது எல்லா அர்த்தங்கள்‌ மற்றும்‌ பிரமிப்புகளுடன்‌, 
நாம்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ தேர்வுகளைச்‌ சார்ந்ததாக உள்ளது. நம்‌ 
ஒவ்வொருவரும்‌, பூமியின்மீது பரலோகமாக உள்ள அல்லது பூமியின்மீது 
நரகமாக உள்ள ஒரு இல்லத்தைக்‌ கொண்டிருப்பதைத்‌ தேர்ந்துகொள்ள 
முடியும்‌. தேர்ந்துகொள்ளுதல்‌ என்பது நம்முடையதாக உள்ளது. 

மிகச்சிறந்ததாகக்‌ காணப்படுகிற திருமணத்தைப்‌ பற்றிக்கூறுவதற்கு 
நாம்‌ சிலவேளைகளில்‌, “அந்தக்‌ திருமணம்‌ சொர்க்கத்தில்‌ நிச்சயிக்கப்‌ 
பட்டது” என்று கூறுகின்றோம்‌. இதற்கு எதிர்மறையானதை நாம்‌ 
ஒருபோதும்‌ கூறியிருப்பதில்லை என்றாலும்‌, அதுவும்‌ உண்மையான 
காகவே உள்ளது. மக்களில்‌ சிலர்‌ மேற்கொள்கின்ற வறிய தேர்ந்துகொள் 
ளுதல்களினால்‌, திருமணம்‌ என்பது ஒரு பேரழிவாகக்கூடும்‌. அப்படிப்‌ 
பட்ட திருமணம்‌ நரகத்தில்‌ நிச்சயிக்கப்பட்டது என்று நாம்‌ கூறலாம்‌. 
அதாவது, திருமணம்‌ செய்து கொள்ளும்படி இருவர்‌ எடுத்த முடிவானது 
பிசாசின்‌ செல்வாக்கிற்கு உட்பட்டதாகவும்‌ இருமணம்‌ செய்துகொள்ளும்‌ 
கும்பதிகளின்‌ நடக்கையில்‌ பிசாசு செல்வாக்குச்‌ செலுத்தியிருப்பதாகவும்‌ 
கூறப்படுகிறது; இதன்விளைவாக, அந்தத்‌ திருமணமானது தேவனு 
டையதல்ல, ஆனால்‌ பிசாசினுடைய வடிவமைப்பை சாதிக்கிறது. 

வேதவசனங்களில்‌ திருமணத்தின்‌ இந்த வகைக்கான உதாரணம்‌ 
ஒன்று - மற்ற எல்லாவற்றிற்கும்‌ மேலானதாக நிற்பது - ஆகாப்‌ மற்றும்‌ 
யேசபேல்‌ ஆகியோரின்‌ திருமணம்‌ என்பதாக உள்ளது. அது இஸ்ரவேலின்‌ 
அரசரான, உம்ரியின்‌ மகன்‌ ஆகாப்‌ என்பவருக்கும்‌, தீருவின்‌ அரசரான 


103 


ஏத்பாகால்‌ என்பவரின்‌ மகள்‌ யேசபேலுக்கும்‌ இடையில்‌ நடந்த ஒரு அரசகுலத்‌ 
திருமணமாக இருந்தது. ஆகாப்‌ இஸ்ரவேலின்‌ எட்டாவது அரசராயிருந்‌ 
தார்‌, அவர்‌ கி.மு. 874 முதல்‌ 853 வரையிலான காலத்தில்‌ சமாரியாவில்‌ 
இருபத்து இரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தார்‌. ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ 
ஆகியோரின்‌ திருமணம்‌, இஸ்ரவேலில்‌ எஞ்சியிருந்த, ஆவிக்குரிய எந்த 
நோக்கவிளைவுகளின்மீதும்‌ மாபெரும்‌ செல்வாக்குச்‌ செலுத்திற்று. 
ஒருவேளை, வேறு எந்த இல்லமும்‌, ஒரு நாட்டின்மீது இது செய்ததைப்‌ 
போன்று தேவபக்தியற்ற செல்வாக்கை ஒருக்காலும்‌ பிரயோகித்திருக்க 
வில்லை என்று கூறலாம்‌. 

இந்தத்‌ திருமணத்தை நெறிபிறழ்ந்து போகச்‌ செய்தது எது மற்றும்‌ 
இது ஏன்‌ ஆகாபுக்கும்‌ யேசபேலுக்கும்‌ மற்றும்‌ நாட்டிற்கும்‌ அவ்வளவு 
அழிவுள்ளதாக ஆனது ஏன்‌ என்ற நிலைப்பாட்டில்‌ நாம்‌ இந்தத்‌ திரு 
மணத்தைக்‌ கண்ணோக்குவோம்‌. 


தவறான காரணத்திற்காக உண்டாக்கப்பட்டது 

பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌, இருமணம்‌ என்பது சிலவேளைகளில்‌, 
இரு நாடுகளுக்கு இடையில்‌ சமாதானத்தையும்‌ நல்லுறவுகளையும்‌ 
உண்டாக்குவதற்கான வழிமுறையாக அரசர்களால்‌ பயன்படுத்தப்பட்டது. 
ஒரு அரசரின்‌ மகள்‌ திருமணத்தில்‌ இன்னொரு அரசருக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட போது, அது அவ்விரு நாடுகளும்‌ ஒன்றுகூடிச்‌ செயல்பட முயற்சி 
செய்வதற்கு, அவைகளுக்கு இடையிலான உடன்படிக்கையின்‌ 
அடையாளமாய்‌ இருந்தது. வேதவசனங்களில்‌ வெளிப்படையாகக்‌ 





கூறப்பட்டிராவிட்டாலும்‌, ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோரின்‌ 
திருமணமானது, உண்மையில்‌ சவுகரியத்திற்கான திருமணமாக, 
இஸ்ரவேல்‌ மற்றும்‌ தீரு என்ற இருநாடுகளையும்‌ ஒன்றுகூட்டும்‌ 
முயற்சியாக, உம்ரி மற்றும்‌ ஏத்பாகால்‌ ஆகியோருக்கிடையில்‌ ஏற்படுத்திக்‌ 
கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கான முத்திரையின்‌ வகையாக இருந்தது. 
ஒருவேளை இப்படிப்பட்ட இயக்கமானது இவ்விரு நாடுகளுக்கும்‌ 
இடையிலான சமாதானம்‌ நிறைந்த உறவுமுறைகளையும்‌ நிதிநிலை 
தொடர்பான உடன்படிக்கைகளையும்‌ திடப்படுத்தியிருக்கலாம்‌, ஆனால்‌ 
திருமணத்தை இவ்வாறு பயன்படுத்துதல்‌ என்பது, அதன்‌ ஒருமைப்பாட்டின்‌ 
கண்ணியத்‌ தையும்‌ மதிப்பையும்‌ தாழ்த்தி, அதை பேரம்பேசும்‌ வெறும்‌ 
துணுக்காக மாற்றுறெது என்பதைக்‌ கூறத்தேவையில்லை. திருமணம்‌ 
- வனப்புமிக்க, தேவனால்‌ தரப்பட்ட இரு உயிர்களின்‌ ஒன்றிப்பு - 
என்பது, ஒருவர்‌ அதில்‌ இருந்து பெறக்கூடிய அனுகூலம்‌ எதற்காகவும்‌ 
பயன்படுத்தப்படக்கூடிய “கருவியாக” ஏற்படுத்தப்பட வேண்டியதாக 
உள்ளது. திருமணம்‌ என்பது, தனிநபர்களின்‌ அல்லது நாடுகளின்‌ 
வர்த்தகத்திற்காக அல்லது நிதிநிலை ஆதாயத்திற்காக அல்ல, ஆனால்‌ 
திருமணத்தில்‌ இணைகின்ற இருவரின்‌ சந்தோஷத்திற்கானதாக 
இருக்க வேண்டும்‌ என்றே தேவன்‌ நோக்கம்‌ கொண்டார்‌. 
திருமணத்தின்‌ அடிப்படை நோக்கத்தை இரு கருத்துக்களாகச்‌ 
சுருக்கிக்‌ கூறலாம்‌: தோழமை மற்றும்‌ ஒரு குடும்பத்தை நிலைநாட்டுதல்‌. 





104 


இந்த நோக்கங்கள்‌, திருமணத்தின்‌ படைப்பு பற்றிய தெய்வீகப்‌ பதிவுகளில்‌ 
பகுத்துணரக்கூடியவையாக இருக்கின்றன: 


அப்படியே ஆதாம்‌ சகலவித நாட்டுமிருகங்களுக்கும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌, சகலவிதக்‌ காட்டுமிருகங்களுக்கும்‌ பேரிட்டான்‌; 
ஆதாமுக்கோ ஏற்றதுணை இன்னும்‌ காணப்படவில்லை (ஆதி 
யாகமம்‌ 2:20). 


அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை 
வரப்பண்ணினார்‌, அவன்‌ நித்திரையடைந்தான்‌; அவர்‌ அவன்‌ 
விலா எலும்புகளில்‌ ஒன்றை எடுத்து, அந்த இடத்தைச்‌ சதையினால்‌ 
அடைத்தார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ மனுஷனில்‌ எடுத்த விலா 
எலும்பை மனுஷியாக உருவாக்கி, அவளை மனுஷனிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்‌. அப்பொழுது ஆதாம்‌: “இவள்‌ என்‌ எலும்பில்‌ 
எலும்பும்‌, என்‌ மாம்சத்தில்‌ மாம்சமுமாய்‌ இருக்கிறாள்‌; இவள்‌ 
மனுஷனில்‌ எடுக்கப்பட்டபடியினால்‌ மனுஷி என்னப்படுவாள்‌ 
என்றான்‌” (ஆதியாகமம்‌ 2:21-23). 


இதினிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டு, 
தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌; அவர்கள்‌ ஒரே மாம்சமா 
யிருப்பார்கள்‌ (ஆதியாகமம்‌ 2:24). 


தேவன்‌ தம்முடைய சாயலாக மனுஷனைச்‌ சிருஷ்டித்தார்‌, அவனைத்‌ 
தேவசாயலாகவே சிருஷ்டித்தார்‌; ஆணும்‌ பெண்ணுமாக அவர்களைச்‌ 
சிருஷ்டித்தார்‌. பின்பு தேவன்‌ அவர்களை நோக்கி: “நீங்கள்‌ பலுகிப்‌ 
பெருகி, பூமியை நிரப்பி, அதைக்‌ கழ்ப்படுத்தி, ... என்று சொல்லி, 
தேவன்‌ அவர்களை ஆசீர்வதித்தார்‌ ...” (ஆதியாகமம்‌ 1:27, 28). 


திருமணத்திற்கான இந்தத்‌ தெய்வீக வடிவமைப்பானது, திருமணத்தில்‌ 
பிரவேசிக்கும்‌ இருவருக்குத்‌ தீங்கமைக்காமலோ அல்லது திருமணம்‌ என்பது 
பிறரின்மீது கொண்டுள்ள செல்வாக்கற்குத்‌ தங்கிழைக்காமலோ மாற்றப்பட வோ 
அல்லது நிலைதிரிக்கப்படவோ இயலாது. எல்லா உறவுமுறைகளைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ நிலைத்திருப்பதும்‌ அதிக நெருக்கமானதுமான திருமண 
உறவினுள்‌, பணத்திற்காக, பதவிக்காக, சமூக அந்தஸ்திற்காக, அல்லது தகுதி 
யற்ற வேறு எந்த நோக்கத்திற்காவும்‌ பிரவேசிப்பவர்கள்‌, திருமணத்திற்கென்று 
தேவன்‌ கொண்டுள்ள திட்டத்தை மோசம்‌ போக்குகின்றனர்‌. 

வேதாகமரீதியான திருமணம்‌ என்பது சமூகத்தின்‌ அஸ்இபாரமாக, எல்லா 
மக்களும்‌ நடக்க வேண்டிய மற்றும்‌ தங்கள்‌ வாழ்வைக்‌ கட்டியெழுப்ப 
வேண்டிய பாதைக்கு அடித்தளம்‌ இடுகிறது. திருமணம்‌ என்பதை 
எடுத்துவிடுவீர்களானால்‌, சமூகம்‌ இடிந்து விழுந்துவிடும்‌; இருமணம்‌ 
என்பதை நிலைகுலையச்‌ செய்வீர்களானால்‌, எல்லா வகையான துன்பங்களும்‌ 
நலக்கேடுகளும்‌ மனிதகுலத்தைப்‌ பாதிக்கும்‌. 

ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோரின்‌ திருமணம்‌ தவறான வழியில்‌, 
தவறான நோக்கத்துடன்‌ தொடங்கிற்று. இந்த சிரமமானது அவர்களின்‌ 





105 


திருமணத்தைப்‌ பாதித்திருக்க வேண்டும்‌; இருப்பினும்‌, 
அவர்களின்‌ திருமணமானது துன்பகரமானதாக வளர்ந்தது என்று 
சித்தரிப்பதைத்‌ தவிர, அதைப்பற்றிய விவரம்‌ எதையும்‌ வேதாகமம்‌ 
தருவதில்லை. ஒருவேளை, அவர்கள்‌ ஒன்றுகூடியிருப்பதற்கான 
காரணமானது, அவர்களின்‌ திருமணம்‌ மோசமானதாக ஆனதற்குப்‌ 
பங்களிக்கும்‌ பிரதான காரணியாக இருந்திருக்கலாம்‌. பாவம்‌ நிறைந்த 
நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படும்‌ எந்தத்‌ இருமணமும்‌ 
துன்பத்தை நோக்கி முன்னேறிச்‌ செல்வதாக உள்ளது. 


தவறான உறவினால்‌ கட்டுப்படுத்தப்பட்டது 

ஆகாபும்‌ யேசபேலும்‌ ஒருவர்‌ மற்றவருடன்‌ திருமணத்தில்‌ கொண்‌ 
டிருந்த உறவுமுறையானது, அவர்களின்‌ திருமணம்‌ உறவுநிலை கெடவும்‌ 
சிதைவடையவும்‌ காரணமான ஒரு தெளிவான பண்பாயிருந்தது. 
தொடக்கத்தில்‌ இருந்தே தேவன்‌, இல்லத்தின்‌ தலைவராகக்‌ கணவரும்‌ 
இல்லத்தின்‌ அரசியாக மனைவியும்‌ இருக்க வேண்டும்‌ என்று தேர்ந்து 
கொண்டார்‌ (எபேசியர்‌ 5:23, 25; 1 தீமோத்தேயு 2:11-15). தேவனுடைய 
இந்த நிர்வாக முறைமையானது, ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ ஆகியோரின்‌ 
மகிழ்ச்சிக்கானதாகவும்‌, பிள்ளைகளின்‌ மிகச்சிறந்த வளர்ப்புமுறைக்கான 
தாகவும்‌ இருக்கிறது. திருமணத்திற்குள்‌ பிரவேசித்தல்‌ என்பது, 
திருமணத்தை வனப்புமிக்கதாக ஆக்குவதற்கு ஏற்புடைய 
பணிப்பொறுப்பு உறவுமுறையைக்‌ கணவர்‌ மற்றும்‌ மனைவி 
ஆகியோர்மீது தாமாகவே பொழிவதில்லை. வேதவசனங்களினால்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிற மற்றும்‌ அவசியமான உறவுமுறை, கணவர்‌ 
மற்றும்‌ மனைவி ஆகிய இருவரின்‌ தேர்ந்துகொள்ளுதலினால்‌ 
புரிந்துணரப்பட்டுப்‌ பராமரிக்கப்பட வேண்டும்‌. 

ஒரு கருத்துநோக்கிலிருந்து காணுகையில்‌, ஆகாப்‌ ஒரு செயல்விளை 
வுள்ள அரசராகக்‌ கருதப்பட்டிருக்க முடியும்‌. ஒரு விஷயத்தில்‌ அவர்‌, தெற்கு 
ராஜ்யத்துடன்‌ சமாதானம்‌ நிறைந்த உறவுமுறையை நிலைநாட்டினார்‌. 
தெற்கில்‌ இருந்த நல்ல அரசரான யோசோபாத்‌ என்பவருடனான 
இந்த ஒப்பந்தம்‌, ஆகாபுக்கு உதவியது மற்றும்‌ நாட்டின்மீது சில நல்ல 
செயல்விளைவுகளைக்‌ கொண்டிருந்தது. இரண்டாவதாக, வேதவசனங்‌ 
களில்‌ ஆகாப்‌, நாட்டைப்‌ பொருளாதாரரீதியாக முன்னேறிச்‌ செல்லச்‌ 
செய்யும்படி இயக்கிய கடும்முயற்சியான பணிகளில்‌ தமது நாட்டை 
வழிநடத்திய செயல்திறன்‌ மிகுந்த ஆட்சியாளராகச்‌ சித்தரிக்கப்படு 
கின்றார்‌. அவர்‌ கலைநயத்துடன்‌ கட்டுவிக்கப்பட்ட அரண்மனை 
ஒன்றையும்‌, தாம்‌ கட்டி, பாதுகாத்த, மற்றும்‌ எந்தத்‌ தாக்குதல்களுக்கும்‌ 
எதிராகத்‌ தற்காப்பில்‌ ஆயத்தமாய்‌ இருந்த நகரங்களையும்‌ பின்வைத்துச்‌ 
சென்றார்‌. 





ஆகாபின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌, அவன்‌ 
கட்டின தந்த அரமனையின்‌ வரலாறும்‌, அவன்‌ கட்டின எல்லாப்‌ 
பட்டணங்களின்‌ வரலாறும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 


106 


புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது? (22:39). 


மேலும்‌, ஆகாப்‌ ஒரு இராணுவத்தைச்‌ செயல்விளைவுடன்‌ வழி 
நடத்தக்கூடிய பலம்‌ வாய்ந்த, சூழ்ச்சித்‌ திறன்‌ மிகுந்த போர்வீரராயிருந்தார்‌. 
அவர்‌ யெகோவாவினுடைய “ஒரு தீர்க்கதரிசியினால்‌” (20:1-34) உரைக்கப்‌ 
பட்டிருந்த முன்னுரைத்தல்களுக்கு இணங்க, அரமேயப்‌ படைகளை 
இருமுறை தோல்வியடையச்‌ செய்திருந்தார்‌. 

ஆகாப்‌ அரசரைப்‌ பற்றி இந்த நல்ல விஷயங்கள்‌ இருந்தபோதிலும்‌, 
அவர்‌ தமது இல்லத்தை நடத்துபவர்‌ என்ற வகையில்‌. பளிச்சென தெரியும்‌ 
மூன்று தவறுகளைக்‌ கொண்டிருந்தார்‌. முதலாவது, அவர்‌ தமது இல்லத்தில்‌ 
தலைமைப்‌ பொறுப்பேற்று நடத்தவில்லை. அவர்‌ ஒரு முதுகெலும்பற்ற 
கணவராக இருந்தார்‌. ஒரு மனிதரிடத்தில்‌ யாரோ ஒருவர்‌, “நீங்கள்‌ உங்கள்‌ 
மனைவிக்கு அஞ்சுபவரா?” என்ற கேட்டபோது அவர்‌, “ஒரு நிமிடம்‌ 
பொறுங்கள்‌. என்‌ மனைவியிடம்‌ கேட்டுச்‌ சொல்கின்றேன்‌” என்றாராம்‌. 
அந்தக்‌ கணவர்‌ ஆகாப்‌ அரசரைச்‌ சித்தரிப்பவராய்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ 
அதை ஒருக்காலும்‌ ஓப்புக்கொண்டதில்லை, ஆனால்‌ அவரை யேசபேல்‌, 
ஒரு குதிரையைக்‌ கடிவாளத்தால்‌ அடக்குவதுபோல்‌ அடக்கினாள்‌ என்பதே 
உண்மையாக உள்ளது. ஆகாப்‌ துன்மார்க்கராய்‌ இருந்ததைக்‌ காட்டிலும்‌ 
அதிகம்‌ பலவீனமானவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ தீமையான நோக்கங்கள்‌ 
மற்றும்‌ திட்டங்களுக்குள்‌ தம்மை வழிநடத்த யேசபேலை அனுமதித்தார்‌. 
R. G. லீ என்பவரின்‌ உருவகத்தைப்‌ பயன்படுத்துவதென்றால்‌, யேசபேல்‌ 
என்பவள்‌, பிசாசானவன்‌ தனது தீமையான வேலைகளைச்‌ செய்வதற்குத்‌ 
குனது துன்மார்க்கமான கருவிகளைத்‌ தீட்டப்பயன்படுத்திய அவனுடைய 
சாணைக்கல்லாக இருந்தாள்‌. அவள்‌ தனது கணவனையும்‌ நாட்டையும்‌ 
ஆண்டாள்‌, மற்றும்‌ அவள்‌ இஸ்ரவேல்‌ முழுவதிலும்‌, தன்னை மிகவும்‌ 
அர்ப்பணித்துக்‌ கொண்டிருந்த பாகாலுக்கு ஆராதனையை நிலைநாட்டி 
யிருந்தாள்‌ (21:25). 

சுயநலம்‌ என்பது ஆகாப்‌ அரசரின்‌ இரண்டாவது தவறாக இருந்தது. 
சுயநலமிக்க ஒரு மனிதர்‌ எந்த அளவுக்குத்‌ துன்மார்க்கமாய்ச்‌ செயல்படுவார்‌ 
என்பதற்கு அவர்‌ ஒரு உதாரணமாய்‌ இருக்கின்றார்‌. அவர்‌, நாபோத்‌ 
மற்றும்‌ அந்த மனிதனின்‌ திராட்சத்‌ தோட்டம்‌ பற்றி கொண்டிருந்த 
எண்ணப்போக்கு, அவரது சுய-மையத்‌ தன்மையின்‌ விவரிப்பாக உள்ளது 
(21:1-16). அவர்‌ தமது அரண்மனைக்கு அருகிலிருந்த, நாபோத்தின்‌ 
திராட்சத்‌ தோட்டத்தை, ஒரு கரைக்‌ கொல்லையாக்கும்படிக்குத்‌ தமக்கு 





உரிமையாக்கிக்கொள்ள விரும்பினார்‌. இந்த விருப்பம்‌ அவருக்குள்‌ ஒரு 
அதத விருப்பமாக ஆயிற்று. அது அவரது சிந்தையில்‌ நிலைத்திருந்தது. அது 
அவரை ஆட்கொண்டது. அந்தத்‌ திராட்சத்‌ தோட்டத்தைப்‌ பெறுவதற்குச்‌ 
சட்டரீதியான வழிமுறைகள்‌ தோல்வியடைந்த பின்பு, அவர்‌ தமது 








அரண்மனைக்குச்‌ சென்று, ஒரு பிடிவாதமான குழந்தையைப்போல்‌ 
பிணங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ எவ்வளவாக அதிருப்தியுடன்‌ இருந்தார்‌ 
என்பதைக்‌ கேள்விப்பட்ட யேசபேல்‌, அவரை அணுக, “அதை நான்‌ உமக்கு 
வாங்கிக்‌ கொடுப்பேன்‌. அவ்விஷயத்தை என்னிடம்‌ விட்டுவிடுங்கள்‌” 





107 


என்று கூறினாள்‌. 
அவள்‌ அந்தத்‌ திராட்சத்‌ தோட்டத்தைப்‌ பெறுவதற்காக, நாபோத்தை 





சட்டரீதியாகக்‌ கொலை செய்யும்படி வார்த்தை அனுப்பி வைத்தாள்‌. 
அவள்‌ என்ன செய்து கொண்டிருந்தாள்‌ என்பதை ஆகாப்‌ அறிந்திருந்தார்‌; 
ஆனால்‌, அந்தத்‌ திராட்சத்‌ தோட்டத்தின்மீது அவர்‌ கொண்டிருந்த 
பிசாசுத்தனமான இச்சையினால்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்ததால்‌, அவர்‌ 
அவளை நிறுத்தவில்லை. ஆகாப்‌ கொலைகள்‌ செய்யவில்லை. அவரது 
கைகளில்‌ இரத்தம்‌ இருந்ததில்லை, ஆனால்‌ அவர்‌ யேசபேலின்‌ திட்டங்‌ 
களில்‌ குறுக்கிடவில்லை. சாவுகள்‌ நடந்தன மற்றும்‌ திராட்சத்‌ தோட்டம்‌ 
அவருடையதாயிற்று என்று கேள்விப்பட்டபோது, அவர்‌ உடனடியாக 





அதைத்‌ தமக்கு உரிமையாக்கிக்‌ கொண்டார்‌, இதை அவர்‌, ஒரு சிறுபையன்‌ 
தனக்கு அஞ்சல்‌ ஊழியரால்‌ ஒரு பரிசுப்பெட்டி தனது அஞ்சல்‌ பெட்டியில்‌ 
விநியோகிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டவுடன்‌ விரைந்தோடி 
அதை எடுத்துக்கொள்வது போன்று செய்தார்‌. ஆகாபின்‌ சுயநலமான 
பேராசைக்காக நாபோத்தும்‌ அவரது மகன்களும்‌ கொல்லப்பட்ட விஷய 
மானது ஆகாபைக்‌ கவலைப்படுத்தவில்லை. ஆகாப்‌ இகைப்படையும்படி, 
அந்தத்‌ திராட்சத்‌ தோட்டத்தில்‌, அவரை எலியா சந்தித்து, அவர்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அறிவித்தார்‌. எலியாவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு அரசர்‌ அஞ்சி நடுங்கினார்‌: 





..“ “நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னு 
டைய இரத்தத்தையும்‌ நாய்கள்‌ நக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லு 
கிறார்‌ * ” (21:19). 


“யேசபேலையும்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌: நாய்கள்‌ யேசபேலை யெஸ்ர 
யேலின்‌ மதில்‌ அருகே தின்னும்‌” ” (21:23). 


குறைவாகக்‌ கூறுவதென்றால்‌, இந்த அறிவிப்பு ஆகாபின்‌ கவனத்தைப்‌ 
பெற்றது. அவர்‌ புலம்புதல்‌ மற்றும்‌ இரட்டு உடுத்துதல்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டு இதற்குப்‌ பதில்செயல்‌ செய்தார்‌ (21:27), மற்றும்‌ தேவன்‌, “நான்‌ 
அவன்‌ நாட்களில்‌ அந்தப்‌ பொல்லாப்பை வரப்பண்ணாமல்‌, அவன்‌ குமாரன்‌ 
நாட்களில்‌ அதை அவன்‌ வீட்டின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌” என்று கூறினார்‌ 
(21:29). நியாயத்தீர்ப்பின்‌ தண்டனையைத்‌ தேவன்‌ முற்றிலு மாக 
எடுத்துப்போடவில்லை, ஆனால்‌ அதன்‌ ஒருபகுதியை அவர்‌ எடுத்துப்‌ 
போட்டார்‌ (22:37, 38). 

யெகோவாவுக்குச்‌ செய்யும்‌ ஆராதனையில்‌ ஆகாபின்‌ ஊசலாட்டம்‌ 
என்பது அவரது இன்னொரு பலவீனமாக இருந்தது. அவர்‌ தேவபக்தியில்‌ 
பிளவுபட்ட ஆளுமைத்தன்மையைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ உண்மை 
யான தேவனுக்கான தமது ஆராதனையை ஒருக்காலும்‌ விட்டிருந்ததில்லை, 
ஆனால்‌ அவர்‌ பாகாலை ஆராதிப்பதையும்‌ தேர்ந்துகொண்டிருந்தார்‌. 








அவர்‌, யேசபேல்‌ அவளது புறதெய்வ மதத்திற்காக மேடான இடங்களைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்ற அவளுடைய வற்புறுத்துதல்களுக்கு இணங்கிப்‌ 
போயிருந்தார்‌. தீமையைச்‌ செய்வதற்கு ஆகாப்‌, “தன்னை விற்றுப்‌ 


108 


போட்டார்‌” என்று வேதவசனங்கள்‌ கூறுகின்றன. அதாவது, அவர்‌ துன்‌ 
மார்க்கத்திற்குத்‌ தம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்திருந்தார்‌: 


குன்‌ மனைவியாகிய யேசபேல்‌ தூண்டிவிட்ட டியே, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்ய, தன்னை விற்றுப்போட்ட 
ஆகாபைப்போல ஒருவனுமில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர்‌ செய்தபடியெல்லாம்‌, அவன்‌ 
நரகலான விக்ரெகங்களைப்‌ பின்பற்றி, மகா அருவருப்பாய்‌ நடந்து 
கொண்டான்‌ (21:25, 269. 


இப்போது, நாம்‌ துன்மார்க்கமான இந்தச்செயல்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஒன்றுகலந்து, அதில்‌ இருந்து வெளிவருவது என்ன என்பதைக்‌ கண்ணோக்கு 
வோம்‌. இந்தக்‌ கலவையானது, தனது இருதயத்தை நரகத்தின்‌ அக்கனியைக்‌ 
கொண்டு அமைத்திருந்த மற்றும்‌ யெகோவாவிற்குச்‌ செய்யப்படும்‌ 
ஆராதனையை அழிக்கத்‌ தீர்மானித்திருந்த பொல்லாத பெண்‌ ஒருத்தி 
யால்‌ ஆதிக்கம்‌ செய்யப்பட்டிருந்த திருமணத்தை உண்டாக்கிற்று. இதன்‌ 
விளைவு இஸ்ரவேலுக்குப்‌ பேரழிவாக இருந்தது: ஆகாப்‌ மோசம்போக்கப்‌ 
பட்டார்‌; யேசபேல்‌ ஏறக்குறைய முற்றிலுமாகத்‌ தனது பேய்த்தனமான 
மதத்திற்கான வழியைக்‌ கொண்டிருந்தாள்‌; அவர்களின்‌ இல்லமானது 
துன்மார்க்கத்தின்‌ அழுக்கு நீர்க்குட்டையாயிற்று, மற்றும்‌ நாடு தனது மிகத்‌ 
தாழ்ந்த ஆவிக்குரிய படுகுழிகள்‌ ஒன்றில்‌ மூழ்கிப்போயிற்று. 

மிக நல்ல பெண்மணி ஒருவருடன்‌ திருமண வாழ்வில்‌ அறுபத்து ஐந்து 
ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்துகொண்டிருக்கும்‌ ஒரு சகோதரருடன்‌ 
சமீபத்தில்‌ நான்‌ பேசிக்கொண்டி ருந்தேன்‌. அவர்கள்‌ தங்களுடைய திருமண 
ஆண்டு விழாவிற்கு வருமாறு என்னை அழைத்திருந்தனர்‌. நான்‌ எனது 
பாராட்டுக்களைத்‌ தெரிவித்த பின்னர்‌, அவரிடத்தில்‌, “உங்கள்‌ திருமண 
வாழ்வின்‌ வெற்றிக்குக்‌ காரணமாக நீங்கள்‌ நினைப்பது எது?” என்று 
கேட்டேன்‌. அவர்‌ புன்னகை புரிந்து பின்வரும்‌ நிகழ்ச்சியை எனக்குக்‌ 
கூறினார்‌: “நாங்கள்‌ இருமணம்‌ செய்துகொண்டபோது, அவள்‌ சிறிய 
முடிவுகள்‌ யாவற்றையும்‌ எடுக்க வேண்டும்‌ என்றும்‌, நான்‌ பெரிய முடிவுகள்‌ 
யாவற்றையும்‌ எடுக்கவேண்டும்‌ என்றும்‌ பரஸ்பரம்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்டோம்‌. இப்போது நாங்கள்‌ திருமணம்‌ செய்துகொண்டு அறுபத்து 
ஐந்து ஆண்டுகள்‌ ஆகியிருக்கின்றன, நாங்கள்‌ இன்னும்‌ பெரிய முடிவுகளை 
எதிர்கொண்டதில்லை!” அவர்‌ என்னிடத்தில்‌ இதை நகைச்சுவையாக 
மாத்திரமே கூறினார்‌, அதைப்பற்றி நாங்கள்‌ இருவருமே வாய்விட்டுச்‌ 
சிரித்தோம்‌; ஆனால்‌ இந்த நிகழ்ச்சி பற்றிய அவரது கூற்றில்‌ முக்கியமாகக்‌ 
கவனிக்கப்பட வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது. மனைவியோ அல்லது 
தாயோ இல்லத்திற்கான எல்லா முடிவுகளையும்‌ எடுக்க அனுமதித்தால்‌, 
அந்த இல்லமானது தேவனுடைய வடிவமைப்பின்படியான இல்லமாக 
இருக்க முடியாது. அது உண்மையான கணவர்‌, தந்தை, அல்லது தலைவரைக்‌ 
கொண்டி ராதபடியால்‌, தோல்வியடையும்‌. இதற்கு ஆகாப்‌ மற்றும்‌ 
யேசபேல்‌ ஒரு கவலைகரும்‌ உதாரணமாக உள்ளனர்‌. நாம்‌ காண்பதற்குக்‌ 
கண்களையும்‌ புரிந்துகொள்ள இருதயங்களையும்‌ கொண்டிருந்தால்‌, 








109 


அவர்களிடத்தில்‌ இருந்து கற்றுக்கொள்வோம்‌. 

இல்லத்தின்‌ வெற்றி மற்றும்‌ வனப்பிற்கென்று தேவன்‌ கணவருக்கும்‌ 
மனைவிக்கும்‌ தெய்வீகப்‌ பொறுப்புகளைக்‌ கொடுத்துள்ளார்‌. எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌, அவரது வடிவமைப்புகள்‌ கைவிடப்படும்போது, 
அல்லது முறிக்கப்படும்போது, இல்லம்‌ காட்டுத்தனமானதாகிறது, 
அன்பு மற்றும்‌ சமாதானம்‌ மற்றும்‌ நாடு ஆகியவற்றிற்கான அஸ்திபாரக்‌ 
கல்லானது அழிக்கப்படுகிறது. 


தவறான மதத்தினால்‌ மோசம்போக்கப்பட்டது 
ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோரின்‌ திருமணம்‌ நரகத்தில்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டது என்று நாம்‌ கூறுவதற்கு மூன்றாவது காரணம்‌, அது 
தவறான மதத்தை அதாவது பாகாலியம்‌ என்ற மதத்தை ஆதரித்தது 
என்பதாகும்‌. தேவன்‌ ஓரே மதத்தைக்‌ கொண்டுள்ளார்‌, அதை எவ்வகை 





யிலாவது மறுத்தல்‌/புறக்கணித்தல்‌ என்பது கீழ்ப்படியாமையாகவும்‌ 
விசுவாச விலக்கமாகவும்‌ உள்ளது. 

யேசபேலின்‌ பண்பு துன்மார்க்கத்தில்‌ சரானதாக மற்றும்‌ தொடர்ந்து 
நிலைநிற்பதாக இருந்தது, ஆனால்‌ ஆகாப்‌ பாதிமாத்திரமே வேகவைக்கப்‌ 
பட்ட ஒரு பணியாரத்தைப்‌ போலிருந்தார்‌, அது ஒருபக்கத்தில்‌ மாத்திரம்‌ 
வேகவைக்கப்பட்டதாயிருந்தது. அவர்‌ யெகோவாவிற்கான ஆராதனையை 
ஒருக்காலும்‌ கைவிடாதிருந்தார்‌, இது அவரது பிள்ளைகளுக்கு அவர்‌ 
இட்டிருந்த பெயர்களில்‌ பிரதிபலித்தது: யோராம்‌ (“யெகோவா 
உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌”? மற்றும்‌ அகசியா (“யெகோவா பலம்‌ 





வாய்ந்தவராய்‌ இருக்கின்றார்‌”). அவர்‌ ஒபதியா என்ற ஊழியக்காரரைக்‌ 
கொண்டிருந்தார்‌, அந்த ஒபதியா யெகோவாவிற்குத்‌ தம்மை அர்ப்பணித்‌ 
இருந்த விசுவாசியாய்‌ இருந்தார்‌. இவ்விதமாக ஆகாப்‌, பெயரினாலும்‌ 
அறிக்கையிடுதலினாலும்‌, யெகோவாவை ஆராதிப்பவராக இருந்தார்‌. அவர்‌ 
பாகாலுக்காக யெகோவாவை முற்றிலும்‌ கைவிட்டுவிட்டார்‌ என்பதல்ல, 
ஆனால்‌ அவர்‌ இவ்விருவரையும்‌ சேவிக்க முயற்சிசெய்தார்‌ என்பதே அவரது 
பாவமாயிருந்தது (18:21). அநேகமாக, யேசபேல்‌ வேதாகமத்திலேயே 
மிகவும்‌ துன்மார்க்கமான பெண்ணாகியிருந்தாள்‌. அவள்‌ தனக்கு அருகில்‌ 
இரண்டாவதாக யாரும்‌ வராதவாறு ஒரு துன்மார்க்கப்‌ போட்டியில்‌ 
வெற்றிகொள்ளக்கூடி யவளாய்‌ இருந்தாள்‌. அவள்‌ இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ 
தனது தெய்வத்தை அறிமுகப்படுத்த விரும்பியதுடன்‌ கூடுதலாக, அவளது 
தெய்வம்‌ இஸ்ரவேலில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தி யெகோவாவின்‌ ஆராதனையை 
இடம்மாற்றிப்போட வேண்டும்‌ என்றும்‌ விரும்பினாள்‌. இருதயத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ கொடுங்குணம்‌ கொண்டிருந்த அவள்‌ தேவனுடைய 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்றுபோடவும்‌ நாடினாள்‌ (19:2). யேசபேல்‌ 
அதிக்கம்‌ செலுத்துபவளாகவும்‌ பலம்வாய்ந்தவளாகவும்‌ இருந்தாள்‌ மற்றும்‌ 
ஆகாப்‌ பலவீன சித்தமுள்ளவராகவும்‌ தைரியமற்றவராகவும்‌ இருந்தார்‌, 
எனவே அவரது விதியானது யேசபேலுடன்‌ அவர்‌ செய்து கொண்ட 
திருமணத்தால்‌ முடிவு செய்யப்பட்டது. 

யேசபேல்‌ ஆகாபைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டபோது, அவள்‌ 





110 


பாகாலின்‌ கீர்க்கதரிசியில்‌ 450 பேரை இஸ்ரவேல்‌ நாட்டிற்குக்‌ கொண்டு 
வந்தாள்‌. அவள்‌ புறதெய்வ வழிபாட்டின்‌ ஊழியக்காரியாக, அதற்கென்று 
குன்னை அர்ப்பணித்து அதில்‌ ஊக்கமுள்ளவளாய்‌ இருந்தாள்‌. யெரொ 
பெயாமின்‌ முந்திய விசுவாச விலக்கம்‌, தாண்‌ மற்றும்‌ பெத்தேல்‌ ஆகிய 
இடங்களில்‌ வழிபடும்‌ இடங்களை நிலைநாட்டியது மற்றும்‌ பொன்‌ 
கன்றுக்குட்டிகளை அங்கீகரித்தது ஆகியவை போதுமான அளவுக்குத்‌ 
தீவிரமானவைகளாயிருந்தன; ஆனால்‌ பாகாலின்‌ மதத்திற்கான இந்த 
அறிமுகமானது மிகவும்‌ மோசமானதாக இருந்தது. இது அந்த தெய்வீகத்‌ 
இற்கு - ஒருதெய்வ வணக்கத்திற்குப்‌ பதிலாகப்‌ பலதெய்வ வணக்கத்திற்கு 
- மிகவும்‌ அதிகமான வகையில்‌ உரிமையளித்ததுடன்‌ கூடுதலாக, மதரீதி 
யான விபசாரம்‌ உட்பட சீரழிவான, ஆபாசமான ஆசரிப்புகளையும்‌ 
ஊக்குவித்தது. இஸ்ரவேல்‌ நாட்டிற்குள்‌ யேசபேல்‌ வந்த நிகழ்ச்சியானது 
இஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ ஒரு இடர்ப்பாடு மிகுந்த காரணியாய்‌ இருந்தது. 
அவள்‌ கொண்டிருக்கும்படி அனுமதிக்கப்பட்ட செல்வாக்கினிமித்தம்‌, 
இஸ்ரவேலில்‌ அவள்‌ இருந்ததென்பது, இஸ்ரவேல்‌ நாட்டை எப்போதும்‌ 
இருந்திராத விக்கிரகாராதனையின்‌ இருண்ட காரிருளுக்குள்‌ அமிழ்த்திற்று. 

ஆகாப்‌, யெகோவா தேவன்மீது விசுவாசம்‌ கொண்டவராய்‌ 
இருந்திருப்பினும்‌, யேசபேலின்‌ விருப்பங்களுக்கு எதிர்ப்பின்றி 
இசைவுபட்டார்‌, மற்றும்‌ அவள்‌ இஸ்ரவேல்‌ நாடு அதுவரை 
அனுபவித்திராத புறதெய்வ மதத்தின்‌ மிகமோசமான சவுக்கினால்‌ 
நாட்டின்மீது மிகக்கொடுமையான துன்பத்தைக்‌ கொண்டுவந்தாள்‌. 
நாட்டிற்கான இந்தப்‌ பேரழிவு, நரகத்தில்‌ ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு 
திருமணத்தால்‌ கொண்டு வரப்பட்டது என்று மாத்திரமே கூறப்பட 
முடியும்‌. 

ஒரு கிறிஸ்தவர்‌, இன்னொரு கிறிஸ்தவரை மாத்திரமே இருமணம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌ மற்றும்‌ அவர்களின்‌ இல்லத்தில்‌ கிறிஸ்தவ 
வாழ்வு வலியுறுத்தமாய்‌ இருக்க வேண்டும்‌ என்பது வேதவசனங்கள்‌ 
முழுவதிலும்‌ மறைமுகமாய்‌ உணர்த்தப்படும்‌ கருத்தாக உள்ளது. 
யெகோவாவை ஆராதித்தல்‌ என்பது வாழ்வைப்‌ பற்றிய ஒரு சிறு 
தேர்ந்துகொள்ளுதல்‌ அல்ல; அது மகிழ்ச்சி மற்றும்‌ உண்மைத்தன்மை 
ஆகியவற்றிற்கு மிக இன்றியமையாததாகவும்‌ மையமானதாகவும்‌ 
உள்ளது. யெகோவாவிற்குச்‌ செய்யப்படும்‌ ஆராதனையைத்‌ தியாகம்‌ 
செய்கிற அல்லது புறக்கணிக்கிற எந்தத்‌ திருமணமும்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதங்களைக்‌ கைவிடுவதாகவும்‌, பிசாசிற்கு இல்லத்தில்‌ 
நிரந்தரமான ஒரு விருந்தினர்‌ அறையைக்‌ கொடுப்பதாகவும்‌ 
உள்ளது. 

ஓவ்வொரு இளம்‌ நபரும்‌, தவறான திருமணத்தைக்‌ கொள்வதற்கு 
எதிராகத்‌ தமது வாழ்வின்‌ முந்திய பகுதியிலேயே, இல்லத்தில்‌ தேவனுக்கு 
முதலிடத்தைக்‌ கொடுக்க ஒப்புக்கொள்ளும்‌ அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்த 
வரைக்‌ திருமணம்‌ செய்துகொள்ளுதல்‌ என்ற தீர்மானத்தின்மூலம்‌ 
ஆயுட்காப்பீட்டைச்‌ செய்துகொள்ள வேண்டும்‌. தேவனுக்கு உண்மையான 
ஊழியக்காரியாயிருக்கும்‌ ஒரு பெண்ணைக்கான்‌ திருமணம்‌ செய்துகொள்‌ 








111 


வேன்‌ என்று ஆகாப்‌ தீர்மானம்‌ செய்திருந்தால்‌, அவரை ஏதொன்றும்‌ 
[தீமையைச்‌ செய்யும்படி] இணங்கச்‌ செய்திருக்காது. யேசபேலைப்‌ 
போன்ற ஒரு பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளுதல்‌ என்ற 
கருத்தானது அவரது சிந்தைக்குள்‌ ஒருக்காலும்‌ புகுந்திருக்கக்கூடாது. 


முடிவுரை 

எனவே, இங்கு, நரகத்தில்‌ ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம்‌ 
ஒன்றுள்ளது. இது உங்களை மனம்‌ நடுங்கச்‌ செய்வதில்லையா? தவறான 
காரணத்திற்காக உண்டாக்கப்பட்டு, தவறான உறவுமுறையால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்பட்டு, தவறான மதத்தால்‌ மோசம்‌ போக்கப்பட்டு இருந்த 
இந்தத்‌ இருமணம்‌ இஸ்ரவேல்‌ நாட்டைக்‌ கொலைச்சாலை இல்லத்திற்கு 
வழிநடத்திற்று. இந்த அரசர்‌ மற்றும்‌ அரசியின்‌ மூலமாகப்‌ பிசாசானவன்‌ 
குனது வழியில்‌ தடையின்றிச்‌ செல்லும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றான்‌. 

இந்தத்‌ திருமணம்‌ இஸ்ரவேலை ஏறக்குறைய அழித்ததோடு 
மாத்திரமின்றி, ஆகாபின்‌ மரணத்தையும்‌ கொண்டு வந்தது. மோசமான 
ஒரு இருமணம்‌ உங்களைக்‌ கொல்லக்கூடும்‌. இந்தத்‌ திருமணம்‌ ஆகாபைக்‌ 
கொன்றுபோட்டது. யேசபேலின்‌ துன்மார்க்கத்தினிமித்தம்‌, ஆகாபின்‌ 
மரணமானது கர்த்தரிடத்தில்‌ இருந்து வந்த நியாயத்தீர்ப்பாக இருந்தது 
(22:1-22). சீரியார்களால்‌ கட்டுப்படுத்தப்பட்டிருந்த கலேயாத்திலிருந்த 
ராமோத்‌ என்ற இடத்தைத்‌ திரும்ப எடுத்துக்கொள்வதற்காக, ஆகாபும்‌ 
யோசபாத்தும்‌ ஒன்றிணைந்தனர்‌. யோசபாத்‌, “கர்த்தருடைய வார்த்தையை 
இன்றைக்கு விசாரித்து அறியும்‌” என்று கூறினார்‌ (22:5). ஆகாப்‌ நானூறு 
கள்ளத்தர்க்ககரிசிகளைக்‌ கொண்டுவந்தார்‌, அவர்கள்‌ யாவரும்‌, “போம்‌, 
ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌” என்றார்கள்‌ 
(22:6). அவர்களில்‌ ஒருவரான, சிதேக்கியா என்பவர்‌, தமக்கு இரும்புக்‌ 
கொம்புகளை உண்டாக்கி, அவற்றைத்‌ தமது தலையில்‌ அணிந்துகொண்டு, 
அவைபோன்ற கொம்புகளால்‌ அவர்கள்‌ சீரியர்களைக்‌ குத்தித்‌ தாக்கு 
வார்கள்‌ என்று அறிவித்தார்‌ (2 நாளாகமம்‌ 18:10, 11). யோசபாத்‌, 
“நாம்‌ விசாரித்து அறிகிறதற்கு இவர்களையல்லாமல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி வேறே யாராகிலும்‌ இங்கே இல்லையா?” என்று நல்லறிவுடன்‌ 
கேட்டார்‌ (22:7). அங்கு கர்த்தர்‌ தமக்குக்‌ கூறுவதை மாத்திரம்‌ கூறக்கூடிய 
மிகாயா என்ற தீர்க்கதரிசி இருந்தார்‌. அவரைக்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்த 
வேலைக்காரர்‌, யாவரும்‌ கருத்து ஒருமித்திருந்த அந்தக்‌ கள்ளத்தீர்க்கதரிசி 
களுடன்‌, ஓத்துப்போகும்படி அவரை வேண்டிக்கொண்டார்‌. மிகாயா, 








உண்மையில்‌, “கர்த்தர்‌ என்னிடத்தில்‌ சொல்வதையே சொல்லுவேன்‌” 
என்று கூறினார்‌ (22:14). 

அவர்‌, “போம்‌, உமக்கு வாய்க்கும்‌; கர்த்தர்‌ அதை ராஜாவின்‌ கையில்‌ 
ஓப்புக்கொடுப்பார்‌ என்று முதலில்‌ கூறிய கள்ளத்தீர்க்கதரிசிகளை ஏளனம்‌ 
செய்தார்‌.” பின்பு அவர்‌ உண்மையைக்‌ கூறினார்‌: 


இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
மேய்ப்பன்‌ இல்லாத ஆடுகளைப்போல 


112 


மலைகளிலே சிகறப்பட்டகைக்‌ கண்டேன்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌: “இவர்களுக்கு எஜமான்‌ இல்லை; 
அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்குச்‌ சமாதானத்தோடே 
திரும்பக்கடவர்கள்‌ என்றார்‌” (22:17). 


மிகாயா யுத்தம்‌ பற்றித்‌ தாம்‌ கண்ட ஒரு தரிசனத்தை அவர்களுக்குக்‌ 
கூறினார்‌. அவர்‌ கர்த்தருக்கு முன்பாக ஆவிகள்‌ வருவதைக்‌ கண்டிருந்தார்‌. 
கர்த்தர்‌, ஆகாப்‌ யுத்தத்திற்குச்‌ செல்லும்படி அவருக்குப்‌ போதித்து மயக்க 
யாரால்‌ கூடும்‌ என்று கேட்டார்‌. அதற்கு ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லாருடைய வாயிலும்‌, பொய்யின்‌ ஆவியை அனுப்பி 
அந்தக்‌ காரியத்தைத்‌ தான்‌ செய்வதாகக்‌ கூறிற்று. அப்பொழுது தேவன்‌, 
“போய்‌ அப்படிச்‌ செய்‌” என்று கூறியிருந்தார்‌ (22:22). இப்படிப்பட்ட 
தீர்க்கதரிசனத்தால்‌ கோபமூட்டப்பட்ட சிதேக்கியா, மிகாயாவின்‌ 
கன்னத்தில்‌ அறைந்தார்‌. மிகாயா, அவரிடத்தில்‌ காத்திருந்து விளைவுகளைக்‌ 
காணும்படி கூறினார்‌; பின்பு அவர்‌ தன்னிடத்தில்‌ உண்மையைக்‌ கூறியது 
யார்‌ என்பதை அறிவார்‌. மிகாயா சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டார்‌, 
யுத்தம்‌ முடிந்து அரசர்‌ பத்திரமாய்த்‌ திரும்பும்‌ வரையில்‌, சிறைச்சாலையில்‌ 
மிகாயாவுக்கு இடுக்கத்தின்‌ அப்பத்தையும்‌ இடுக்கத்தின்‌ தண்ணீரையும்‌ 
மாத்திரமே கொடுக்கும்படி உத்தரவிடப்பட்டது (22:26, 27). 
மிகாயாவின்‌ தீர்க்ககரிசனத்தால்‌ சங்கடம்‌ அடைந்த ஆகாப்‌, யுத்தத்‌ 
இற்கு வேஷம்‌ மாறிச்சென்றார்‌. யுத்தத்தின்‌ தொடக்கத்தில்‌, சீரியாவின்‌ 
அரசர்‌ ஆகாபை மாத்திரம்‌ துரத்திச்‌ செல்லும்படி முப்பத்து இரண்டு 
மனிதர்களுக்குக்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. அவர்கள்‌ ஆகாப்‌ என்று 
நினைத்து யோசபாத்தை, ஏறக்குறையக்‌ கொன்றுவிட்டிருந்தனர்‌. ஒரு 
போர்வீரர்‌ “நினையாமல்‌” ஒரு அம்பை எய்தார்‌. அவர்‌ “பெயரற்ற, 











குறிபார்த்து எய்யாத வில்வீரர்‌” என்று அழைக்கப்பட்டுள்ளார்‌. தேவனு 
டைய அருளிரக்கம்‌ என்ற ராடார்‌ கருவியால்‌ வழிநடத்தப்பட்ட அந்த 
அம்பு, காற்றில்‌ பறந்து சென்று மிகச்சரியாக ஆகாப்‌ அரசரைத்‌ தாக்கிற்று. 
அதன்‌ மூலம்‌ ஏற்பட்ட காயத்தினால்‌ ஆகாப்‌ அரசர்‌ அன்று மாலையில்‌ 
இறந்தார்‌. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேறிற்று. இரதத்தில்‌ 
இருந்த இரத்தத்தைக்‌ கழுவும்முன்பாகவே, நாய்கள்‌ வந்து அதை நக்கின, 
அது எலியா முன்னுரைத்தவாறே நடந்தது. ஆகாபின்‌ மரணத்தையும்‌ 
நியாயத்தீர்ப்பையும்‌ நாம்‌ கண்ணோக்குகையில்‌, நாம்‌ அதற்குக்‌ 
காரணமானவற்றை உடனடியாக நினைத்துப்‌ பார்க்கின்றோம்‌: 
நரகத்தில்‌ ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திருமணம்‌. 

தேவன்‌ நமக்குத்‌ திருமணத்தைக்‌ கொடுத்தார்‌, ஆனால்‌ அதை அவர்‌ 
நமது சுயாதீனமான ஒழுக்கரீதியான தேர்ந்துகொள்ளுதல்‌ என்ற அளவீட்டுக்‌ 
கருவிகளுக்குள்‌ இட்டார்‌. ஆகையால்‌, நீங்கள்‌ ஆகாப்‌ செய்தது போல்‌ ஒரு 
மதியீனமான பெண்ணை மனைவியாகக்‌ தேர்ந்துகொண்டு, அவளால்‌ 
அழிக்கப்படலாம்‌, அல்லது நீங்கள்‌ பரத்துக்குரிய ஞானத்தைப்‌ பயன்படுத்து, 
ஒரு அன்பார்ந்த கிறிஸ்தவப்‌ பெண்ணை மனைவியாகக்‌ தேர்ந்துகொண்டு, 
பூமியிலேயே ஒரு பரலோகத்தைப்‌ பெற்றுக்கொள்ள லாம்‌, மற்றும்‌, 


113 


அந்த அன்பின்‌ பரலோகத்தில்‌, இனிவரவிருக்கும்‌ உலகமான நித்திய 
பரலோகத்திற்கென்று வாழும்படி ஊக்குவிக்கப்படலாம்‌. 


கற்க வேண்டிய பாடம்‌: 


திருமணம்‌ என்பது நரகத்தில்‌ அல்ல, ஆனால்‌ 
பரலோகத்தில்‌ ஏற்படுத்தப்பட வேண்டும்‌. 


114 


11 


பசேல்‌ 


1ிசாசின்‌ ஊழியக்காரி 


வேதபாடப்‌ பகுதி: 1 இராஜாக்கள்‌ 16:29-22:40 


ஒரு சுவிசேஷப்‌ பிரசங்கியார்‌: இவரை நாம்‌ எவ்வாறு விவரிக்க 
வேண்டும்‌? அவர்‌ கொண்டுள்ள பண்புகள்‌ யாவை, மற்றும்‌ அவர்‌ என்ன 
செய்கின்றார்‌? வசனத்திற்குக்‌ தேவனுடைய ஊழியக்காரர்‌ என்பதற்குப்‌' 
புதிய ஏற்பாட்டில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ பயன்படுத்திய தனிப்பட்ட 
கிரேக்க வார்த்தைகளை ஒன்றிணைக்தால்‌, நாம்‌ பின்வரும்‌ பத்தி-விளக்கத்‌ 
திற்கு வருவோம்‌: 


ஒரு சுவிசேஷ ஊழியக்காரர்‌ என்பவர்‌ கிறிஸ்துவைப்‌ 
போன்றவராக, சுவிசேஷத்தின்‌ முழுமையான நற்செய்தியை 
உறுதிப்பாட்டுடனும்‌ அன்புடனும்‌ தைரியமாய்‌ அறிவிக்கின்றார்‌. 
அவர்‌ வேதவசனங்களின்‌ அதிகாரத்துவத்தின்படி அனுப்பப்பட்டுள்ள 
அறிவிப்பாளராக, தமது செய்தியைக்‌ கேட்பவர்களுக்குச்‌ 
சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதன்‌ அவசியம்‌ பற்றிப்‌ புத்திகூறுபவ 
ராகவும்‌, தேவனுடைய அழைப்பை ஏற்று அதிலே நடந்துகொள்ளும்‌ 
படிக்கு அந்த அழைப்பை விடுப்பவராகவும்‌ இருக்கின்றார்‌. 








பிரசங்கத்தின்‌ மிகச்சரியான எந்தத்‌ தொகுப்புரையும்‌, ஊழியத்தின்‌ 
அத்தியாவசியமான கூறுகளான பின்வருபவற்றைத்‌ தொடுவது அவசிய 
மாயிருக்கும்‌: (1) மனிதரின்‌ பண்பு, (2) அவரது உரையின்‌ நடை, (3) அவர்‌ 
மேற்கொண்டுள்ள ஊழியம்‌, (4) அவரது ஊழியத்தின்‌ அளவு, மற்றும்‌ 
(5) அவர்‌ எடுத்துரைக்கின்ற செய்தி. 

இந்த பண்புகள்‌ யாவும்‌ ஒரு மனிதரில்‌ ஒன்றுகூட்டி இடப்படும்போது 
மற்றும்‌ தெய்வீகச்‌ சமானநிலை பராமரிக்கப்படும்போது, நாம்‌ தேவனு 
டைய திட்டத்தின்‌ குறிக்கல்லைக்‌ காணுகின்றோம்‌. சுவிசேஷப்‌ பிரசங்க 
ஊழியம்‌ என்பது எந்த ஒரு கிறிஸ்தவரும்‌ ஈடுபடக்கூடிய மிக உயர்ந்த 
செயலாக உள்ளது. 

இதிலிருந்து வெளிவரும்‌ சிந்தனை ஒன்றைத்‌ தொடர்வதற்கு, நாம்‌ 
நாணயத்தை திருப்பி அதில்‌ பிசாசின்‌ ஊழியக்காரனைக்‌ கண்ணோக்கு 
வதாக வைத்துக்கொள்வோம்‌. அந்த நபர்‌ கொண்டிருக்கும்‌ குணங்கள்‌ 
என்னவாக இருக்கும்‌? ஒரு சில விதிவிலக்குகள்‌ தவிர, அவர்‌ நிச்சயமாக 
சுவிசேஷ ஊழியக்காரருக்கு எதிரானவராக இருப்பார்‌. அவரைப்‌ பற்றிய 
விவரிப்பு பின்வருவது போன்றிருக்கும்‌: 


112 


பிசாசின்‌ ஊழியக்காரன்‌ சாத்தானைப்போன்றவனாக, தனது 
உரையைக்‌ கேட்பவர்களின்‌ விருப்பத்திற்கு எதிராகக்கூட, பிசாசின்‌ 
செய்தியையும்‌ பாவத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளும்படி நிர்ப்பந்திப்ப 
வனாக இருக்கின்றான்‌. அவன்‌ பொல்லாங்கின்‌ நோக்கம்‌ மற்றும்‌ 
தூண்டுதலுடன்‌ அனுப்பப்பட்டுள்ள பிசாசுக்கும்‌ அவனுடைய 
தூதர்களுக்கும்‌ உடன்ஊழியக்காரனாக இருக்கின்றான்‌. அவன்‌ 
பிசாசினுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளும்படி மற்றவர்களுக்குப்‌ 
புத்திகூறுகின்றான்‌ மற்றும்‌ அவர்கள்‌ தனது செய்தியை ஏற்றுக்‌ 
கொண்டு, அதிலே நடந்து, அதை மற்றவர்களுக்குப்‌ போதிக்க 
வேண்டும்‌ என்று வலியுறுத்துகின்றான்‌. 


இந்த இரண்டு விளக்கங்களும்‌, இந்த உலகத்தைத்‌ தொடர்ந்து 
கொந்தளிக்கச்‌ செய்கின்ற ஆவிக்குரிய போராட்டத்தை நமக்கு 
நினைவூட்டுகின்றன. இது ஒருபோதும்‌ முடிவு பெறாத யுத்தமாக, 
அன்றாடம்‌ நடைபெறும்‌ அர்மகெதோன்‌ யுத்தமாக - ஒவ்வொருவரும்‌ 
போராடி யாக வேண்டியதும்‌ எல்லாரும்‌ வெற்றி அல்லது தோல்வியடைவது 
மாகிய, நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ இடையிலான நிரந்தரமான மோதலா 
யிருக்கிறது. இது எவரொருவரும்‌ விதிவிலக்கின்றிக்‌ கலந்துகொள்ள 
வேண்டிய யுத்தமாக உள்ளது. நமது சுயாதீன ஒழுக்கத்தெரிவுகளால்‌ 
குள்ளப்படுகின்ற, நாம்‌ எப்போதுமே இரு விருப்பத்தெரிவுகளால்‌ எதிர்‌ 
கொள்ளப்படுகின்றோம்‌, இரு மாறுபட்ட வகையிலான பிரசங்கியார்கள்‌, 
நித்தியத்தில்‌ இரு மாறுபட்ட அடைவிடங்களுக்கு நடத்துகின்றவைகளான, 
வாழ்வின்‌ இரு மாறுபட்ட சாலைகளைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர்‌. 
இந்தப்‌ பிரசங்கயொர்கள்‌ எல்லா அளவுகளிலும்‌, வடிவங்களிலும்‌ எல்லா 
வகையான ஆளுமைத்‌ தன்மைகளிலும்‌ திறன்களிலும்‌, எல்லாக்காலங்‌ 
களிலும்‌ மாறுபட்ட வழிமுறைகளில்‌ நம்மிடம்‌ வருகின்றனர்‌. 

நாம்‌ விசேஷமாக, பிசாசின்‌ ஊழியக்காரனைக்‌ கவனிப்போம்‌, 
ஆனால்‌ ஒரு விளக்கத்தின்மீது நின்று நிதானிப்பதற்குப்‌ பதிலாக, நாம்‌ ஒரு 
உண்மையான, தெய்வீகப்‌ புகைப்படத்தின்‌ பக்கம்‌ திரும்புவோம்‌. யாரோ 
ஒருவர்‌, “ஒரு கருத்தைச்‌ சிறந்த முறையில்‌ புரிந்துகொள்வதற்கு, அதை 
நபரின்மீது போர்த்துங்கள்‌” என்று கூறினார்‌. அப்படிப்பட்ட நபர்களில்‌ 
ஒருத்தி, வடக்கு ராஜ்யத்தின்‌ முடியரசர்கள்‌ மத்தியில்‌ - உம்ரிக்கும்‌ 
யெகூவுக்கும்‌ இடையில்‌ செருகிவைக்கப்பட்டிருக்கின்றாள்‌ - மற்றும்‌ 
அவளை நாம்‌ கண்டுகொள்ளாது விட்டுவிட இயலாது. இந்தச்‌ சித்தரிப்பை 
நாம்‌ ஆய்வுசெய்கையில்‌, எசேக்கியேலின்‌ தரிசனத்தில்‌ வந்த கல்லறையில்‌ 
(எசேக்கியேல்‌ 37) இருந்த எலும்புகளின்மீது நரம்புகளும்‌ மாம்சமும்‌ உண்டானது 
போன்று, பிசாசின்‌ ஊழியக்காரியினுடைய நமது விவரிப்பிற்கு மாம்சமும்‌ 
எலும்புகளும்‌ உண்டாகும்‌. பின்பு நாம்‌ பிசாசின்‌ இணங்கச்‌ செய்யும்‌ 
தன்மை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப்‌ பற்றிய பயங்கரமான 








உணர்ந்தறிதலைக்‌ கண்ணோக்குவோம்‌. 

நாம்‌ கண்ணோக்குகின்ற இந்தச்‌ சித்தரிப்பு ஒரு ஆணைப்‌ பற்றியதல்ல, 
ஆனால்‌ ஒரு பெண்ணைப்‌ - வழக்கத்திற்கு மாறான ஒரு பெண்‌, பிசாசை 
ஆதரிக்கும்‌ ஒரு பெண்‌, இச்சையின்மீது பைத்தியங்கொண்ட ஒரு பெண்‌ 


116 


பற்றியதாக உள்ளது. அவள்‌ யேசபேலன்றி வேறு யாரும்‌ அல்ல. அவளது 
பெயர்‌ ராஜரீகத்தின்‌ பொருள்‌ கொண்டதாக உள்ளது, ஏனெனில்‌ அவள்‌ 
தீருவின்‌ அரசரான ஏத்பாகாலின்‌ மகளாகவும்‌, இஸ்ரவேலின்‌ அரசரான 
ஆகாப்‌ என்பவரின்‌ மனைவியாகவும்‌ இருந்தாள்‌. அவள்‌ இஸ்ரவேலின்‌ 
அரசரான யோராமின்‌ தாயாக இருந்தாள்‌; இஸ்ரவேலின்‌ அரசரான 
அகசியாவுக்குப்‌ பாட்டியாயிருந்தாள்‌; மற்றும்‌ யூதேயாவின்‌ அரசரான 
யோராமுக்கு மாமியாயிருந்தாள்‌. அவள்‌ சென்ற மற்றும்‌ பிறர்‌ செல்லும்படி 
அவள்‌ விரும்பிய பாவத்தின்‌ ஆழங்களினிமித்தம்‌, நாம்‌ அவளைப்‌ பிசாசின்‌ 
ஊழியக்காரி என்று அழைக்கின்றோம்‌. அவளது வாழ்வு, பிசாசானவன்‌ 
குனது வேலையாட்களில்‌ ஒருவர்‌ மூலமாக விரும்பக்கூடிய ஒவ்வொரு 
விஷயத்தினுடைய குணம்‌ கொண்டதாக இருந்தது. 

வடக்கு ராஜ்யத்தை [பிசாசின்‌] போதனைக்கு உட்படுத்துவதற்கான 
அவளது முயற்சிகளில்‌ அவள்‌ பயன்படுத்திய வழிமுறைகள்‌ நமக்குத்‌ 
தொடக்க நிலை ஆர்வத்திற்குரியவைகளாய்‌ இருக்கின்றன. அவளது 
குனிப்பட்ட முயற்சிகள்‌, ஏறக்குறைய இஸ்ரவேல்‌ நாடு முழுவதையும்‌ 
பாகாலை ஆராதிப்பதற்கு முழங்காலிடச்‌ செய்யக்‌ கொண்டு வருவதற்குக்‌ 
கருவியாயிருந்தன. இதன்விளைவாக, ஆகாபின்‌ ஆட்சி, இஸ்ரவேலின்‌ 
வரலாற்றிலேயே யெகோவாவை ஆராதிப்பதில்‌ இருந்து விலகி 
மாபெரும்‌ வீழ்ச்சியடைவதன்‌ காலத்தைக்‌ கொண்டு வந்தது.” 
யேசபேலை எந்த ஒரு கண்ணோக்கத்தில்‌ இருந்து கண்டாலும்‌, 
நாட்டை விசுவாச விலக்கத்திற்கு வழிநடத்திச்‌ சென்ற தனது 
பயங்கரமான பணிப்பொறுப்பில்‌ வெற்றி நிறைந்தவளாகவே 
கருதப்படுவாள்‌. இதை அவள்‌ எவ்வாறு செய்தாள்‌? அவள்‌ பயன்படுத்திய 
தொழில்‌ நுட்பங்கள்‌ என்ன? 


பற்றியெரிந்த வைராக்கியம்‌ 

யேசபேலைப்‌ பொல்லாங்கின்‌ வல்லமை நிறைந்த மேம்பாட்டாளி 
யாக்கிய, வழக்டெமுடியாத அவளது பண்பு, பற்றியெரிந்த, களைப்‌ 
படையாத வைராக்கியம்‌ ஆகும்‌. அவள்‌ தனது புறதெய்வ வணக்கத்தி 
ன்‌ திரளான - உறுப்பினர்களில்‌ ஒருத்தியாய்‌ இருந்துவிடவில்லை; 
அவள்‌ உள்ளூர்‌ உறுப்பினர்த்துவத்தைக்‌ கொண்டிருந்தாள்‌, மற்றும்‌ 
அது குறிப்பானதாக, கவனம்‌ குவித்திருப்பதாக இருந்தது. அவளை 
அறிந்திருந்த யாவரும்‌, அவள்‌ நின்ற நிலை என்ன மற்றும்‌ அவள்‌ 
எதைச்‌ செய்ய நோக்கங்கொண்டாள்‌ என்பவற்றை அறிந்திருந்தனர்‌. 
அவள்‌ சிலவேளைகளில்‌ பாகாலியத்தைப்‌ பற்றிய உணர்வெழுச்சியும்‌ 
மற்ற வேளைகளில்‌ அது இல்லாதிருப்பதுமான மோலோட்டமான 
உறுதிப்பாட்டைக்‌ கொண்டிருக்கவில்லை; மாறாக, இந்தப்‌ புறதெய்வ 
வணக்கத்தைப்‌ பரப்புவதற்குத்‌ தொடர்ந்திருக்கும்‌ ஒரு தூண்டுதல்‌ அவளது 
இருப்பின்‌ மையத்தில்‌ இருந்தே வளர்ந்தது. 

வடக்கு ராஜ்யத்திற்கு அவள்‌ வந்து சேர்ந்தபின்‌ சற்றுக்‌ காலத்தி 
லேயே, அவள்‌ பாகாலின்‌ அருவருப்பான மதத்திற்கு உக்கிரமான மற்றும்‌ 
அச்சமூட்டத்தக்க சமயவாதியாக நாடு முழுவதிலும்‌ கருதப்பட்டாள்‌. 


117 


யெகோவாவை விசுவாசித்து இஸ்ரவேலின்‌ மதத்தை நடைமுறைப்படுத்தத்‌ 
துணியும்‌ எவரும்‌ யேசபேலுடன்‌ போராட வேண்டியிருந்தது. 
யோசிப்பஸ்‌ என்ற வரலாற்றாளரின்‌ கூற்றுப்படி, யேசபேலின்‌ 
தந்தையான, ஏத்பாகால்‌ (இவர்‌ இத்தோபாகால்‌ அல்லது இத்தோபலுஸ்‌ 
என்றும்‌ அறியப்பட்டிருந்தார்‌”) தீருவின்‌ அரியணையை அபகரித்திருந்தார்‌, 
இவர்‌ அஸ்தரோத்தின்‌ ஆசாரியராக இருந்தார்‌ (16:31). பெனிக்கியரின்‌ 
தெய்வமான பாகால்மீது அவர்‌ கொண்டிருந்த வலிவார்ந்த பற்றார்வ 
மானது, அவர்‌ தமது மகளும்‌ பாகாலைப்‌ பக்தியுடன்‌ ஆராதிப்பவளாய்‌ 
இருக்கும்படி அவளுக்குப்‌ போதிக்க ஏவியிருக்க வேண்டும்‌. ஒரு உண்மை 
நிச்சயமானதாக உள்ளது: அவர்‌ அவளுக்குப்‌ போதித்திருக்கவில்லை 
என்றால்‌, யாரேனும்‌ ஒருவர்‌ அவளுக்குப்‌ போதித்திருந்தார்‌, மற்றும்‌ 
அவளுக்கு நன்கு போதித்திருந்தார்‌, ஏனெனில்‌ அவள்‌ தனது மதத்திற்கான, 
யாவையும்‌-அல்லது-ஒன்றுமில்லை என்று பரிந்துரைக்கும்‌ அக்கினியால்‌ 
புடமிடப்பட்டவளாகி, ஒவ்வொருவரும்‌ பாகாலைப்‌ பணிந்துகொள்ளச்‌ 





செய்வதைக்‌ குறியாகக்‌ கொண்டிருந்தாள்‌. 

அவளது மதத்தை, அவளுடைய குடும்பத்தைவிட மேலானதாகக்‌ 
கருதினாள்‌. அவளது கணவன்‌ ஆகாபைவிட அவளது ஊழியத்தை 
மேலானதாகக்‌ கருதினாள்‌. அவள்‌ ஆகாபின்மீதல்ல, ஆனால்‌ தனது 
புறதெய்வமான பாகாலின்மீது ஒரு ஆழமான அன்புடன்‌ வடக்கு ராஜ்யத்‌ 
திற்கு வந்தாள்‌. அவளைப்‌ பொறுத்தமட்டில்‌, ஒரு அரசரைத்‌ திருமணம்‌ 
செய்துகொள்ளுதல்‌ என்பது தனது மதத்தைப்‌ பரப்பவும்‌ போதிக்கவும்‌ 
தேவையான நிதிகளையும்‌ வாய்ப்புக்களையும்‌ கொண்டிருத்தல்‌ 
என்பதாகவே இருந்தது. ஆகையால்‌, அவளை இஸ்ரவேலின்‌ 
அரசியாக ஏற்றுக்கொண்டது என்பது ஆகாபும்‌ அவர்‌ தந்தையான 
உம்ரியும்‌ மேற்கொண்ட மிகமோசமான முடிவுகளில்‌ ஒன்றாயிருந்தது. 
யேசபேலுடன்‌ ஆகாப்‌ (திருமணத்தில்‌) ஒன்றித்தது யெரொபெயாமின்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளைப்‌ பின்பற்றியதற்கும்‌ அப்பால்‌ சென்ற பாவம்‌ 
என்று 16:31ல்‌ மதிக்கப்படுதறெது: 





நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொடெயாமின்‌ பாவங்களில்‌ நடப்பது 
அவனுக்குக்‌ கொஞ்சக்காரியமென்று நினைத்தாற்போல்‌ அவன்‌ 
சீதோனியரின்‌ ராஜாவாகிய ஏத்பாகாலின்‌ குமாரத்தி யேசபேலை 
விவாகம்பண்ணினதுமல்லாமல்‌, அவன்‌ டோய்‌ பாகாலையும்‌ சேவித்து 
அதைப்‌ பணிந்துகொண்டு, ... 


இவ்வசனப்பகுதியானது, யெரொபெபயாமின்‌ பொல்‌ 
லாங்கான நடக்கையைப்‌ பின்பற்றுதல்‌ என்பது “அவனுக்குக்‌ 
கொஞ்சக்காரியமாய்‌ இருந்தது” என்று கருத்துத்‌ தெரிவிக்கிறது. 
யேசபேலுடன்‌ அவரது திருமணம்‌ என்பது மிகவும்‌ மோசமானதாக 
இருந்தது. அவள்‌ ஆகாபுக்குப்‌ பின்னால்‌ இருந்த தீய ஆவியாக, வல்லமை 
நிறைந்த ஆளுமைத்தன்மை உடையவளாக இருந்தாள்‌. நாம்‌, “தன்‌ 
மனைவியாகிய யேசபேல்‌ தூண்டிவிட்ட படியே, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 





118 


பொல்லாப்பானதைச்‌ செய்ய, தன்னை விற்றுப்போட்ட ஆகாபைப்போல்‌ 
ஒருவனுமில்லை” என்று வாசிக்கின்றோம்‌ (21:25). 

ஆகாப்‌ ஒரு பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டிருக்கவில்லை; 
அவர்‌ ஒரு மதத்தை - கொடுமையான, சீரழிவான ஒரு மதத்தை - திருமணம்‌ 
செய்துகொண்டிருந்தார்‌. யேசபேலைப்‌ பிரியப்படுத்துவதற்காக, ஆகாப்‌ 
பாகாலை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை சமாரியாவில்‌ கட்டியெழுப்ப 
வேண்டியிருந்தது, அதில்‌ ஒரு கோவிலும்‌, பாகாலுக்கு ஒரு பலிபீடமும்‌, 
பாகாலின்‌ பெண்துணையைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்திய அஷேரா 
என்ற மரத்தூணும்‌ இருந்தன (16:32, 33). உணர்வுகளில்‌ பலத்த சித்தம்‌ 
கொண்டிருந்த பெண்ணான யேசபேல்‌, தனது நோக்கத்தை நிறைவேற்றிக்‌ 
கொள்வதற்கு, பலவீனமான சித்தம்‌ கொண்டிருந்த தன்‌ கணவரைச்‌ 
சாய்த்துப்‌ போட்டாள்‌. அவள்‌ தனது வேலையில்‌ குறியாய்‌ இருந்தாள்‌. 
அவளது வழியில்‌ எதுவும்‌ நிற்கப்போவதில்லை. 

அவளது ஒப்புக்கொடுத்தலின்‌ ஆழத்தில்‌ இருந்து, புதிய ஏற்பாட்டுக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. கிறிஸ்துவின்‌ கர்த்தத்துவத்திற்கும்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ சுவிசேஷத்தைப்‌ பரப்புவதற்கும்‌ எல்லாவற்றையும்‌ 
தியாகம்‌ செய்கின்ற அர்ப்பணித்தல்‌ கொண்ட ஒஓப்புவிப்பு என்பதே 
உண்மையான சபைக்கு முதலாவதும்‌ முக்கியமானதுமான தேவையாக 
உள்ளது. சீஷத்துவத்திற்கு இயேசுவின்‌ தர அளவை உயர்ந்ததாகவும்‌ 
வற்புறுத்துவதாகவும்‌ உள்ளது: 


“யாதொருவன்‌ என்னிடத்தில்‌ வந்து, தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 
மனைவியையும்‌ பிள்ளைகளையும்‌ சகோதரரையும்‌ சகோதரி 
களையும்‌, தன்‌ ஜீவனையும்‌ வெறுக்காவிட்டால்‌ எனக்குச்‌ சஷனா 
யிருக்கமாட்டான்‌” (லூக்கா 14:26). 


பாகாலுக்கு யேசபேலின்‌ சரணடைதல்‌, அவள்‌ ஒரு மனைவி 
காய்‌ மற்றும்‌ தோழியாக இருந்திருக்க வேண்டியவற்றில்‌ அவளைக்‌ 
கெடுத்துப்‌ போட்டது. யேசபேல்‌ மிகச்சரியாக, பாகாலியம்‌ உண்டாக்கிய 
நிலைபிறழ்ந்த நபரின்‌ வகையாக இருந்தாள்‌. பாகாலின்‌ ஆராதனைக்குத்‌ 
குன்னை ஒப்புவித்தல்‌ என்பது, எவரொருவரையும்‌ மாண்புமிக்க மனிதப்‌ 
பிறவியாக அல்ல, ஆனால்‌ பிசாசுத்தனமானவராக மாற்றிவிடும்‌. யேசபேல்‌ 
அவள்‌ ஆராதிக்கும்‌ பொருளைப்‌ போன்றவளாகவே ஆனாள்‌. 

கிறிஸ்தவர்கள்‌ ஆகின்றவர்களைக்‌ கிறிஸ்தவமானது கெடுத்துப்‌ 
போடுவதில்லை. அதன்‌ முழுமைத்தன்மை வாய்ந்த இயல்பு மற்றும்‌ 
மனித ஆளுகைத்தன்மையின்மீது மாண்புமிக்க அதன்‌ செயல்விளைவு 
ஆகியவற்றினிமித்தம்‌, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தல்‌ என்பது அன்பார்ந்த 
தந்தையர்கள்‌ மற்றும்‌ தாய்கள்‌, மனைவிகள்‌ மற்றும்‌ கணவர்கள்‌, மற்றும்‌ 





நண்பர்களை உருவாக்கும்‌. நமக்கு அன்பானவர்கள்மீது நாம்‌ குறைவாக 
அல்ல, ஆனால்‌ அதிகமாக அன்பு செலுத்துவோம்‌. நாம்‌ அவர்களைத்‌ தக்க 
வகையில்‌ நேசிக்கக்‌ கற்றுக்கொள்வோம்‌. நாம்‌ தேவனை மிகமேலாக 
அன்புகூரும்போது, நாம்‌ ஒருவர்‌ மற்றவரையும்‌ உலகத்தையும்‌ அன்புகூர 


119 


வேண்டிய பிரகாரம்‌ அன்புகூருவோம்‌. 


பேரழிவை ஏற்படுத்திய தவறு 

பிசாசின்‌ ஊழியக்காரன்‌ தவறின்‌ - நிந்தனைக்குரிய, ஆக்கினைத்‌ 
தீர்ப்புக்குரிய தவறின்‌ - பரிந்துரையாளனாக இருக்கின்றான்‌ என்பதையும்‌ 
யேசபேல்‌ விவரிக்கின்றாள்‌. பொறுப்புள்ள ஒவ்வொரு மனிதருக்கும்‌ 
போதிக்கும்‌ பணிப்பொறுப்பைத்‌ தேவன்‌ கொடுக்திருக்கின்றார்‌ (எபேசியர்‌ 
6:1-4; நீதிமொழிகள்‌ 22:6), ஆனால்‌ அவர்‌ தமது சத்தியத்தை மாத்திரமே 
போதிக்க வேண்டும்‌ என்ற எச்சரிக்கையுடன்‌ அந்தக்‌ கட்டளையை 
கொடுத்திருக்கின்றார்‌ (யோவான்‌ 8:32). ஆகையால்‌ போதித்தல்‌ என்பது, 
நல்ல முறையில்‌ செய்யப்பட வேண்டிய மற்றும்‌ இலேசாக எடுத்துக்‌ 
கொள்ளப்பட முடியாத முக்கியத்துவம்‌ வாய்ந்த பொறுப்பாக உள்ளது 








(யாக்கோபு 3:1, 2). யேசபேல்‌, போதிப்பதற்கான தனது பொறுப்பை 
ஏற்றுக்கொண்டாள்‌, ஆனால்‌ அவள்‌ தேவன்‌ கட்டளையிட்டிருந்ததற்கு 
எதிராக, ஒரு தவறான, துன்மார்க்கமான மதத்தைப்‌ போதிப்பது என்ற 
பயங்கரமான தெரிவை ஏற்படுத்தினாள்‌. 

பிசாசின்‌ ஊழியக்காரியினுடைய இந்தச்‌ சித்தரிப்பில்‌ நாம்‌ 
இருதயத்தைக்‌ கிடுக்கிப்பிடி போடும்‌ கூக்குரலைக்‌ காணுகின்றோம்‌: 
பல திறமைகள்‌ வாய்க்கப்பெற்றிருந்த யேசபேல்‌ என்ற பெண்‌, தவறைப்‌ 
போதிக்கத்‌ தனது வாழ்வை ஒப்புக்கொடுத்தாள்‌! அவள்‌ தனது சக்திகளை, 
அதேபோன்ற வழியில்‌ தேவனுடைய பரிசுத்தமான சத்தியத்தை அறியச்‌ 
செய்வதற்கு ஒப்புக்கொடுத்திருந்தால்‌, நாம்‌ அவளை ஒரு வீராங்கணையாக, 
தேவனுடைய விசுவாச அறைவீட்டில்‌ ஒரு வேட்பாளராக மதித்திருப்‌ 
போம்‌. அவள்‌ பொய்களைப்‌ பரப்புவதற்குத்‌ தன்னை அர்ப்பணித்‌ 
இருந்ததால்‌, நாம்‌ அவளைக்‌ குறித்துப்‌ பரிதபிக்கன்றோம்‌, அவளைப்‌ 
பழித்துரைக்கின்றோம்‌, அவளைத்‌ தவிர்க்கின்றோம்‌, மற்றும்‌ நமது 
பிள்ளைகளுக்கு அவள்‌ பெயரை வைப்பதை, அருவருப்புடன்‌ மறுக்‌ 
கின்றோம்‌. அவள்‌ தனது வாழ்வைத்‌ தூக்கி எறிந்தது மட்டுமின்றி, அதை 
அவள்‌ ஒரு தவறான மதத்திற்காகத்‌ தூக்கியெறிந்தாள்‌. 

தி.மு. பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ இருந்து, வெளியே கொண்டு 
வரப்பட்ட உகாரிட்டிக்‌ பொருட்களில்‌ இருந்து, நாம்‌ பாகாலுக்குச்‌ 








செய்யப்பட்ட ஆராதனையைப்‌ பற்றி அறிகின்றோம்‌.” பாகாலியம்‌ 
பலஸ்தனப்பகுதியின்‌ விசேஷித்த பண்பாயிருந்த, ஆண்டின்‌ ஈரமான 
மற்றும்‌ உலர்ந்த பருவங்களை அடிப்படையாகக்‌ கொண்டிருந்ததாகக்‌ 
காணப்படுகிறது. பாகால்‌ புராணத்தின்படி, பாகாலும்‌ ஆனாத்தும்‌ 
சகோதர சகோதரியாகவும்‌, காதலர்களாகவும்‌ இருந்தனர்‌. பாகால்‌ 
மரணத்தின்‌ கடவுளான மோட்‌ என்ற தனது விரோதியினால்‌, கொல்‌ 
லப்பட்டு உண்ணப்பட்டான்‌. பூமி தனது பயிர்களை விளைவிக்கும்படி 
பாகால்‌ செய்ததினால்‌, அவனது மரணம்‌ உலர்ந்த பருவத்தைக்‌ கொண்டு 
வந்தது மற்றும்‌ தாவரங்களை மடியச்‌ செய்தது. ஆனாத்‌ அல்லது பழைய 
ஏற்பாடு அழைக்கின்றபடு. அஷீரா என்பவள்‌ (16:33; தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
இப்பெயர்‌ காணப்படவில்லை), பாகாலைக்‌ தேடிச்சென்றாள்‌. மோட்‌ 








120 


என்பவன்‌ செய்திருந்ததைக்‌ கண்டுபிடித்ததால்‌, அவள்‌ அவனைக்‌ கொன்று, 
துண்டுகளாக வெட்டிப்‌ போட்டு, அவனது மாம்சத்தின்‌ துண்டுகளைப்‌ 
பறவைகள்‌ உண்ணும்படி நிலங்களின்மீது பரவலாக வீசியெறிந்தாள்‌. 
மோட்டின்‌ உடல்‌ பாகங்கள்‌ நிலங்களின்மீது சிதறப்பட்ட பின்பு, பாகால்‌ 
மீண்டும்‌ உயிர்பெற்று வந்தான்‌. காதலர்களுக்கு இடையிலான பாலுறவு 
ஒன்றிப்பு, மழைக்குக்‌ காரணமாக நிலத்திற்கு வளத்தை மீண்டும்‌ கொண்டு 
வந்தது. இவ்விதமாக, பாகாலின்‌ மதமானது, மதரீதியான விபசாரம்‌ 
போன்ற எல்லா வகைகளிலுமான பாலுறவு பிறசூழ்நிலைகளை உடையதா 
யிருந்தது. இந்த மதம்‌ அனேகமாக, குழந்தைகளைப்‌ பலியிடுதலையும்‌ 
உள்ளடக்கியிருந்தது. இது சீரழிவு, புராணம்‌ மற்றும்‌ ஒழுக்கவீனம்‌ 
ஆகியவற்றிற்கான மதமாக - நம்ப இயலாத மதமாக, அசுத்தத்தையும்‌ 
துன்மார்க்கத்தையும்‌ முக்கிய பகுதியாகக்‌ கொண்டிருந்தது. 

யெகோவாவிற்குச்‌ செய்யப்படும்‌ ஆராதனையை இந்த மதத்தைக்‌ 
கொண்டு இடம்‌ மாற்றுதல்‌ என்ற யேசபேலின்‌ நோக்கம்‌, அவளது செயல்‌ 
களின்‌ மிதமிஞ்சிய உணர்வற்ற தன்மையைக்‌ காண்பிக்கிறது. அவள்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனும்‌, எல்லா நாடுகளின்‌ தேவனுமாகிய யெகோவாவை 
வெறுத்தாள்‌ என்பது உறுதி. அவருக்குச்‌ செய்யப்படும்‌ ஆராதனை 
அழியவேண்டும்‌ என்று அவள்‌ விரும்பி, அதை உண்மை நிலையாக்கு 
வதற்குத்‌ தனது அதிகாரத்தில்‌ செய்ய முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்து 
வந்தாள்‌. அவள்‌ ஒவ்வொரு நாளும்‌ உலகத்தை எதிர்நோக்குவதற்கு முன்பு 
துன்மார்க்கத்தில்‌ ஊறியிருந்திருக்க வேண்டும்‌. 

தேவனுடைய உண்மையான மதத்தை அறிவித்தல்‌ என்பதே, மனிதன்‌ 
அறியக்கூடி யவற்றிலேயே ஞானமிக்க மற்றும்‌ மிகவும்‌ வளம்பொருந்திய 
முயற்சியாக உள்ளது, ஆனால்‌ பொய்யான விசுவாசத்தை பரிந்துரைத்தல்‌ 








என்பது ஒருவரின்‌ காலம்‌ மற்றும்‌ சக்தி ஆகியவற்றை மிகமோசமாகச்‌ 
செலவழிக்கச்‌ சாத்தியக்கூறுள்ளதாகவும்‌ மற்றவர்களுக்குச்‌ செய்யக்கூடிய 
வற்றிலேயே மிகவும்‌ மோசமான செயலாகவும்‌ உள்ளது. தேவனுடைய 
உண்மையான மதம்‌, மனிதனுக்கு மிகவும்‌ அவசரமான தேவையாகவும்‌ 
மிகத்தூாய்மையான ஆசீர்வாதமாகவும்‌ உள்ளது; மதரீதியான தவறு 
மிகமோசமான சாபமாகவும்‌ மனிதனுக்கு வரும்‌ மிகவும்‌ இழிவான 
வாதையாகவும்‌ உள்ளது, தேவனுடைய மதம்‌ இரட்சித்து குணமாக்கு 
கிறது; விசுவாச விலக்கம்‌ கொண்ட மதம்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு உள்ளாக்கி 
அழிக்கிறது. 

ஆராதிப்பதற்கான மனிதனின்‌ விருப்பத்தைப்‌ பிசாசு நீக்கிப்போட 
இயலாது; ஆனால்‌ அவன்‌ அந்த விருப்பத்தை, வாழ்வில்‌ பொய்யான, 
உணர்வுகளுக்கு திருப்தியளிக்கும்‌ முறைமை மற்றும்‌ ஆராதனையைக்‌ 
கொண்டு, ஓரளவுக்கு திருப்தி செய்விக்க முடியும்‌. யேசபேலின்‌ மூலமாக 
பிசாசானவன்‌, தேவன்மீது மனிதனின்‌ நெருக்கமான ஏக்கத்தை, புறதெய்வ 
விக்கிரகாரகனையைக்‌ கொண்டு மாற்றிப்போட நாடினான்‌. தேவனு 
டைய மதத்திற்குப்‌ பிசாசின்‌ பதிலியைக்‌ கொண்டு, மனித இனத்தைத்‌ 
கட்டுப்படுத்துதல்‌, சிறுமைப்படுத்துகல்‌ மற்றும்‌ அற்பமாக்குதல்‌ என்பதே 
அவளது ஊழியமாயிருந்தது. 


121 


மூர்க்கமான சக்தி 

பிசாசின்‌ தூதாள்‌ என்ற வகையில்‌ யேசபேல்‌, தனது மதத்திற்கு 
இஸ்ரவேலில்‌ இடம்‌ ஒன்றை ஏற்படுத்துவதற்காக மூர்க்கமான சக்தியைச்‌ 
செயல்படுத்தினாள்‌. அவளது போதனை, ராஜரீகப்‌ பலவந்தத்துடனும்‌ 
துன்புறுத்துதலின்‌ இரும்புக்‌ கரத்துடனும்‌ இணைந்திருந்தது. 

அவள்‌ ஏராளமான மூட்டை முடிச்சுக்களுடன்‌ இஸ்ரவேலுக்குள்‌ 
வந்திருந்தாள்‌. அவளைப்‌ பின்தொடர்ந்து வந்த ஏராளமானவர்களில்‌ 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 450 பேரும்‌ பாகாலின்‌ மற்ற ஆசாரியர்கள்‌ 
400 பேரும்‌ உள்ளடங்கியிருந்தனர்‌. இவர்கள்‌ அரண்மனையில்‌ உணவு 
உண்ணும்‌ நபர்களின்‌ வரிசையில்‌ வைத்துக்‌ காப்பாற்றப்பட்டி ௬ந்தனர்‌. 
செல்வாக்கின்‌ பலத்த புயத்துடன்‌ இஸ்ரவேல்‌ நாடு முழுவதிலும்‌ 
சென்று மக்களைப்‌ பாகாலியத்திற்குத்‌ திருப்புதலே இவர்களின்‌ கடமை 
யாயிருந்தது. இவர்களுடைய போதனையின்‌ செல்வாக்கும்‌ பலவந்தமும்‌ 
நாடு முழுவதிலும்‌ உணரப்பட்டது. 

யேசபேல்‌, சட்டப்பூர்வமாக அரசரின்‌ துணையாளியாக - நாட்டின்‌ 
ஆட்சியாளராக அல்ல, ஆனால்‌ அவரது மனைவியாக - மாத்திரம்‌ இருந்த 
போதிலும்‌, அவளது நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்கள்‌, யெகோவாவின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ யாவரையும்‌ மரணதண்டனைக்கு உட்படுத்தப்‌ 
போதுமான செல்வாக்கை அவள்‌ இன்னமும்‌ பிரயோகித்தாள்‌ 
(18:4-13).” அவள்‌ தன்னையே தேவனுடைய இடத்தில்‌ வைத்து, யார்‌ 
வாழவேண்டும்‌ அல்லது சாக வேண்டும்‌ என்பதைத்‌ தீர்மானம்‌ செய்தாள்‌. 
அவளது சட்டமானது, “யெகோவாவின்‌ தீர்க்கதரிசி எவனும்‌ சாகப்‌ 
பாத்திரனாய்‌ இருக்கின்றான்‌, நான்‌ அவனைக்‌ கண்டுபிடிக்க நேர்ந்தால்‌, 
அவன்‌ சாகவே சாவான்‌” என்றிருந்ததாகக்‌ காணப்படுகிறது. ஒரு சில 
தீர்க்கதரிசிகள்‌ அவளது பயங்கரமான ஆட்சிக்குத்‌ தப்பியிருந்தனர்‌, 
ஆனால்‌ தேவனுடைய தீர்க்கதரிசிகளில்‌ பலர்‌, அவளது கொலைகாரச்‌ 
சூழ்ச்சியினால்‌ கொன்று போடப்பட்டனர்‌. 

ஆகாபின்‌ ஊழியக்காரர்களின்‌ ஒருவரான ஒபதியா, ஒரு நூறு 
தீர்க்கதரிசிகளைக்‌ குகைகளில்‌ ஒளித்து வைத்து அவர்களுக்கு உணவளித்து 
வந்தார்‌. இவ்வாறு அவர்களை அவர்‌, அவளது தயக்கமற்ற தாக்குதல்களில்‌ 
இருந்து பாதுகாத்தார்‌. 


யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைச்‌ சங்கரிக்கிறபோது, 
ஒபதியா நூறு தீர்க்கதரிசிகளைச்‌ சேர்த்து, அவர்களை கெபிக்கு 
ஐம்பது ஐம்பது பேராக ஒளித்து வைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து, அவர்களை பராமரித்தான்‌ (18:4; 18:13ஐக்‌ 
காணவும்‌). 


கார்மேல்‌ மலையின்மீது, மாபெரும்‌ போராட்டத்திற்குப்‌ பின்பு, 


யேசபேல்‌ எலியாவைக்கூடக்‌ கொலை செய்ய முயற்சித்தாள்‌, ஆனால்‌ 
அதில்‌ அவள்‌ வெற்றிபெறவில்லை: 


1.22 


எலியா செய்த எல்லாவற்யைம்‌, அவன்‌ தீர்க்கதரிசிகளெல்லாரையும்‌ 

பட்டயத்தாலே கொன்றுபோட்ட செய்தி அனைத்தையும்‌, ஆகாப்‌ 
யேசபேலுக்கு அறிவித்தான்‌. அப்பொழுது யேசபேல்‌ எலியாவி 
னிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி: “அவர்களில்‌ ஒவ்வொருவனுடைய 
பிராணனுக்குச்‌ செய்யப்பட்டதுபோல, நான்‌ நாளை இந்நேரத்தில்‌ 
உன்‌ பிராணனுக்குச்‌ செய்யாதேபோனால்‌, தேவர்கள்‌ அதற்குச்‌ 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்கள்‌” 
என்று சொல்லச்சொன்னாள்‌ (19:1, 2). 


இவ்விடத்தில்‌ நாம்‌ ஒரு பாடம்‌ கற்க முடியும்‌. பிசாசானவன்‌ 
சக்தியைப்‌ பயன்படுத்துகின்றான்‌, ஆனால்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவ்வாறு 
செய்வதில்லை. தேவனுடைய மக்கள்‌ ஒருக்காலும்‌, எவ்வகையிலான 
நிர்ப்பந்தத்தைப்‌ பெருக்குதல்‌ அல்லது செயல்படுத்துதல்‌ - இது 
உபத்திரவப்படுத்துகலுக்கு மிகக்குறைவானதாகும்‌ - என்பதில்‌ புகலிடம்‌ 
அடையக்கூடாது. கிறிஸ்தவம்‌ என்பது, புறம்பான அச்சுறுத்தலின்மூலம்‌ 
ஒருவருடைய இருதயத்தைப்‌ பிழியும்‌ மதமாக அல்ல, ஆனால்‌ “பிடித்தல்‌ 
மற்றும்‌ போதித்தல்‌” என்ற மதமாக உள்ளது. இந்த மதம்‌, பாவியினால்‌ 
பேரார்வத்துடனும்‌ உண்மையுடனும்‌ தேர்ந்துகொள்ளப்படாவிட்டால்‌, 
இது ஏற்றுக்கொள்ளப்‌ பட்டதாயிருக்க முடியாது. எவரொருவரும்‌ 
தமது சொந்த இருதயத்தில்‌ விசுவாசித்தல்‌ (ரோமர்‌ 10:10) மற்றும்‌ தமது 
சொந்த இருதயத்திலிருந்து சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ (ரோமர்‌ 6:17) 
என்பது மாத்திரமே அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வரும்‌ ஓரே வழியாக உள்ளது. 
எவரொருவராலும்‌ பலவந்தப்படுதல்‌ என்பது, தேவனுக்குச்‌ செய்யப்படும்‌ 
இருதயப்பூர்வமான இந்த பதில்செயலை விலக்கிப்போடுகிறது. 

இளம்‌ சாரணர்‌ இருவர்‌, நகரத்தின்‌ பிரதான வீதியில்‌ இருந்த 
கடையொன்றுக்கு வந்தனர்‌. அவர்கள்‌ ஒரு கரடியுடன்‌ சண்டையிட்டு 
இருந்தது போன்று உடல்‌ முழுவதும்‌ வியர்த்திருந்தனா்‌ மற்றும்‌ அவர்களின்‌ 
முகங்கள்‌ குப்பென்றிருந்தன. கடையின்‌ எழுத்தர்‌, “நீங்கள்‌ இருவரும்‌ 
என்ன செய்திருந்தீர்கள்‌?” என்று கேட்டார்‌. அதற்கு அந்தப்‌ பையன்களில்‌ 
ஒருவன்‌, “நாங்கள்‌ இன்றைக்கான எங்கள்‌ நற்செயலைச்‌ செய்திருந்தோம்‌. 
ஒரு முதிய பெண்மணி வீதியைக்‌ கடந்து செல்ல நாங்கள்‌ உதவினோம்‌” 
என்று பதில்‌ கூறினான்‌. அதற்கு அந்த எழுத்தர்‌, “உண்மையாகவா?” 
“நீங்கள்‌ எவ்வளவு நல்லவர்கள்‌. அது ஒரு கடினமான வேலையல்ல என்பது 
நிச்சயம்‌. நீங்கள்‌ ஏன்‌ இவ்வளவு உடல்‌ வெப்பத்துடனும்‌ வியர்வையுடனும்‌ 
காணப்படுகின்றீர்கள்‌?” என்று புன்னகையுடன்‌ கேட்டார்‌. அதற்கு அந்தப்‌ 
பையன்களில்‌ ஒருவன்‌, “அந்தப்‌ பெண்மணி வீதியைக்‌ கடந்து செல்ல 
விரும்பாதிருந்தாள்‌” என்று அசட்டுச்‌ சிரிப்புடன்‌ கூறினான்‌. 

அது, யேசபேல்‌ - சக்தியைப்‌ பயன்படுத்தி - பாகாலுக்கு ஊழியம்‌ 
செய்தது பற்றிய சித்தரிப்பாக உள்ளது. மக்கள்‌ பாகாலைப்‌ பணிந்துகொள்ள 
விரும்பாதிருந்தாலும்‌, அவள்‌ பாகாலுக்கு மக்கள்‌ பணியும்படி செய்தாள்‌, 
மற்றும்‌ அவள்‌ தேவனுடைய தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்றுபோட்டாள்‌. 
அவளது சூழ்ச்சிகள்‌, தேவனுக்கும்‌ சாத்தானுக்கும்‌ இடையிலான 
அடிப்படை வேறுபாடு ஒன்றை வலியுறுத்துகின்றன. தேவன்‌ மனிதரின்‌ 











123 


இருதயத்தை மதிக்கின்றார்‌. அது விசுவாசத்திலும்‌ அன்பிலும்‌ முடிவு 
செய்வதற்கு இடமளிக்கின்றார்‌; சாத்தான்‌, அவசியமானால்‌ நீங்கள்‌ 
அவனை ஆராதிக்கும்படி செய்ய விரும்புகின்றான்‌. 


கொடுமையான சுயநலம்‌ 

வரிகளுக்கு இடையில்‌ வாசிக்கும்போது, நாம்‌ யேசபேல்‌ ஒரு 
நம்பமுடியாத சுயநலத்தினால்‌ அதிக்கம்‌ செலுத்தப்பட்டதைக்‌ காணு 
கின்றோம்‌. அவள்‌ தன்னைச்‌ சுற்றியே உலகம்‌ சுழலுகிறது என்பது போன்று 
வாழ்ந்து வந்தாள்‌. 

யேசபேலுக்குள்‌ நாம்‌ இந்த ஆவியைக்‌ காணுகின்றபோது உண்மையில்‌, 
நாம்‌ திகைப்படையக்‌ கூடாது. அவள்‌ இதைக்‌ கொண்டி ராதிருந்தால்தான்‌ 
நாம்‌ அதிகம்‌ இகைப்படைந்திருப்போம்‌, ஏனெனில்‌ சுயத்தை மையங்‌ 
கொண்ட தன்மைக்கு ஆயுள்சந்தா செலுத்தாமல்‌, ஒருவர்‌ தன்னையே 
பிசாசின்‌ வழிக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்க இயலாது. சுயநலம்‌ 
என்பது பாவத்தின்‌ முக்கிய கூறாக உள்ளது. பாவி என்பவர்‌, தேவனுடைய 
வழிக்குப்‌ பதிலாகத்‌ தமது சொந்த வழியை வற்புறுத்துகின்றவர்‌ என்பதற்கு 
அதிகமாக ஒன்றையும்‌ கொண்டிருப்பதில்லை. 

யேசபேலின்‌ வாழ்வுநடை, ஆராதனை, மற்றும்‌ பொல்லாங்கிற்கு 
ஒப்புவிப்பு ஆகியவற்றின்‌ வெளிச்சத்தில்‌, அவள்‌ தனது கணவருக்காக 
நாபோத்தின்‌ திராட்சத்‌ தோட்டத்தைப்‌ பெறுவதற்கு, நாபோத்தையும்‌ 
அவரது மகன்களையும்‌ ஒழித்துக்‌ கட்டிய விஷயமானது அவளுக்கு 
இயல்பானதாகவே இருந்தது (21:15). ஒரு குடும்பம்‌ என்பது அவளுக்கு 
ஒன்றையும்‌ அர்த்தப்படுத்தவில்லை. அவளைப்‌ பொறுத்தமட்டில்‌, மக்கள்‌ 
என்பவர்கள்‌ “தூக்கியெறியப்படும்‌ பொருட்களாக” இருந்தனர்‌. அவளது 
வழியில்‌ எவரேனும்‌ குறுக்கிட்டால்‌, அவள்‌ அவர்களை அழிப்பதற்கு 
மூட்டைப்பூச்சியை நசுக்குவதற்கு அதிகமாக ஒன்றும்‌ நினைக்கமாட்டாள்‌. 
சுயநலம்‌ என்பது அவளை, சத்தியம்‌, நற்தன்மை ஆகியவற்றைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ பார்வை இழந்துபோகச்‌ செய்து, அவளது மூளை முழுவதையும்‌: 
“எனது” என்ற ஒரே வார்த்தையினால்‌ நிரப்பியிருந்தது. 

சுயநலம்‌ மற்றும்‌ சுயநலமின்மை ஆகியவற்றின்‌ நேர்மாறான 
விஷயத்தில்‌, கிறிஸ்தவத்திற்கும்‌ பிசாசினுடைய மதத்திற்கும்‌ இடையில்‌ 
உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு மீண்டும்‌ காணப்பட முடியும்‌. கிறிஸ்து 
மற்றவர்கள்மீது அன்புகூர்ந்து அவர்களுக்காக மரித்தார்‌; கிறிஸ்தவர்கள்‌ 
மற்றவர்களை நேசித்து அவர்களுக்காக வாழ்கின்றனர்‌. பரிசுத்தமற்ற 
மக்கள்‌ நிர்ப்பந்தம்‌ செய்து கவர்ந்து கொள்கின்றனர்‌; அவர்கள்‌ அச்சுறுத்தி, 
ஆதிக்கம்‌ செலுத்தி, அதட்டுகின்றனர்‌. கிறிஸ்து, தமது சீஷர்கள்‌ மனிதகுலத்‌ 
திற்கு சேவை செய்யும்படி அவர்களைப்‌ பயிற்றுவித்தார்‌; பிசாசானவன்‌ 
தனது சீஷர்களை, அவர்களின்‌ சொந்த வழியை நாடி, மனிதகுலத்தினால்‌ 
சேவிக்கப்படுவது எப்படி என்று பயிற்றுவிக்கின்றான்‌. 

யேசபேல்‌ தனக்காக வாழ்வதில்‌ கைதேர்ந்தவளாயிருந்தாள்‌; அவள்‌ 
பிசாசானவன்‌ தனது வேலையாட்களில்‌ இருக்கும்படி விரும்புவது என்ன 
என்பதற்குத்‌ தலைசிறந்த காட்சிப்பொருளாய்‌ இருந்தாள்‌. அவள்‌ பாவம்‌ 














1.24 


மற்றும்‌ சுயநலம்‌ ஆகியவற்றின்‌ உண்மையான இயல்பைச்‌ சான்றுடன்‌ 
விளக்கினாள்‌. அவளுடைய மதமானது “நான்‌” என்ற வார்த்தையைக்‌ 
கொண்டு உச்சரிக்கப்பட்டது என்பது அதன்‌ பெரிய பண்பாயிருந்தது. 


நிரந்தரமான கீழ்ப்படியாமை 

யேசபேலின்‌ வாழ்வினுடைய முடிவு வரையிலும்‌ தொடர்ந்து 
துன்மார்க்கம்‌ என்பதே அவளுடைய குணமாயிருந்தது. அவள்‌ 
ஒருக்காலும்‌ மனந்திரும்பவில்லை, ஒருக்காலும்‌ தேவனிடத்திற்கும்‌ சத்தி 
யத்தினிடத்‌ திற்கும்‌ திரும்பவில்லை. அவளது இருதயம்‌, தவறை விசுவாசித்தல்‌ 
மற்றும்‌ பாவத்தின்‌ வஞ்சனை நிறைந்த தன்மை ஆகியவற்றினால்‌ 
கடினப்படுத்தப்பட்டிருந்தது. உண்மையான தேவனைப்‌ பற்றி அறியும்‌ 
வாய்ப்புக்கள்‌ அவளது வழியில்‌ வந்தன, ஆனால்‌ அவற்றை அவள்‌ 
விரைவில்‌ ஒழிக்க வேண்டிய குப்பையாக எண்ணிக்‌ தூக்கியெறிந்தாள்‌. 
அவள்‌ அவ்வப்போது, தேவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ பிரசங்கிப்பதைக்‌ 
கேட்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருந்தாள்‌, ஆனால்‌ அவற்றை அவள்‌ 
உற்றுக்‌ கவனிக்க மறுத்து விட்டாள்‌. அவள்‌ தனது கண்களை மூடியவளாக, 
தனது காதுகளை அடைத்தவளாக, தனது இருதயம்‌ சத்தியத்தை 
ஏற்றுக்கொள்வதை அனுமதிக்காதிருந்தாள்‌. 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ எல்லாருடனும்‌ யேசபேலும்‌, கர்மேல்‌ மலையில்‌ 
நடக்கவிருந்த மாபெரும்‌ போராட்டத்தைக்‌ காண்பதற்கும்‌, உண்மை 








யான தேவன்‌ யார்‌ என்பதை தனது சிந்தையில்‌ என்றென்றைக்குமாகத்‌ 
தீர்மானித்துக்கொள்வதற்கும்‌ அழைக்கப்பட்டிருந்தாள்‌ (1 இராஜாக்கள்‌ 
18). செல்வதற்கு அவள்‌ மறுத்து விட்டாள்‌. அவள்‌ தனது மனதை 
(பொய்யான மதத்திற்கு) திடப்படுத்திக்கொண்டிருந்தாள்‌, உண்மை 
யினால்‌ அவள்‌ தன்னைக்‌ குழப்பிக்கொள்ள மாட்டாள்‌! 





1 இராஜாக்கள்‌ 20:1-4ல்‌, பெனாதாத்‌ மற்றும்‌ மற்ற அரசர்கள்‌ 
முப்பத்து இரண்டுபேர்‌, சமாரியாவைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்து, அதை முற்றிக்கை 
போட்டனர்‌ என்று நாம்‌ வாசிக்கின்றோம்‌. ஆகாப்‌, தனது மனைவி 
களையும்‌, பிள்ளைகளையும்‌, வெள்ளியையும்‌, பொன்னையும்‌ பெனாதாத்‌ 
எடுத்துக்கொள்ள முடியும்‌ என்று ஒப்புக்கொள்ளுமளவிற்கு சமாரியாவின்‌ 
தோல்வி மிகவும்‌ முழுமையானதாக இருந்தது. ஆகாப்‌ மேற்கொண்ட 
இப்படிப்பட்ட முடிவு யேசபேலை எவ்வளவாகப்‌ பாதித்திருக்க வேண்டும்‌! 
எல்லா நம்பிக்கையும்‌ அற்றுபோயிருந்தது; ஆகாபின்‌ அந்தப்புறத்தில்‌ 
இருந்த மற்றவர்களுடன்‌ அவளும்‌ சேர்ந்து, யுத்தத்தில்‌ பிடிக்கப்பட்ட 
அடிமைகளாக பெனாதாத்‌ வசமாய்‌ ஓஒப்புவிக்கப்பட வேண்டியதா 
யிருந்தது. பின்பு, யேசபேலையும்‌ மற்ற மனைவிகளையும்‌ பெனாதாத்தின்‌ 
கைகளிலிருந்து யெகோவா விடுவித்தபின்‌, எந்த வகையிலும்‌ அவன்‌ நன்றி 
தெரிவிக்கவில்லை. அவளது தெய்வமான பாகால்‌, அவளை காப்பாற்ற 
முடியாதிருந்தான்‌. புறதெய்வ வணக்கம்‌ செய்யும்‌ அரசனிடம்‌ இருந்து 
யெகோவாவே தன்னைக்‌ காப்பாற்றினார்‌ என்று அவள்‌ அறிந்திருந்தாள்‌, 
ஆனால்‌ ஒரு தகரக்கூரை, மழையின்‌ மெல்லிய துளிகளை எதிர்த்துத்‌ 
குள்ளுவது போன்று, அவளுடைய கடினப்பட்ட இருதயம்‌, சத்தியத்தை 





122 


எதிர்த்து தள்ளியது. 

யேசபேல்‌ செய்வித்த கொலைகள்‌ மற்றும்‌ தேவனுடைய பிரமாணங்்‌ 
களின்‌ ஒழுக்கம்‌ மற்றும்‌ மதரீதியான பிரமாணங்களை மீறிய மற்ற செயல்‌ 
கள்‌ ஆகியவற்றின்‌ காரணமாக, அவளுக்கு எதிராக ஒரு பயங்கரமான 
தெய்வீகத்‌ தண்டனை அறிவிக்கப்பட்டது. யெஸ்ரயேலின்‌ மதிலுக்கு அருகில்‌ 
நாய்கள்‌ அவள்‌ உடலைக்‌ தின்னும்‌. பிற்பாடு, யெகூவை அரசராக 
அபிஷேகம்‌ செய்த இளம்‌ தீர்க்கதரிசி, தேவனிடத்தில்‌ இருந்து வந்த 
ஒரு நியமனப்பணியை நிறைவேற்றும்படி அவருக்கு [யெகூவுக்கு]க்‌ 
கட்டளையிட்டார்‌: 





“நான்‌ என்‌ ஊழியக்காரராயெ தீர்க்கதரிசிகளின்‌ இரத்தப்பழியையும்‌, 
கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின்‌ இரத்தப்பழியையும்‌, 
யேசபேலின்‌ கையிலே வாங்கும்படிக்கு நீ உன்‌ ஆண்டவனாகிய 
ஆகாபின்‌ குடும்பத்தை அழித்துவிடக்கடவாய்‌ ... யேசபேலை 
யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே நாய்கள்‌ தின்றுவிடும்‌; அவளை அடக்கம்‌ 
பண்ணுகிறவன்‌ இல்லை” ... (2 இராஜாக்கள்‌ 9:7-10). 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ விவரமாக நிறைவேற்றப்பட்டது. ஆகாபின்‌ 
மரணத்திற்குப்பின்‌ பதினோரு ஆண்டுகள்‌ கழித்து, அரச குடும்பத்தின்மீது 
யெகூ இரக்கமற்ற பழிவாங்குதலைச்‌ செயல்படுத்தினார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு என்ற புகைவண்டி, நிலையத்திற்குள்‌ வருகையில்‌, யேசபேல்‌ 
தனது முகத்தை அலங்கரித்து, தனது தலையைச்‌ சிங்காரித்துக்‌ கொண்டு, 
ஜன்னல்வழியாய்‌ எட்டிப்‌ பார்த்தாள்‌ (2 இராஜாக்கள்‌ 9:30-32). யெகூ 
நெருங்கி வருகையில்‌, அவள்‌ அவரை அழைத்து, “தன்‌ ஆண்டவனைக்‌ 
கொன்ற சிம்ரி ஷேமம்‌ அடைந்தானா?”” என்று கேட்டாள்‌. யெகூ 
தமது முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, “என்‌ பட்சத்தில்‌ 
இருக்கிறது யார்‌? யார்‌?” என்று கேட்டார்‌ (வசனம்‌ 31). இரண்டு அல்லது 
மூன்று அலிகள்‌ (பிரதானிகள்‌) அவரை எட்டிப்‌ பார்த்தார்கள்‌. யெகூ, 





“அவளை கீழே தள்ளுங்கள்‌,” என்று கட்டளையிட்டார்‌ (வசனம்‌ 32). 
அவர்கள்‌ தயக்கமின்றிக்‌ கழ்ப்படிந்தனா்‌. யேசபேல்‌ அவரது இரதத்திற்கு 
முன்பாக வந்து விழுந்தாள்‌. அவர்‌ (அவளைக்‌ கொல்லும்‌) நோக்கத்துடன்‌ 
அவள்மீது இரதத்தை ஓட்டினார்‌, அவளது இரத்தம்‌ குதிரைகள்மீதும்‌ 
மதில்மீதும்‌ தெறித்தது. சுமார்‌ ஒரு மணிநேரத்திற்குப்‌ பின்பு, இறந்துபோன 
பெண்‌ ஒரு அரசரின்‌ மகள்‌ என்பதை நினைவுகூர்ந்த யெகூ, அவளைப்‌ 
புதைப்பதற்கு கட்டளை கொடுத்தார்‌; ஆனால்‌ கிழக்கத்திய நாடுகளின்‌ 
துப்புரவாளர்களான நாய்கள்‌, போர்‌ வீரர்களை முந்திகொண்டன என்று 
அவர்கள்‌ கண்டனர்‌. மேலும்‌ அவளது கலையோடு, அவளது கால்கள்‌, 
மற்றும்‌ அவளது உள்ளங்கைகள்‌ தவிர வேறெதுவும்‌ மீந்திருக்கவில்லை. 
இந்த நிகழ்ச்சியைத்‌ தொடர்ந்து, நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌, 
ஆகையால்‌ அவர்கள்‌ திரும்பவந்து அவனுக்கு அறிவித்தார்கள்‌; 
அப்பொழுது அவன்‌: “இது கர்த்தர்‌ திஸ்பியனாயெ எலியா என்னும்‌ 


தம்முடைய ஊழியக்காரனைக்கொண்டு சொன்ன வார்த்தை; 


1.26 


“யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே நாய்கள்‌ யேசபேலின்‌ மாம்சத்தைத்‌ 
தின்னும்‌ என்றும்‌, இன்னது யேசபேலென்று சொல்லக்கூடாதபடிக்கு, 
“யேசபேலின்‌ பிரேதம்‌” யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே வயல்வெளியின்மேல்‌ 
போடும்‌ எருவைப்போல்‌ ஆகும்‌ என்றும்‌ சொன்னாரே என்றான்‌” ” 
(2 இராஜாக்கள்‌ 9:36, 37; 1 இராஜாக்கள்‌ 21:23ஐக்‌ காணவும்‌). 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவளுக்கு எதிராக முழுமையாக 
நிறைவேறிற்று. யேசபேல்‌ தனது பயங்கரமான மரணம்‌ வரையிலும்‌ ஒரு 
கடினமான இருதயத்தைப்‌ பராமரித்தாள்‌. அவள்‌ தனது துன்மார்க்கத்திற்‌ 
கான நிறைவான கிரயக்கைச்‌ செலுத்தும்‌ வரையிலும்‌ பிசாசின்‌ ஊழியத்திற்கு 
உண்மைத்தன்மையுடன்‌ இருந்தாள்‌. 

பிசாசின்‌ ஊழியக்காரன்‌ முடிவு வரையிலும்‌ அவனது நோக்கங்களுக்கு 
உண்மையுள்ளவனாக இருந்தாக வேண்டும்‌. அவன்‌ தற்காலிகமாக 
மாத்திரம்‌ கடினப்பட்ட இருதயத்தைக்‌ கொண்டிருக்க முடியாது. 
அவன்‌ தனது வாழ்நாள்‌ முழுவதற்கும்‌ வியாதிப்பட்ட இருதயத்தை 
வெளிக்காண்பித்தாக வேண்டும்‌. அவனது வாழ்வு முழுமையான ஒப்புக்‌ 
கொடுத்தலைக்‌ காண்பித்தல்‌ அவசியமாயிருக்கிறது. ஒருவன்‌ சற்றுக்காலம்‌ 
மாத்திரம்‌ பிசாசைச்‌ சேவித்துவிட்டுப்‌ பின்‌ முகத்தைத்‌ திருப்பினால்‌ - 
தேவனிடமாய்த்‌ திரும்பி அவரைச்‌ சேவிக்கத்‌ தொடங்கினால்‌ - அந்த மன 
மாற்றமானது, பிசாசைப்‌ பின்பற்றுவதில்‌ உள்ள அறிவற்ற தன்மையைப்‌ 
பிறருக்குக்‌ காண்பிக்கும்‌. துன்புறுத்துபவராக இருந்த சவுல்‌, துன்புறுத்தப்‌ 
படுபவரான பவுலான போது, பிசாசு தனது விலையேறப்பெற்ற ஊழியக்‌ 
காரரை இழந்தான்‌, மற்றும்‌ தேவன்‌ தமது மிகவும்‌ செயல்விளைவுள்ள 
ஊழியக்காரரை ஆதாயப்படுத்திக்கொண்டார்‌. ஒருவன்‌ தனது துன்மார்க்க 
மான வாழ்வின்‌ கசப்பான விளைவுகளை எதிர்கொள்ளும்‌ வரையிலும்‌ 
பிசாசுடன்‌ தொடர்ந்து இருத்தல்‌ என்பது பிசாசுக்கு நல்லதொரு விளம்பர 
மாக இருக்கிறது. 

யேசபேல்‌ அளித்திருந்த சேவையானது, மரணம்‌ வரையிலும்‌ பொல்‌ 
லாங்குடன்‌ நடக்கும்‌ வகையாக இருந்தது. அவள்‌ ஒருக்காலும்‌ சத்தி 
யத்திற்குத்‌ தன்னை ஒப்புக்கொடுத்து இருந்ததில்லை. மரணம்‌ அவளை 
நெருங்கியபோது, அதை அவள்‌, தேவனை நோக்யெ கலகம்‌ செய்யும்‌ 
இருதயத்துடனான கண்களில்‌ நோக்கினாள்‌. நித்தியத்தின்‌ சுவாசம்கூட 
அவளது பாவம்‌ நிறைந்த இருதயத்தை மென்மையாக்கவில்லை. 





முடிவுரை 

புறதெய்வத்திற்குச்‌ செய்யும்‌ ஊழியத்தில்‌ யேசபேலின்‌ செயல்‌ 
முறைகளைக்‌ கண்டுள்ள நிலையில்‌ நாம்‌ இப்போது, அவளது 
புகைப்படத்தைக்‌ ழே வைத்துவிட்டு, நாம்‌ கற்றுள்ளவற்றைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்திப்போமாக. இந்த வாழும்‌-வண்ணமானதை, மாம்சம்‌-மற்றும்‌ 
-இரத்தம்‌ ஆகியவற்றினால்‌ ஆன நொடிப்பொழுதுப்‌ படத்தைக்‌ கண்ணோக்குதல்‌ 
சந்தோஷமானதாக இருந்ததில்லை என்று நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. தவறை, 
சுயநலத்தை, விரும்பத்தகாத சக்தியை, மற்றும்‌ பொல்லாத இருதயத்தை 


127 


நாம்‌ கண்டோம்‌. இந்த சித்தரிப்பானது நமக்கு, சுவிசேஷ ஊழியத்தில்‌ என்ன 
செய்யக்கூடாது என்பதை நினைவூட்டி யுள்ளது. நாம்‌ தவறின்மீதல்ல, 
ஆனால்‌ சத்தியத்தின்மீது வைராக்கியம்‌ உள்ளவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌. நாம்‌ புறதெய்வவியத்தையல்ல, ஆனால்‌ சத்தியத்தை நேசித்து, 
அதன்படி வாழ்ந்து, அதற்காக உழைக்கவேண்டும்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ 
சுயநலமற்ற ஆவியை மேற்‌ கொண்டவர்களாக, எவரொருவரையும்‌ 
கிறிஸ்துவினிடத்தில்‌ வரும்படி ஒருக்காலும்‌ வலுக்கட்டாயம்‌ செய்யாமல்‌, 
வலிவைச்‌ செயல்படுத்தாமல்‌, அல்லது வற்புறுத்தாமல்‌ இருக்க வேண்டும்‌. 
நாம்‌ அவர்களுக்குப்‌ போதிக்க வேண்டும்‌, ஆம்‌, ஆனால்‌ நாம்‌ அவர்களைக்‌ 
கிறிஸ்துவின்‌ சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படியும்படி அடிக்கவோ அல்லது சுத்தி 
யல்‌ கொண்டு இறுத்தவோ கூடாது. நாம்‌ பிறரிடத்தில்‌ வேண்டுகோள்‌ 
விடுக்கலாம்‌, ஆனால்‌ அவர்களை நாம்‌ தவறாகக்‌ கையாளக்கூடாது. 





நாம்‌ தவறு செய்கின்றபோது மனந்திரும்பவும்‌, நம்மை மென்மையாக 
வைத்துக்கொள்ளவும்‌, கர்த்தருக்கு முன்பாக நமது இருதயங்களைத்‌ திறந்து 
காண்பிக்கவும்‌ நமக்கு அறைகூவல்‌ விடுக்கப்படுகிறது. 

யேசபேல்‌ தேவனைப்‌ பற்றிய சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்ளவில்லை, 
அவருக்கு இணங்கவில்லை, மற்றும்‌ நாட்டு மக்களுக்கு முன்பாக நீதியுள்ள 
வாழ்வின்‌ உதாரணத்தை வைக்கவில்லை என்பது எவ்வளவு பரிதாபத்திற்‌ 
குரியதாக இருக்கிறது! அவள்‌ கருவில்‌ வளர்க்கப்பட்டிருந்த நம்பிக்கையற்ற 
புறதெய்வவியத்திலேயே மரித்தாள்‌ என்பது எவ்வளவு துன்பகரமானதாக 
இருக்கிறது! பல நூற்றாண்டுகளாக மற்ற மக்கள்‌ எத்தனைபேர்‌, சத்தி 
யத்தை மறுப்பதிலும்‌, ஒளியைக்‌ காட்டிலும்‌ தவறின்‌ இருளை நேசிப்பதிலும்‌ 
யேசபேலுடன்‌ இணைந்திருக்கின்றனா்‌? 

இஸ்ரவேலின்‌ அரசர்களும்‌ யூதாவின்‌ அரசர்களும்‌, யெகோவாவுக்குத்‌ 
தங்கள்‌ ஒப்புக்கொடுத்தலானது, யேசபேல்‌ தனது துன்மார்க்கமான 
வழிகளில்‌ இருந்து இரும்பி உண்மையான தேவனில்‌ விசுவாசம்‌ வைக்கும்படி 
அவளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ வகையில்‌ வாழாதிருந்தது எவ்வளவு வெட்கக்‌ 
கேடானது! அவள்‌ இஸ்ரவேலின்‌ எதிர்காலத்தின்மீதும்‌ புறதெய்வ 
விக்கிரகாராதனையில்‌ அதன்‌ வீழ்ச்சியின்மீதும்‌ அப்படிப்பட்ட பலத்த 
கரத்தைக்‌ கொண்டிராதவாறு அவளைக்‌ கடுக்கும்‌ அளவுக்கு அவர்கள்‌ 
யெகோவா தேவனைப்‌ போதிய அளவுக்கு அன்புகூராதிருந்தனர்‌ 
என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. 

இவ்விதமாக, யேசபேலின்‌ வரலாறு மரணத்துடன்‌ நடத்தலாக 
இருக்கிறது. அவள்‌ உயிர்வாழ்ந்திருந்தபோதே மரித்தவளாய்‌ இருந்தாள்‌, 
அவளது மரணமானது, மரணங்களிலேயே மிக மோசமானதாக இருந்தது. 
யேசபேலின்‌ நினைவுகூட, துன்மார்க்க வழிகள்‌ மற்றும்‌ ஒழுக்கவீனம்‌ 
ஆகியவற்றிற்குப்‌ பொருள்கருவதாக மாத்திரமே உள்ளது (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 2:20). தவறுக்காக - புறதெய்வ மதத்திற்காகப்‌ பாவம்‌ நிறைந்த, 
இருளான சடங்காச்சாரங்களுக்காக - அவள்‌ வாழ்ந்ததுபோல வாழுதல்‌ 
என்பது நரகத்திற்கு நல்வரவு கூறுவதாக உள்ளது. இந்த ஓட்டத்தை 
யார்‌ தேர்ந்துகொள்வார்‌? இப்படிப்பட்ட வாழ்வானது பயங்கர ம 
ரனதாகவும்‌, அதன்‌ முடிவு மிகவும்‌ மோசமானதாகவும்‌ உள்ளது. கிறிஸ்தவ 








128 


ஊழியக்காரராக வாழுதல்‌ என்பது சிலவேளைகளில்‌ கடினமானதாக 
உள்ளது, ஆனால்‌ அதன்‌ ஓய்வுக்காலப்பயன்கள்‌ “இந்த உலகத்திற்கு 
வெளியே” உள்ளன. பிசாசின்‌ ஊழியக்காரன்‌ பொல்லாங்கினால்‌ 
நிர்மூலமாக்கப்படுகின்றான்‌, மற்றும்‌ தேவனின்றி மரித்தலின்‌ அச்சுறுத்தும்‌ 
கணமும்‌, தேவனுடைய நியாயத்தீர்ப்புத்‌ தண்டனையின்‌ கழ்‌ புறப்பட்டுச்‌ 
செல்லுகலுமே அகன்‌ முடிவாக உள்ளது. 

பிசாசானவன்‌ தனது ஊழியக்காரர்களுக்குத்‌ தக்க தண்டனை என்ற 





நாணயங்களைக்‌ கூலியாகக்‌ கொடுக்கின்றான்‌. ஒரு கருத்தில்‌, அவனது 
ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ சொந்த உழைப்பிற்கான விலையை தாங்களே 
செலுத்தியாக வேண்டும்‌, ஏனெனில்‌ - பிசாசானவன்‌ அல்ல - அவர்களே 
ஒரு நாளில்‌ மரித்து, தங்கள்‌ செயல்களுக்குக்‌ கணக்கு ஒப்புவிப்பதற்காகத்‌ 
தேவனுக்கு முன்பாக நின்றாக வேண்டும்‌. நீங்கள்‌ யாருக்காகவேனும்‌ 
உழைத்து, உங்கள்‌ உழைப்பின்‌ முடிவில்‌ உங்கள்‌ வேலைக்கு நீங்களே 
கூலி கொடுக்க வேண்டியிருப்பதை நீங்கள்‌ எப்படி விரும்புவீர்கள்‌? 
யேசபேல்‌ கண்டறிந்தபடி, பிசாசானவன்‌ தனது ஊழியர்கள்‌ அவனுக்காக 
வேலை செய்து தங்கள்‌ சொந்தச்‌ சம்பளத்தைக்‌ தாங்களே செலுத்திக்‌ 
கொள்வதையே கேட்கின்றான்‌. 

கடைசியில்‌, யேசபேல்‌ பொல்லாங்கின்‌ ஒவ்வொரு அம்சத்தையும்‌ 
- அதன்‌ வாழ்வை, அதன்‌ குணத்தை, மற்றவர்கள்மீது அதன்‌ செயல்‌ 
விளைவை, மற்றும்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அதன்‌ நம்பிக்கையற்ற 
குன்மையை விவரிக்கின்றாள்‌. அவளது வாழ்வானது, எவற்றைச்‌ செய்யக்‌ 
கூடாது என்பதற்கு ஒரு நினைவுச்சின்னமாக, செய்யக்கூடாத தவறுகள்‌ 
பற்றிய நினைவூட்டுதலாக நிலைநிற்கிறது. 

அவளது தலையோடு, உள்ளங்கைகள்‌ மற்றும்‌ பாதங்கள்‌ 
யெஸ்ரயேலின்‌ நிலத்தில்‌ கிடந்ததைப்‌ பற்றி நாம்‌ ஆழ்ந்து சிந்திக்கையில்‌, 
அவளது கல்லறைக்‌ கல்லுக்கு ரோமர்‌ 6:23ன்‌ வார்த்தைகளை மட்டுமே 
நாம்‌ ஆலோசனை தெரிவிக்க முடியும்‌, இவ்வார்த்தைகள்‌ பிசாசின்‌ 
ஊழியத்திற்குத்‌ தங்களை அர்ப்பணித்துள்ள எல்லா மக்களுக்குமான 
வெகுமதியை விவரிக்கின்றன: “பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, ...” யேசபேல்‌ 
தனது எஜமானாகிய சாத்தானுக்கு, தன்னால்‌ செய்யக்கூடியதாயிருந்த 
எல்லாவற்றையும்‌ செய்தாள்‌, அவளுக்குக்‌ கிடைத்த வெகுமதி என்னவாக 
இருந்தது? மரணம்‌! 


கற்க வேண்டிய பாடம்‌: 
பிசாசானவனுடைய ஆப்பிள்‌ பழங்கள்‌ யாவையும்‌ 
அழுயெவைகளாக இருக்கின்றன. 


குறிப்புகள்‌ 

'இவ்விடத்தில்‌ உள்ளடக்க நான்‌ தேர்ந்துகொண்ட வார்த்தைகள்‌, ௦1/88221/20, 
kataggello, kerusso, laleo, parresiazomai, pleroo, மற்றும்‌ றarakaleo என்பவைகளாகும்‌. 
எனது முடிவின்படி, இவைகள்‌ புதிய ஏற்பாட்டுப்‌ பிரசங்கித்தலை விளக்குவதற்குப்‌ 


129 


பரிசுத்த ஆவியானவரால்‌ பயன்படுத்தப்பட்ட திறவுகோல்‌ வார்த்தைகளாகும்‌. 
2அகாபின்‌ ஆட்சியானது யூத வரலாற்றின்‌ திருப்பு முனைகளில்‌ ஒன்றாக இருந்தது. 
அந்தக்‌ காலத்தில்தான்‌ உண்மையிலேயே “உலகத்தின்‌ தீர்மானமான யுத்தங்களில்‌ 
ஒன்று” நடைபெற்றது. அது கர்த்தருக்கும்‌ பாகாலுக்கும்‌ இடையில்‌ நடைபெற்ற 
யுத்தமாகும்‌ (11. D. M. Spence and Joseph 5. Exell, gen. eds., Pulpit Commentary [Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1915; reprint ed., New York: Funk 
& Wagnalls Co., 1950], vol. 5, First Kings, by J. Hammond, 373). °“.. [அசேரிமுஸ்‌] 
தமது சகோதரரான பெலெஸ்‌ என்பவரால்‌ கொலைசெய்யப்பட்டார்‌, அந்த 
பெலெஸ்‌ ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு, அவர்‌ ஐம்பது ஆண்டுகள்‌ உயிர்வாழ்ந்‌ 
இருந்தபோது, அதை எட்டு மாதங்கள்‌ அரசாண்டார்‌: அவர்‌ அஸ்தரேத்தின்‌ 
ஆசாரியரான இதோபலுஸ்‌ [ஏத்பாகால்‌] என்பவரால்‌ கொலைசெய்யப்பட்டார்‌, 
அந்த இதோபலுஸ்‌ முப்பத்து இரண்டு ஆண்டுகள்‌ அரசாண்டார்‌: அவரைத்‌ 
தொடர்ந்து அவரது மகன்‌ பாதெசொரஸ்‌ அரசாள வந்தார்‌, ...” (]௦sephus Against 





Apion 1.18). “இந்த தெய்வம்‌ மெல்க்கார்ட்‌ என்று அழைக்கப்பட்டது, 
இது பலஸ்கீனத்தின்‌ வளமைக்கான கடவுளான, பாகாலின்‌ தீரியச்‌ 
சொல்விளக்கம்‌ என்று நாம்‌ நியாயமாக உறுதிப்படுத்தலாம்‌. ““சதோனியா்‌” 
என்பது பெனிக்கெர்‌ என்று பொருள்தரும்‌ இன்னொரு சொல்லாகக்‌ கருதப்பட 
வேண்டும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ தோன்‌ என்பது பெனிக்கியாவின்‌ பிரதான 
நகரமாகக்‌ காணப்படுகிறது, மற்றும்‌ இப்பெயரானது முழு நாட்டிற்கும்‌ அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்டது. தீரு என்பது பெனிக்கியாவின்‌ தலைநகராக இருந்தது. 
“இந்தப்‌ புத்தகங்களில்‌ சில பின்வரும்‌ நூலில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன: ]. 
B. Pritchard, ed., The Ancient Near East: An Anthology of Texts and Pictures (Prince- 
ton, N.J.: Princeton University Press, 1965), 92-118. “தேவனுடைய தீர்க்ககரிசகளை 
யேசபேல்‌ கொலைசெய்வித்தது தவறானதாகக்‌ கருதப்படுகையில்‌, எலியாவினாலும்‌ 
கார்மேல்‌ பர்வதத்தில்‌ அவருடன்‌ நின்று கொண்டிருந்தவர்களினாலும்‌ பாகாலின்‌ 
தீர்க்ககரிசிகள்‌ கொலைசெய்யப்பட்டது சரியானதாகக்‌ கருதப்பட்டது ஏன்‌?” 
என்று கேள்வி கேட்கப்படலாம்‌. இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கும்போது 
பல ஆலோசனைகள்‌ மனதில்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. முதலாவது, பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, தேவனுடைய தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்றுபோடுவதற்காக 
யேசபேலினால்‌ அனுப்பப்பட்டிருந்தனர்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ கொலைகாரர்கள்‌ 
என்று கருதப்படுவதே ஏற்புடையதாயிருந்தது. இரண்டாவது, பாகாலின்‌ மதம 
ரனது கற்பனை செய்யப்படுவதிலேயே மிகவும்‌ மோசமான மத மாக இருந்தது. 
எல்லாவிதமான பாலியல்‌ ஒழுக்கக்கேடுகளும்‌ மற்றும்‌ சிறுபிள்ளைகளைப்‌ 
பலியிடுவதும்கூட அது பரிந்துரைக்கும்‌ ஆராதனையில்‌ உள்ளடக்கப்பட்டிருந்தன. 
இந்த பாவங்கள்‌ யாவும்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ பிரமாணத்தினால்‌ கண்டனம்‌ 
பண்ணப்பட்டிருந்தன மற்றும்‌ இவைகளுக்கு மரண தண்டனை தரப்பட 
வேண்டியதாயிருந்தது. மூன்றாவது, இஸ்ரவேலை வீணான மற்றும்‌ மதியீனமான 
பாவங்களுக்குள்‌ வழிநடத்திய கள்ளத்கூர்க்கதரிசிகளின்‌ சவுக்கை அற்றுப்போகச்‌ 
செய்வதற்கு, எலியா தேவனின்‌ நேரடியான கட்டளையின்க&ழ்‌ இருந்தார்‌. 
தேவனுடைய தீர்க்கதரிசிகளைக்‌ கொலை செய்வதற்குத்‌ தூதுவர்களை யேசபேல்‌ 
அனுப்பியது, தேவனுடைய ஊழியக்காரராகிய எலியாவை, அவர்களுக்கு 
மரணதண்டனை தரும்படிச்‌ செய்திருந்தது. இவ்விதமாக, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களுக்குத்‌ தண்டனையைக்‌ தேவனிடத்தில்‌ இருந்து பெற்றிருந்தனர்‌; பிற்பாடு, 
யேசபேலும்‌ இத்தண்டனையைப்‌ பெற்றுக்கொண்டாள்‌. “ஜேம்ஸ்‌ பர்ட்டன்‌ 
காஃப்மேன்‌ என்பவர்‌ எழுதியுள்ள பின்வரும்‌ பத்தி, இந்தக்‌ காட்சியைப்‌ பற்றிய 
நல்லதொரு தொகுப்புரையாக உள்ளது: “அவள்‌ தனது மரண நாள்‌ வரையிலும்‌ 





130 


தனது அரசிக்குரிய குணத்தைத்‌ தக்கவைத்திருந்தாள்‌; மற்றும்‌ அவள்‌ தனது 
பணியின்‌ முழு அரச உரிமைத்துவத்திலேயே இறந்தாள்‌ (அவள்‌ அனேகமாகத்‌ 
தனது கிரீடத்தை அணிந்திருப்பாள்‌). யெகூவை அவள்‌, அரசரைக்‌ கொன்றவரான 
இன்னொரு சிம்ரி என்று குறிப்பிட்டு, சிம்ரி தனது கரியைகளுக்குத்‌ தக்கவற்றைத்‌ 
தானே செலுத்தினார்‌ என்பதை அவருக்கு நினைவூட்டினாள்‌” (180௦5 Burton Coff- 
man, Second Kings |[Abilene, Tex.: ACU Press, 1992], 124). 


131 


12 


எலியா 
குவனுடைய ஒற்றை 
ஆள்‌ இராணுவம்‌ 


CALL LED: 1 Driggs 16ZI-LZ40 


இப்போது சில காலமாக நான்‌ பின்வரும்‌ குறிப்புரையைக்‌ கேள்விப்‌ 
பட்டிருக்கின்றேன்‌. “தேவனுக்கென்று தம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்‌ 
துள்ள ஒரு தனிநபரின்‌ மூலமாக அவர்‌ [தேவன்‌] என்ன செய்யக்கூடும்‌ 
என்பதை, உலகம்‌ இன்னமும்‌ கண்டிருக்கவில்லை. ” 

நல்லது, அது கண்டிருக்கிறது மற்றும்‌ கண்டி ருக்கவில்லை. ஒரு கருத்தில்‌, 
இந்தக்‌ கூற்று உண்மையாக உள்ளது; ஏனெனில்‌ எந்த மனிதரும்‌, அவர்‌ 
எவ்வளவுதான்‌ பரிசுத்தமானவராக இருந்தாலும்‌, சர்வவல்லமையுள்ள 
தேவனுடைய மகாவல்லமையை ஒருக்காலும்‌ முற்றிலுமாகப்‌ பயன்‌ 
படுத்தித்‌ தீர்த்துவிட இயலாது. இருப்பினும்‌, இன்னொரு கருத்தில்‌, 
இந்த உறுதிப்பாடு உண்மையே அல்ல என்று நாம்‌ கூற முடியும்‌. விலை, 
உறுதிப்பாடு அல்லது விமர்சனம்‌ ஆகியவை எவ்வாறு இருப்பினும்‌, 
தேவனுடன்‌ விசுவாசநிறைவோடு நடப்பதைத்‌ தேர்ந்துகொள்கன்ற 
தனிநபர்‌ மூலமாகத்‌ தேவன்‌ என்ன செய்யக்கூடும்‌ என்பதை நமக்குக்‌ 
காண்பிப்பதற்கு அவ்வப்போது விசுவாசம்‌ நிறைந்த ஆத்துமா ஒன்று உடன்‌ 
வரும்‌. சமமான தரைக்கு எதிராக, பனிமூடிய குன்றுகளைப்‌ போன்று, 
தேவனுடைய வசனத்தில்‌ நிலை நின்றவர்களுக்கு, ஏனோக்கு (ஆதியாகமம்‌ 
5:22), மோசே (உபாகமம்‌ 34:10), எலியா (2 இராஜாக்கள்‌ 2:12), மற்றும்‌ பவுல்‌ 
நடபடிகள்‌ 26:16-18) ஆகியோர்‌ ஒரு சில உதாரணங்களாக இருக்கின்றனர்‌. 

இஸ்ரவேலின்‌ நடத்துனர்களில்‌ இருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளத்‌ 
தொடருகையில்‌, ஆவிக்குரிய மின்‌உற்பத்திக்கருவிகளான இவர்களில்‌ 
ஒருவரான எலியாவைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாட வேண்டியது அவசியமா 
கிறது. அவர்‌, யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளபடி, வேதவசனங்களின்‌ 
பக்கங்களில்‌ “ஒரு புயல்‌ காற்றில்‌, ” வருகின்றார்‌ மற்றும்‌ ஒரு “சுழற்காற்றில்‌” 
செல்கின்றார்‌. அவர்‌ திடீரென்று ஏற்பட்ட இடிமுழக்கத்தில்‌ ஆகாபின்‌ 
அரண்மனையில்‌ ஆரவாரிக்கின்றார்‌, அங்கு விக்கிரகாராதனையைக்‌ 
கண்டிக்கின்றார்‌ மற்றும்‌ ஒரு பஞ்சத்தை முன்னுரைக்கின்றார்‌. 

அவர்‌ வேதவசனங்களில்‌, “நம்மைபோலப்‌ பாடுள்ள மனுஷன்‌” என்று 
குறிப்பிடப்படுகின்றார்‌ (யாக்கோபு 5:17); இருப்பினும்‌, அவர்‌ பழைய 
ஏற்பாட்டுத்‌ தீர்க்ககரிசிகளிலேயே மாபெரும்‌ மனிதர்களில்‌ ஒருவராக 


132 


இருந்தார்‌, தவறாத விசுவாசத்தின்‌, களைப்படையாத கழ்ப்படிதலின்‌, மற்றும்‌ 
குமக்குத்‌ தேவன்‌ அளித்த கடமையில்‌ அஞ்சாத உறுஇகொண்டி ருந்தார்‌ என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை. 

தேவன்‌ அவரை அனுப்பியிருந்த, எதிர்தாக்குதல்‌ நிறைந்த சூழ்நிலை 
யினிமித்தம்‌, அவர்‌ அழகின்‌ மற்றும்‌ அன்பின்‌ வல்லமையின்மீதோ 
அல்லது நேர்மறையான சிந்தனையின்‌ மதிப்பீட்டின்மீதோ ஒரு நீண்ட 
உரையாற்றவில்லை; மாறாக, அவர்‌ சத்தியத்தின்‌ அதிகாரத்துவத்தை 
அற்புதவிதமாகச்‌ செயல்விளக்கப்படுத்தினார்‌. அவர்‌ ஒரு புதிய 
வெளிப்படுத்துதலைக்‌ கொண்டுவரவில்லை, ஆனால்‌ அவர்‌ ஏற்கனவே 
குரப்பட்டிருந்த ஒரு வெளிப்படுத்துதலைத்‌ தற்காத்தார்‌. அவர்‌ ஒரு 
போதகரல்ல, ஆனால்‌ ஒரு சீரமைப்பாளராயிருந்தார்‌ - அவர்‌ ஒரு உள்ளுர்‌ 
சுவிசேஷ ஊழியக்காரரல்ல, ஆனால்‌ இடம்விட்டு இடம்‌ செல்லும்‌ 
பிரசங்கியாராயிருந்தார்‌. 

அவரது வாழ்வும்‌, தேவனுடன்‌ அவரது நடையும்‌, தேவன்‌ அவருக்கு 
மரணத்தைத்‌ தாண்டிச்‌ செல்லும்‌ பாக்கியத்தையும்‌ அவரைத்‌ தேவன்‌ 
தமது இல்லத்தில்‌ தம்முடன்‌ இருப்பதற்கு, ஒரு அக்கினியின்‌ ஜீவாலையில்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌ சிலாக்யெத்தையும்‌ அனுமதிக்கும்‌ அளவுக்கு மனதை 
ஈர்ப்பதாக இருந்தது. உண்மையிலேயே, அவர்‌ ஒரு இடிமுழக்கம்போல்‌ 
வந்து, இஸ்ரவேலின்‌ நடுவே ஒரு அக்கினியைப்போல்‌ கடந்து சென்று, 
சுழற்காற்றில்‌ இல்லத்திற்குச்‌ சுழன்று சென்றார்‌. 

அவர்‌ இஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ இடர்பாடான ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
தேவனுடைய ஒற்றை ஆள்‌ இராணுவமாக இருந்தார்‌. துன்மார்க்கரான 
ஆகாபும்‌ பொல்லாதவளான யேசடேலும்‌, ஏறக்குறைய இஸ்ரவேல்‌ 
முழுவதையும்‌ பாகாலை ஆராதிக்கக்‌ கொண்டு வந்திருந்தனர்‌. நாடானது 
தனது ஆவிக்குரிய மரணப்‌ படுக்கையில்‌ இருந்தது. இஸ்ரவேல்‌ நாடு, 
விக்ரெகாராதனையின்‌ வாதநோயினால்‌ தீவிரமாகப்‌ பாதிக்கப்பட்டிருந்தது 
மட்டுமின்றி, மரணத்திற்கேதுவான அந்த வியாதி யூதாவிலும்‌ வேக 
மாகப்‌ பரவிக்கொண்டிருந்தது. தேவபக்தியுள்ள மனிதர்கள்‌ சிலரே 

















இருந்தனர்‌. யெகோவாவை உண்மையுடன்‌ ஆராதிப்பவர்‌ ஒருவரைக்‌ 
கண்டறிய முயற்சி செய்தல்‌ என்பது, சேற்று வயலில்‌ ஒரு சிறு வைரத்தைக்‌ 
கண்டறிய முயற்சி செய்வது போலிருந்தது. இஸ்ரவேலின்‌ எதிர்காலம்‌, 
யாரேனும்‌ ஒருவர்‌ வந்து வேறுபாட்டை ஏற்படுத்துதலைச்‌ சார்ந்திருந்தது 
- அவர்‌, துன்மார்க்கத்திலிருந்து எழும்பும்‌ அலைகளுக்கு எதிராக பலமான 
ஆவிக்குரிய மதிலாக இருக்கக்கூடிய அசாதாரணமான நபராக இருக்க 
வேண்டியது அவசியமாயிற்று. இஸ்ரவேல்‌ நாடு, வேறெவரும்‌ செய்ய 
முடியாதபடி சத்தியத்தில்‌ உறுதியாய்‌ நிலை நிற்கக்கூடிய ஒரு மனிதரைக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பது மிகமிகத்‌ தேவையாய்‌ இருந்தது. அந்த மனித 
ராக இருக்கும்படி தேவன்‌ எலியாவைக்‌ தேர்ந்துகொண்டார்‌, மற்றும்‌ 





தேவனுடைய தீர்மானத்தை எலியா, தாழ்மையான கழ்ப்படிதலுடன்‌ 
ஏற்றுக்கொண்டார்‌. 

தேவன்‌ தமது மக்களைத்‌ தம்மிடம்‌ திரும்பக்‌ கொண்டு வருவதற்குப்‌ 
பயன்படுத்திய அவரது செயல்‌ முறைகள்‌ எப்போதுமே மனிதர்களை 


133 


- சாதாரண மனிதர்களை அல்ல, ஆனால்‌ பரிசுத்தமான மனிதர்களை 
பயன்படுத்துவதாக இருந்துள்ளன. அப்படிப்பட்ட மனிகர்கள்‌ கண்டிப்‌ 
பான ஒழுங்குமுறையில்‌ நடந்தனர்‌ மற்றும்‌ உலகம்‌ புகழ்ந்துரைக்கும்‌ 
மதிப்பீடுகளை அவர்கள்‌ நிந்தித்தனா்‌. தேவனுடன்‌ அவர்கள்‌ பகிர்ந்து 
கொண்ட தூய ஐக்கியம்‌, அவர்களைப்‌ பாவம்‌ மற்றும்‌ நாடு முழுவதிலும்‌ 
பரவிக்கிடந்த புறதெய்வ வணக்கம்‌ ஆகியவற்றின்‌ குப்பைக்‌ குவியலில்‌ 
இருந்து வந்த முடை நாற்றத்தை ஊதித்தள்ளும்‌ சுத்தமான காற்றின்‌ 
ஆவிக்குரிய சுவாசத்தைக்‌ கொண்ட வர்களாக்கிற்று. 

எலியா ஒரு திஸ்பியனாக இருந்தார்‌, ஒருவேளை அவர்‌ கலிலேயாவில்‌ 
இருந்த திஸ்பி என்னும்‌ ஊரில்‌ பிறந்திருக்கலாம்‌; ஆனால்‌ அவர்‌ தில்தான்‌ 
என்ற இடத்தில்‌ வசித்து வந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 17:1). அவர்‌, தோல்‌ 
அல்லது ஓட்ட கத்தின்‌-முடியினால்‌ ஆன அங்கியொன்றை உடுத்தி, அதைச்‌ 
சூரியன்‌-முத்தமிட்ட தமது கோள்களில்‌ இருந்து கீழே தளரவிட்டு தோல்‌ 
கச்சையொன்றைத்‌ தமது இடுப்டைச்‌ சுற்றிக்‌ கட்டியிருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 
19:13; 2 இராஜாக்கள்‌ 1:8). அவர்‌ பலம்‌ மற்றும்‌ தைரியம்‌ கொண்ட 





மனிதராக, கடுமையானவராக, உறுதியானவராக, சுயாதனமானவராக, 
மற்றும்‌ தனித்திருப்பவராக இருந்தார்‌. அவரை ஒரு உள்ளுரிலேயே 
இருக்கச்‌ செய்யும்‌ பிணைப்பு எதையும்‌ அவர்‌ கொண்டிராகபடியால்‌, 
அவர்‌ மாபெரும்‌ தூரங்களை விரைவாகக்‌ கடந்து செல்வதையும்‌, தி 
டீரென்று தோன்றி திடீரென்று மறைவதையும்‌ நாம்‌ காணுகின்றோம்‌. 
அவரது தீர்க்கதரிசன ஊழியம்‌, கி.மு. 918 முதல்‌ 897 வரை இருபத்தோரு 
ஆண்டுகளுக்கு நடைபெற்றது. 

எலியா வாழ்ந்திருந்த தனிவகையான காலமானது, ஒரு செய்தியாளர்‌ 
மாத்திரமல்ல, ஆனால்‌ அற்புதங்களும்‌! தேவைப்பட்ட காலமாயிருந்தது. 
எலியாவின்‌ ஊழியத்தின்போது நடந்த இயற்கைக்கு மாறான நிகழ்ச்சிகள்‌, 
மீட்பின்‌ வரலாற்றில்‌ உள்ள நான்கு அற்புதங்களின்‌ காலகட்டங்களில்‌” 
இரண்டாவது காலகட்டத்தைச்‌ சேர்ந்ததாகும்‌. யெகோவாவின்‌ மதத்‌ 
திற்கும்‌ பாகாலின்‌ மதத்திற்கும்‌ இடையில்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருந்த 
வாழ்வா-மரணமா என்ற போராட்டத்தினால்‌, அற்புதங்களின்‌ இந்த வரிசை 
அவசியப்படுத்தப்பட்டது. வடக்கு ராஜ்யத்தில்‌ இருந்த மக்களுக்கு, தேவன்‌ 
அவர்களுக்கு அளித்திருந்த பிரமாணத்திற்கு உண்மையுள்ளவர்களாய்‌ 
இருத்தல்‌ என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஜேம்ஸ்‌ £. ஸ்மித்‌ 
என்பவர்‌, இஸ்ரவேல்‌ வரலாற்றின்‌ இந்த யுகத்தைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு 
எழுதினார்‌: 





இந்த யுகத்திற்கு ஒரு செய்தியாளர்‌ அவசியமானார்‌; அந்தச்‌ செய்தி 
யாளர்‌ நற்சான்றிதழ்கள்‌ கொண்டிருக்க வேண்டும்‌; அற்புதங்களே 
அந்த நற்சான்றிதழ்களாக இருக்கக்‌ கூடும்‌. எலியா மற்றும்‌ எலிசா 
என்பவர்களைக்கொண்டு நிகழ்த்தப்பட்டவை போன்ற வல்லமை 
யான அற்புதங்கள்‌ மாத்திரமே, யேசபேல்‌ மற்றும்‌ அவளது 
எண்ணூற்று ஐம்பது ஆசாரியர்கள்‌ மற்றும்‌ தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோரின்‌ 
செல்வாக்கிற்கு போதிய அளவிலான எதிர்ச்செயலாக இருந்திருக்க 
முடிந்தது. மாபெரும்‌ தீர்க்கதரிசி மிகமோசமான காலத்திற்காக 


134 


முன்பதிவு செய்யப்பட்டி ருந்தார்‌.” 


எலியா தம்மையே இடர்ப்பாட்டிற்குள்‌ வீசியெறிந்தகொண்ட 
தேவனுடைய மனிதராயிருந்தார்‌. அவர்‌ மாத்திரம்‌ இல்லாதிருந்தால்‌, 
இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ தேவனுடைய நோக்கம்‌ இழந்து போகப்பட்‌ 
டிருக்கும்‌. 

எலியா தேவனுடைய மாபெரும்‌ மனிதர்களில்‌ ஒருவராயிருந்ததால்‌, 
நாம்‌ “அவர்‌ எவ்வகையான இருதயத்தைக்‌ கொண்டிருந்தார்‌?” 
என்று கேட்க விரும்புகின்றோம்‌. ஒரு மனிதருடைய இருதயத்தைக்‌ 
கண்ணோக்காத வரை நாம்‌ அம்மனிதரை உண்மையில்‌ காண இயலாது. 
மாபெரும்‌ மனிதர்கள்‌, மாபெரும்‌ ஆவிகளைக்‌ கொண்டுள்ளனர்‌ 
என்பது தெளிவு. அவர்கள்‌ வெளியிலிருந்து உள்ளாக அல்ல, ஆனால்‌ 
உள்ளிருந்து வெளியிலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளனர்‌. மாபெரும்‌ தன்மை 
என்பது எப்போதுமே, நமது தசைகள்‌ பெருப்பதிலிருந்தல்ல, ஆனால்‌ 
அர்ப்பணிப்புள்ள சிந்தனையில்‌ இருந்தே வளருகிறது. உண்மையான 
பலம்‌ என்பது உடல்பயிற்சியின்‌ வீரச்செயல்களில்‌ இருந்தல்ல, ஆனால்‌ 
இருதயத்தின்‌ உறுதித்தன்மையிலிருந்தே வருகிறது. 

எலியாவைப்‌ பற்றிப்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள எட்டு நிகழ்ச்சிகள்‌ 
நமக்கு, அவரது ஆவிக்குரிய இருதயத்தின்‌ எக்ஸ்‌-கதிர்ப்‌ படத்தைக்‌ 
காண்பிக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளைக்‌ கண்ணோக்குவதன்மூலம்‌, இந்த 
மனிதரைத்‌ தேவனுடைய ஒற்றை ஆள்‌ இராணுவமாக்கியது எது என்பது 
பற்றிய உட்கண்ணோக்கத்தை நாம்‌ ஆதாயப்படுத்திக்கொள்ள முடியும்‌. 





இருதயத்தின்‌ குணம்‌: ஒழுக்கத்‌ தன்மை 
எலியா தேவனுடன்‌ ஒன்றித்து இருந்த தன்மை, அவரது 
ஆவிக்குரிய தன்மை என்பது, எலியாவின்‌ இருதயத்தை மதிப்பிடத்‌ 





தொடங்கும்‌ இடமாக இருந்துள்ளது. அவர்‌ உண்மையான ஓழுக்கத்‌ 
தன்மை கொண்டிருந்தார்‌, அது தேவனுடனான சரியான உறவில்‌ 
இருந்து வெளிவரும்‌ வகையானதாக உள்ளது. அவர்‌ “யெகோவா என்‌ 
தேவன்‌” என்று அர்த்தப்படுத்திய எலியா என்ற அவரது பெயருக்கு 
ஏற்றாற்போல்‌ வாழ்ந்தார்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, அவர்‌ 





யெகோவாவுக்கு ஊழியக்காரராக இருந்தார்‌. 

எலியாவைப்‌ பற்றிய இந்த உண்மையானது, அவரது ஜெப வாழ்வில்‌ 
இருந்தும்‌ தேவனுடனான அவரது அன்றாட நடையில்‌ இருந்தும்‌ வெளி 
வருகிறது. அவர்‌ தேவனை அறிந்திருந்தார்‌, தேவனுடன்‌ பேசினார்‌, மற்றும்‌ 
தேவனுடன்‌ வாழ்ந்திருந்தார்‌. சிலவேளைகளில்‌ அவர்‌ இயல்பான 
தோழமைகள்‌ இன்றி விடப்பட்டிருந்தாலும்‌, அவர்‌ பரலோகத்தின்‌ 
ஐக்கியம்‌ இன்றி ஒருக்காலும்‌ இருந்ததில்லை. அவர்‌ தேவனைப்‌ பற்றிப்‌ 
பேசுபவராக மாத்திரம்‌ அல்ல, ஆனால்‌ தேவனுடன்‌ பேசுபவராகவும்‌ 
இருந்தார்‌. அவர்‌ தேவனைப்‌ பற்றி நினைப்பவராக மாத்திரம்‌ அல்ல, ஆனால்‌ 
அவர்‌ பரலோகத்தின்‌ தேவன்‌ என்ற நண்பர்களிலேயே மகாபெரியவருடன்‌ 
இந்த உலகத்தனூடே எட்டி நடைபோட்டதில்‌ தமது வழியை 





135 


ஏற்படுத்தினார்‌. 

ஆகாப்‌, தமது மனைவியாகிய யேசபேலின்‌ செல்வாக்கிற்குக்‌ கீழ்ப்பட்‌ 
டவராகி, தீரியரின்‌ கடவுளாகிய பாகாலுக்கு ஆராதனை செய்யும்‌ 
அகழியில்‌ வீழ்ந்திருந்தார்‌. இடர்பாடான இந்தக்‌ காலகட்டத்தில்‌, அவருக்கு 
முன்பாகத்‌ தோன்றிய எலியா, அவர்‌ யெகோவாவைப்‌ புறக்கணித்ததற்குத்‌ 
குண்டனையாக வரவிருந்த ஒரு பஞ்சத்தை முன்னுரைத்தார்‌ (17:1). அந்தப்‌ 
பஞ்சம்‌ வந்ததால்‌, எலியா முதலில்‌ கேரீத்‌ என்ற ஆற்றின்‌ கரையோரத்தில்‌ 
ஒளிந்து கொண்டார்‌, அங்கே அவர்‌ காகங்களினால்‌ போஷிக்கப்பட்டார்‌ 
(17:6). அந்த ஆற்றில்‌ தண்ணீர்‌ வற்றிப்போனபோது, தீருவின்‌ வடக்குப்‌ 
பகுதியில்‌ மத்தியத்தரைக்கடலின்‌ கரையில்‌ இருந்த, சாறிபாத்‌ என்ற 
ஊருக்குச்‌ செல்லும்படி அவர்‌ அறிவுறுத்தப்பட்டார்‌ (17:9). அங்கு அவர்‌ 
உயிருடன்‌ இருப்பதற்குத்‌ தேவையானவற்றை அளிக்கும்‌ ஒரு விதவையிடம்‌ 
செல்லுமாறு அவருக்குக்‌ கூறப்பட்டது. பஞ்சமான சூழ்நிலையினிமித்தம்‌, 
அந்த விதவை அவருக்குத்‌ தண்ணீர்‌ மற்றும்‌ அப்பம்‌ தரத்‌ தயங்கியபோது, 
அவள்‌ தேவனை விசுவாசிக்கும்படியும்‌ அவர்மீது நம்பிக்கை வைக்கும்‌ 





படியும்‌ அவளை அவர்‌ வேண்டிக்கொண்டார்‌. 


பயப்படாதே; நீ போய்‌ உன்‌ வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து; 
ஆனாலும்‌ முதல்‌ அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையைப்‌ பண்ணி 
என்னிடத்தில்‌ கொண்டுவா; பின்பு உனக்கும்‌ உன்‌ குமாரனுக்கும்‌ 
பண்ணலாம்‌. “கர்த்தர்‌ தேசத்தின்மேல்‌ மழையைக்‌ கட்டளையிடும்‌ 
நாள்மட்டும்‌ பானையின்‌ மா செலவழிந்துபோவதும்‌ இல்லை; 
கலசத்தில்‌ எண்ணெய்‌ குறைந்துபோவதும்‌ இல்லை என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (17:18, 14). 


எலியாவினால்‌ வழிநடத்தப்பட்ட அந்த விதவை, தேவன்மீது 
நம்பிக்கை வைத்து, தனது தண்ணீரையும்‌ கடைசி அப்பத்தையும்‌ 
அவருடன்‌ பகிர்ந்து கொண்டாள்‌. பஞ்சம்‌ முடியும்‌ வரையில்‌ அவளது 
மாவுப்‌ பானையும்‌ எண்ணெய்க்‌ கலசமும்‌ தீர்ந்து போகாதபடிக்குக்‌ கர்த்தர்‌ 
பார்த்துக்கொண்டார்‌ (17:15, 16; லூக்கா 4:24-26). எலியாவின்‌ ஊழியத்தில்‌ 
நடந்த இந்த விசேஷ நிகழ்ச்சிகள்‌ முழுவதிலும்‌, ஒருவர்‌ தேவனுடன்‌ அந்தத்‌ 
தீர்க்கதரிசி கொண்டிருந்த நெருக்கத்தினால்‌ மனம்‌ தாக்கப்படாதிருக்க 
இயலாது. 

அந்த விதவையின்‌ மகன்‌ இறந்துபோனபோது, அவள்‌ கடந்த காலத்தில்‌ 
தான்‌ செய்திருந்த பாவங்கள்‌ சிலவற்றினிமித்தம்‌ அந்த மரணம்‌ சம்பவித்தது 
என்று முடிவு செய்தாள்‌ (17:18). எலியா அந்தச்‌ சிறுவனை மென்மை 
யாகத்‌ தூக்கி, மேல்‌ வீட்டிற்குள்‌ எடுத்துச்சென்று, செயல்முனைப்பான 
ஜெபத்தில்‌ ஈடுபட்டார்‌, அவனைத்‌ தேவன்‌ உயிரோடெழுப்ப வேண்டும்‌ 
என்று நம்பிக்கையான விசுவாசத்துடன்‌ ஜெபித்தார்‌. எலியா அந்த மகனின்‌ 
உயிருக்காக ஜெபிப்பதை வேதவசனங்களின்‌ உருவகத்தினூடே காண்ப 
தற்கு நம்மைத்‌ தேவன்‌ அனுமதிக்கின்றார்‌. அது என்ன ஒரு நாடகத்துவ 
மான காட்சியாக இருக்கிறது! தேவன்‌ எலியாவின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, 
அந்தப்‌ பையனுக்கு உயிர்‌ திரும்பி வரச்செய்தார்‌. 





136 


கர்த்தர்‌ எலியாவின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌; பிள்ளையினுடைய 
ஆத்துமா அவனுள்‌ திரும்பிவந்தது; அவன்‌ பிழைத்தான்‌. அப்பொழுது 
எலியா பிள்ளையை எடுத்து, மேல்வீட்டிலிருந்து அவனைக்‌ க&ீழ்வீட்‌ 
டிற்குள்‌ கொண்டுவந்து, அவனை அவன்‌ தாயினிடத்தில்‌ கொடுத்து: 
“பார்‌ உன்‌ பிள்ளை உயிரோடிருக்கிறான்‌” என்று சொன்னான்‌. 
அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி: “நீர்‌ தேவனுடைய 
மனுஷன்‌ என்றும்‌, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும்‌ கர்த்தரின்‌ 
வார்த்தை உண்மை என்றும்‌, இதினால்‌ இப்போது அறிந்திருக்கிறேன்‌ 
என்றாள்‌” (17:22-24). 


அற்புதமான இந்த நிகழ்ச்சியில்‌ இருந்து, நம்மால்‌ காணமுடிவது போன்றே 
அந்தப்பெண்ணும்‌, எலியாவைக்குறித்துப்‌ பின்வரும்‌ இரண்டு உண்மை 
களைக்‌ காண முடிந்தது: எலியாவின்‌ வாழ்வினுடைய அத்தாட்சியான 
பண்பும்‌ எலியா பேசிய வார்த்தைகளின்‌ தெய்வீக இயல்பும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, எலியா நமக்கு ஆவிக்குரிய தன்மைக்குப்‌ 
பதிலி எதுவும்‌ இல்லை என்று போதிக்கின்றார்‌. ஒருவர்‌ உபதேசரீதியாக, 
துப்பாக்கியின்‌ குழல்போன்று நேராக இருக்க முடியும்‌, ஆனால்‌ அதே 
வேளையில்‌ அவர்‌ ஆவிக்குரிய வகையில்‌ வெறுமையான துப்பாக்கிக்‌ 
குழலாக இருக்கக்‌ கூடும்‌. ஒருவர்‌ தேவனை அறியாத நிலையில்‌ 
இருந்துகொண்டு, தேவனுடன்‌ நடக்காது இருந்துகொண்டு மற்றவர்‌ 
களுக்குப்‌ பிரசங்கிக்க முயற்சி செய்வகைக்‌ காட்டிலும்‌ அதிக அவலமான நிலை 
எதையாவது உங்களால்‌ கற்பனை செய்ய முடியுமா? ஆம்‌, சில வேளைகளில்‌ 
தேவன்‌ பிரசங்கியாரின்‌ நிலை எப்படியிருப்பினும்‌, அவர்‌ மூலம்‌ பிறரைக்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்துகின்றார்‌ என்பது உண்மையே, ஆனாலும்‌ அது 
விதியாக அல்ல, ஆனால்‌ விதிவிலக்காக உள்ளது. இரட்சிப்பின்‌ திட்டத்தைப்‌ 
போன்றே ஆவிக்குரிய தீர்மானத்தில்‌ நாம்‌ உறுதியாக இருக்க வேண்டிய 
இன்னொரு விஷயம்‌, நான்‌ மற்றவர்களின்‌ ஆவிக்குரிய தேவைகளை 
“பேணி வளர்க்க” முயற்சி செய்வதற்கு முன்‌ முதலில்‌ என்னைக்‌ குறித்து 
“எச்சரிக்கையாய்‌” இருக்க வேண்டும்‌ என்பதாகும்‌ (1 தீமோத்தேயு 4:16. 
பேட்செல்‌ பேரட்‌ பேக்ஸ்ட்டர்‌ என்ற ஊழியக்காரர்‌ ஒவ்வொரு 





நாள்‌ காலையிலும்‌ 5:00 மணிக்கு எழுந்து, படிக்கவும்‌, அந்த நாளுக்கான 
தமது பணிகள்‌ குறித்து ஜெபிக்கவும்‌ செல்லுவதாக, அவரது துணைவியார்‌ 
கூறினார்‌. அவர்‌ மூன்று வேலைகளைக்‌ கொண்டிருந்தார்‌: அவர்‌ டேவிட்‌ 
லிப்ஸ்கோம்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ வேதாகமத்‌ துறைத்‌ தலைவராகவும்‌, 
ஹில்ஸ்பரோ கிறிஸ்துவின்‌ சபையில்‌ மேடைப்‌ பிரசங்கியாராகவும்‌, “Hr- 
ald of Truth” [ “சத்தியத்தை அறிவிப்பவர்‌”] என்ற தொலைக்காட்சி மற்றும்‌ 





வானொலி நிகழ்ச்சிகளின்‌ முதன்மைப்‌ பேச்சாளராகவும்‌ இருந்தார்‌. 
சகோதர சகோதரிகள்‌ அவரை, இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ மிக நேர்த்தி 
யான பிரசங்கியார்களில்‌ ஒருவர்‌ என்று கருதினார்கள்‌. அவர்‌ இவ்வளவு 
செயல்விளைவுள்ளவராகச்‌ செய்திருந்தது எது? அது அவர்‌ திறமை 





மட்டுமா? அவர்‌ அதற்கு எல்லா உரிமையும்‌ கொண்டிருந்தார்‌. அவரால்‌ 
ஒரு அஞ்சல்‌ தலையைப்‌ பற்றி, கேட்பவர்கள்‌ கண்ணீர்‌ விடும்‌ அளவுக்கு 
உண்மைத்‌ தன்மையுடனும்‌ அவலச்‌ சுவையுடனும்‌ பேச முடிந்தது. அவர்‌ 


137 


“மெசப்பொத்தமியா” என்பதை நீங்கள்‌ “அல்லேலரயா!” என்று கூவ 
விரும்பும்‌ வகையில்‌ கூறமுடிந்தது. இருப்பினும்‌, சகோதரர்‌ பேக்ஸ்ட்டரை 
அறிந்துள்ளவர்கள்‌, அவரது பலமானது அவரின்‌ இயல்பான மற்றும்‌ 
அடையப்பட்ட திறமைகளில்‌ அல்ல, ஆனால்‌ உண்மையிலேயே அவர்‌ 
தேவனுடைய மனிதராயிருந்தார்‌ என்பதிலேயே அமைந்திருந்தது என்பதை 
அறிந்திருந்தனர்‌. 

மார்ஷல்‌ கீபிள்‌ என்ற ஊழியக்காரருடைய வாழ்வின்‌ கடைசிப்‌ 
பகுதியில்‌, இந்த மாபெரும்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கியாருடன்‌ வில்லி கேட்டோ 
என்பவர்‌ பயணம்‌ செய்தார்‌. சகோதரர்‌ கீபிள்‌ தமது வாழ்வுக்‌ காலத்தின்‌ 
போது, ஏறக்குறைய நாற்பதாயிரம்‌ மக்களைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்தக்‌ 
கருவியாய்‌ இருந்தார்‌. அவர்களின்‌ இரவுப்‌ பயணங்களில்‌ அவர்கள்‌ 
ஒரு சாலையோர விடுதியில்‌ தங்கியிருக்கும்போது, சகோதரர்‌ கீபிள்‌ 
எப்போதுமே, இரவில்‌ ஓய்வெடுக்கப்‌ படுக்கைக்குச்‌ செல்லுமுன்பு 
படுக்கைகளின்‌ அருகில்‌ முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும்‌ என்று 
வலியுறுத்துவார்‌ என்பதாக சகோதரர்‌ கேட்டோ கூறினார்‌. மேலும்‌ அவர்‌ 
[கேட்டோ], சகோதரர்‌ இரவு வேளையின்போது [படுக்கையில்‌ இருந்து 
இறங்கி] பின்பு மீண்டும்‌ படுக்கையில்‌ ஏறிப்படுக்கும்‌ முன்பு எப்போதுமே 
முழங்காற்படியிட்டு மீண்டும்‌ ஜெபிப்பார்‌ என்றும்‌ கூறினார்‌. “அவர்‌ இரவில்‌ 
எத்தனை முறை விழித்தாலும்‌, படுக்கையின்‌ அருகில்‌ முழங்காற்படியிட்டு 
ஜெபிக்காமல்‌ திரும்பவும்‌ படுக்கைக்கு ஏறியதில்லை, ” என்று சகோதரர்‌ 
கேட்டோ கூறினார்‌. 





தேவபக்தியுள்ள மனிதர்கள்‌ வேறுபட்ட காலங்களிலும்‌ வேறுபட்ட 
இடங்களிலும்‌ ஜெபிக்கன்றனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ யாவரும்‌ பின்வரும்‌ 
விஷயத்தைப்‌ பொதுவில்‌ கொண்டுள்ளனர்‌: அவர்கள்‌ முறையாகவும்‌ 
விசுவாச நிறைவுடனும்‌ ஜெபிக்கின்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பெலத்தைத்‌ 
தேவனுக்குள்‌ காணுகின்றனர்‌. சார்லஸ்‌ ஹோட்ஜ்‌ என்பவர்‌ நமக்கு 
நினைவூட்டுகின்றபடி, “அவர்கள்‌ ஜெபத்தில்‌ நம்பிக்கை கொண்டிராமல்‌, 
தேவன்மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர்‌.” அவர்கள்‌ தியானங்களில்‌ 
நம்பிக்கை கொள்வதில்லை; அவர்கள்‌ தேவனுக்கான அர்ப்பணித்தலில்‌ 
நம்பிக்கை கொண்டுள்ளனர்‌. தேவனுக்கு உடன்‌-வேலையாட்கள்‌ என்ற 
வகையில்‌, அவர்கள்‌ தேவனுடன்‌ நடந்து தேவனுடன்‌ ஊழியம்‌ செய்கின்‌ 
றனர்‌. 


இருதயத்தின்‌ குணம்‌: உறுதிப்பாடு 

உறுதிப்பாடு என்பது எலியாவுக்குள்‌ காணப்படுகிற இருதயத்தின்‌ 
இன்னொரு குணமாக உள்ளது. அவர்‌ தாம்‌ விசுவாசித்தலைப்‌ பற்றித்‌ 
தொடர்ந்து திகைப்படைந்து கொண்டிருந்த மனிதக்‌ கேள்விக்குறியாக 
இருக்கவில்லை. மாறாக, அவர்‌ ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்தார்‌. அவர்‌ 
தாம்‌ விசுவாசித்த விஷயத்தால்‌ அசைக்கப்பட்டார்‌; அவர்‌ தாம்‌ விசுவாசித்த 
விஷயத்தைக்‌ குறித்து ஏகேனும்‌ செய்வதற்குப்‌ போதுமான அளவு 
தூண்டப்‌ பட்டார்‌. ஆகாப்‌ அரசரிடத்தில்‌ எலியா பேசியபோது, எலியாவின்‌ 
தீர்மானமான உறுதிப்பாட்டைக்‌ கண்ணோக்குங்கள்‌: “என்‌ வாக்கின்படி யே 








138 


அன்றி இந்த வருஷங்களிலே பனியும்‌ மழையும்‌ பெய்யாதிருக்கும்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்‌ அவருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” (17:1). 

ஆகாப்‌ அரசராயிருந்தார்‌ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌; அவர்‌ 
எலியாவின்‌ வாழ்வு மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றின்மீது அதிகாரம்‌ 
கொண்டிருந்தார்‌! நாம்‌ இயேசுவைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்காக நமது 
நண்பர்களிடத்தில்‌ அனுப்பப்படும்போது, நாம்‌ நடுங்கி அஞ்சுகின்றோம்‌. 
அவர்கள்‌ இல்லத்தில்‌ இல்லாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ 
இரகசியமாக நம்பிக்கை கொள்கிறோம்‌. ஒரு அரசரை, அதிலும்‌ 
குறிப்பாக, யேசபேல்‌ போன்ற பெண்ணை மனைவியாகக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஒருவரைக்‌ கடிந்து கொள்ளுதல்‌ என்பது எதைப்போன்றதாக இருக்கும்‌? 
குறைவாகக்‌ கூறுவதென்றாலும்‌, தேவனுடைய சத்தியத்தினால்‌ பலமாகப்‌ 
பற்றிக்‌ கொள்ளப்பட்டுள்ள இரும்பு போன்ற இருதயம்‌ தேவைப்படும்‌. 

எலியா தமது ஊழியத்தில்‌ பிற்பாடு, யோசபாத்துடன்‌ இணை 
அரசாயிருந்த யூதாவின்‌ யோராம்‌ என்பவருக்கு ஒரு பதிவேட்டை 
எழுதினார்‌. அந்தப்‌ பதிவேட்டில்‌, அவர்‌ யோசபாத்தின்‌ வாழ்நாள்‌ 
காலத்தின்போது அவர்‌ [யோராம்‌] செய்திருந்த பாவங்களுக்கு மாத்திர 
மல்ல, ஆனால்‌ யோசபாத்தின்‌ மரணத்திற்குப்‌ பின்பு அவர்‌ [யோராம்‌] 
செய்திருந்த கொலைகளுக்காகவும்‌ அவர்மீது வரவிருந்த தெய்வீக 
நியாயத்தீர்ப்பைக்கொண்டு அவரை எச்சரித்தார்‌. 





அப்பொழுது தீர்க்கதரிசியாயெ எலியா எழுதின ஒரு நிருபம்‌ 
அவனிடத்திற்கு வந்தது; அதில்‌: “உம்முடைய தகப்பனான 
தாவீதின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
நீ உன்‌ தகப்பனாகிய யோசபாத்தின்‌ வழிகளிலும்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய ஆசாவின்‌ வழிகளிலும்‌ நடவாமல்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ வழியிலே நடந்து, ஆகாபுடைய குடும்பத்தின்‌ சோர 
மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
சோரம்‌ போகப்பண்ணி, உன்னைப்டார்க்கலும்‌ நல்லவர்களாயிருந்த 





உன்‌ தகப்பன்‌ வீட்டாரான உன்‌ சகோதரரையும்‌ கொன்றுபோட்ட 
படியினால்‌, இதோ, கர்த்தர்‌ உன்‌ ஜனத்தையும்‌, உன்‌ பிள்ளை 
களையும்‌, உன்‌ மனைவிகளையும்‌, உனக்கு உண்டான எல்லா 
வற்றையும்‌ மகா வாதையாக வாதிப்பார்‌. நீயோ உனக்கு உண்டாகும்‌ 
குடல்‌ நோயினால்‌ உன்‌ குடல்கள்‌ நாளுக்குநாள்‌ இற்று விழுமட்டும்‌ 
கொடிய வியாதியினால்‌ வாதிக்கப்படுவாய்‌ என்று எழுதியிருந்தது” ” 
(2 நாளாகமம்‌ 21:12-15). 


இப்படிப்பட்ட ஒரு கடிதம்‌ எழுதத்‌ தேவையான உறுதிப்பாட்டைப்‌ பற்றி 
மீண்டும்‌ ஒருமுறை நினைத்துப்பாருங்கள்‌. 

ஒருசில ஆண்டுகளுக்கு முன்பு, பென்‌ பெர்ரி என்பவர்‌, அர்க்கன்சாஸின்‌ 
சியார்ஸி என்ற இடத்தில்‌ இருந்த சபைகளை, நகரத்தில்‌ இருந்து ஆபாச 
இலக்கியங்களை வெளியேற்றும்படி வழிநடத்தினார்‌. அந்தப்‌ பணிப்‌ 
பொறுப்பை நிறைவேற்ற பல மக்கள்‌ அவருடன்‌ இணைந்தனர்‌, ஆனால்‌ 
அது யாவும்‌, நமது பலசரக்குக்‌ கடைகளின்‌ செய்தித்‌ தாங்கிகளிலிருந்த 


139 


அசுத்தமானவற்றைக்‌ குறித்து ஏதாவது செய்ய வேண்டும்‌ என்று துணிந்து 
நின்ற ஒரு மனிதரின்‌ உறுதிப்பாட்டில்‌ இருந்து தொடங்கியது. அவர்‌ 
சபைக்குழுமங்களின்‌ முன்பாக நின்று அதைப்பற்றி விவரித்து, அது மக்களின்‌ 
மனங்களுக்குச்‌ செய்து கொண்டிருந்தது என்ன என்பது பற்றிக்‌ கூறி, அந்தக்‌ 
குப்பையை நகரத்தில்‌ இருந்து வெளியேற்ற நம்மால்‌ என்ன செய்யக்கூடும்‌ 
என்று வரைகுறிப்பிட்டார்‌. எஞ்சியிருந்த நாங்கள்‌, அதைப்பற்றிச்‌ 
சிலவற்றைச்‌ செய்யவேண்டும்‌ என்ற அறைகூவலுடன்‌ அவர்‌ எங்களை 
எதிர்கொண்டபோது, அவருடன்‌ கருத்து ஒருமித்துப்போனோம்‌, ஆனால்‌ 
நாங்கள்‌ அவ்வாறு வழிநடத்திச்‌ செல்லாதிருந்தது ஏன்‌? உங்களுக்குப்‌ பதில்‌ 
தெரியும்‌: உறுதிப்பாடு! பென்‌ என்பவர்‌ உறுதிப்பாட்டுடன்‌ இருந்தார்‌, 
நாங்கள்‌ அவ்வாறு இருக்கவில்லை. அந்த விஷயத்தைக்‌ கையாளுவதற்கு 
அவர்‌ அக்கறை கொண்டி ருந்ததற்காக நான்‌ சந்தோஷம்‌ அடைகின்றேன்‌. 

இஸ்ரவேலின்மீதிருந்த பாகாலியத்தின்‌ சவுக்கைக்‌ கையாளுவதற்குத்‌ 





தேவன்‌, நேர்மையான எந்த இஸ்ரவேலராலும்‌ பாகாலை ஆராதிப்பதை 
சகித்துக்கொண்டிருக்க இயலாது என்று நம்பும்‌ ஒரு மனிதரைக்‌ 
கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அவர்‌ மற்றவர்கள்‌ முன்பு, 
அரசரின்‌ முன்பாகக்கூட நின்று, தேவனுடைய வல்லமையைத்‌ தவிர 
வேறெதுவும்‌ தன்னை ஆதரிக்காத நிலையில்‌ இருக்கும்‌ அளவுக்கு அவர்‌ 
உறுதிப்பாடு உடையவராக இருக்க வேண்டியிருந்தது. அவர்‌ பணத்தாலோ, 
மனிதத்திறமையினாலோ, அருட்கொடையினாலோ, அல்லது உலகக்‌ கல்‌ 
வியினாலோ மாற்றத்தைச்‌ செயல்விளைவுக்கு உட்படுத்தக்‌ கூடாதவராக 
இருக்க வேண்டியிருந்தது. தேவனுடைய செயல்விளக்கப்படுத்தப்படும்‌ 
சத்தியத்தினால்‌ மாத்திரமே புரட்சி வரவேண்டியிருந்தது. எலியாவின்‌ 
மீது பொறுப்பின்‌ இந்தப்‌ போர்வையைக்‌ தேவன்‌ வைத்து, “போய்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பி,” என்று கூறியபோது, அகைச்‌ செய்வதற்கு எலியா 
மன உறுதி கொண்டிருந்தார்‌. 


இருதயத்தின்‌ குணம்‌: தைரியம்‌ 

எலியாவின்‌ இருதயத்தின்‌ இன்னுமொரு குணமாயிருந்தது தைரியம்‌ 
ஆகும்‌. உறுதிப்பாட்டின்‌ வளர்ச்சி என்ற வகையில்‌ தைரியம்‌ தனது 
ஆழத்தையும்‌ பலத்தையும்‌ உறுதிப்பாட்டின்‌ கிணற்று ஊற்றில்‌ இருந்து 
பெற்றுக்கொள்கிறது. ஒரு விஷயத்தைப்‌ பற்றி நீங்கள்‌ உறுதிப்பாட்டுடன்‌ 
இல்லையென்றால்‌ அதைப்‌ பற்றி நீங்கள்‌ ஏன்‌ தைரியம்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌? தைரியம்‌ என்பது உறுதிப்பாட்டில்‌ இருந்து புறப்பட்டு 
வரவில்லையென்றால்‌, அது ஊழியநோக்கம்‌ எதுவுமற்ற, பண்பில்லாத, 
கண்மூடித்தனமான வைராக்கியமாய்‌ இருக்கிறது. எலியா தைரியத்தையும்‌ 
ஊழிய நோக்கத்தையும்‌ கொண்டிருந்தார்‌. அவரது தைரியம்‌ என்பது, 
யெகோவாவை ஆராதிப்பதற்கு இஸ்ரவேல்‌ மக்களைத்‌ திருப்ப அவசிய 
மானவற்றை யெகோவா தேவனே செய்வார்‌ என்பதில்‌ ஆழமாய்‌- 
வேரூன்றியிருந்த நம்பிக்கையைக்‌ கழ்க்கொண்டதாக இருந்தது. 

3% ஆண்டுகள்‌ பஞ்சத்திற்குப்பின்பு (1 இராஜாக்கள்‌ 18:1; லூக்கா 
4:25; யாக்கோபு 5:17), எலியா ஆகாபிடம்‌ செல்லும்படி தேவனால்‌ 


140 


கட்டளையிடப்பட்டார்‌. அதைத்தொடர்ந்து கார்மேல்‌ மலையின்மீது நடந்த 
- போட்டி, தேவனுக்கும்‌ பாகாலுக்கும்‌ இடையிலான யுத்தம்‌ - நிகழ்ச்சி 
வந்தது. பாகாலின்‌ ஆசாரியர்கள்‌ தங்களின்‌ பித்தம்கொண்ட நடனங்கள்‌ 





மற்றும்‌ சடங்குகள்‌ ஆகியவற்றின்மூலம்‌ பாகாலின்‌ தெய்வீகத்தன்மைக்கு 
ஆதாரத்தைப்‌ பெறுவதற்காக நாள்முழுவதும்‌ பிரயாசப்பட்டனர்‌, ஆனால்‌ 
அவர்கள்‌ பரிதாபத்திற்குரிய வகையில்‌ தோல்வியடைந்தனர்‌. அவர்கள்‌ 
மக்களின்‌ விசுவாசத்தையல்ல, ஆனால்‌ அவர்களின்‌ அனுதாபத்தையும்‌ 
புறக்கணித்தலையும்‌ பெறுவதில்‌ மாத்திரமே வெற்றியடைந்தனர்‌. 

பின்பு எலியா மக்களை, தேவனுடைய பழமையான பலிபீடத்தைச்‌ 
சுற்றி ஒன்றுகூட்டினார்‌. அனேகமாக, இந்த பலிபீடம்‌, பத்துகோத்திரங்‌ 
களும்‌ எருசலேமில்‌ சென்று ஆராதிப்பதில்‌ இருந்து அவர்களை கடுத்‌ 
திருந்த குறையினிமித்தமாகப்‌ பக்தியுள்ள இஸ்ரவேல்‌ மக்களால்‌ 
கட்டியெழுப்பப்பட்டதாக இருந்திருக்கும்‌. யாரோ ஒருவர்‌ அதை 
இடித்துப்‌ போட்டிருந்தார்‌. அதை எலியா பழுதுபார்த்து, ஒரு நோக்கத்‌ 
திற்காகப்‌ பன்னிரெண்டு கற்களை எடுத்து வைத்து, இவ்விதமாக 
இரண்டு ராஜ்யங்களாகப்‌ பன்னிரெண்டு கோத்திரங்களும்‌ பிரிந்திருந்தது 
தேவனுடைய தெய்வீக சித்தமாய்‌ இருக்கவில்லை என்று அமைதியாகச்‌ 
சாட்சியளித்தார்‌ (18:31). மோசடியின்‌ ஒவ்வொரு சாத்தியக்கூற்றையும்‌ 
நீக்கப்போடுவதற்காக அவர்‌ மக்களிடத்தில்‌, பலிப்பொருளையும்‌ 
பலிபீடத்தையும்‌ தண்ணீரால்‌ நன்கு நனைக்கும்படிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
இந்தத்‌ தயாரிப்புகள்‌ யாவற்றையும்‌ செய்தபின்பு அவர்‌, தேவனிடத்தில்‌ 
உரத்து ஜெபம்‌ செய்தார்‌. அக்கினி விழுந்து, பலிப்பொருளைப்‌ பட்சித்து, 
பலிபீடத்தையும்‌ அழித்தது. யெகோவா தாம்‌ இருப்பதை, தமது உண்மை 
நிலையை மற்றும்‌ தமது வல்லமையை உறுதிசெய்தார்‌. ஏமாற்றுக்காரர்கள்‌ 
என்று நிரூபிக்கப்பட்ட பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌, மலையின்‌ அடி வாரத்தில்‌ 
இருந்த கசோன்‌ ஆற்றுக்கு இழுத்துச்‌ செல்லப்பட்டு, எலியாவின்‌ 
ஆணைப்படி கொன்று போடப்பட்டனர்‌ (18:1-40; உபாகமம்‌ 17:2-5). 

மக்கள்‌ யெகோவா தேவனை ஒப்புக்கொண்டு யெகோவாவின்‌ 
தூர்க்ககரிசிக்குக்‌ கீழ்ப்படிந்தனர்‌, மற்றும்‌ மழை மேகங்கள்‌ கூடிவந்ததில்‌ 
தேவனுடைய பதில்செயல்‌ காணப்பட்டது. அந்த வட்டாரத்தின்‌ 
ஆட்சியாளராய்‌ இருந்த அரசரைக்‌ கனப்படுத்துவதற்காக, எலியா தமது 
உடைகளை வரிந்து கட்டிக்‌ கொண்டு, யெஸ்ரயேலின்‌ ஒலிமுக வாசலுக்கு, 
ஆகாபின்‌ இரதத்திற்கு முன்னால்‌ மாபெரும்‌ பலத்துடன்‌ ஓடினார்‌ 
(1841-46). 

எலியாவின்‌ தைரியத்தை நீங்கள்‌ பாராட்ட விரும்புவதில்லையா? 
அவர்‌ பலிபீடத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு அமைதியாகச்‌ சென்றதை, 
பலிப்பொருளை ஆயத்தப்படுத்தியதை, அக்கினி வந்து விழும்படிக்கு 
ஜெபித்ததைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. அது தைரியம்‌ என்பதாக 
உள்ளது. அது சரியான வகையிலான தைரியமாக - அர்ப்பணிக்கப்பட்ட, 
ஆவிக்குரிய தைரியமாக - உள்ளது. எலியா, கருத்துணர்வற்ற தைரியத்தால்‌ 
அல்ல, ஆனால்‌ ஜீவனுள்ள தேவன்மீதுள்ள விசுவாசத்தினால்‌ பிறந்த 
தைரியத்தைச்‌ செயல்‌ விளக்கப்படுத்தினார்‌. அந்த வேளையில்‌ 





147 


அளிக்கப்பட்ட சாட்சியத்தையும்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ தைரியத்தையும்‌ 
அந்த மலையின்மீது நின்று எதிர்த்திருக்க யாரால்‌ முடிந்திருக்கும்‌? 
அவ்வாறு செய்பவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களைக்‌ கற்பாறை போலாக்கிக்‌ 





கொண்ட வர்களாய்த்‌ தான்‌ இருந்திருப்பார்கள்‌! 
யேசபேல்‌ தனது கர்க்கதரிசிகளின்‌ அழிவினால்‌ மூர்க்கம்‌ அடைந்து, 
எலியாவைக்‌ கொன்றுபோடுவதாகச்‌ சபதம்‌ செய்தாள்‌, அப்போது எலியா 





ஓரேப்‌ மலைக்குத்‌ தப்பியோடியிருந்தார்‌. அங்கு அவர்‌ மோசேயைப்‌ 
போலவே, நாற்பது பகல்களும்‌ நாற்பது இரவுகளும்‌ தேவனால்‌ பேணப்‌ 
பட்டார்‌ (யாத்திராகமம்‌ 24:18; 34:28; உபாகமம்‌ 9:9, 18; 1 இராஜாக்கள்‌ 
19:8). இந்தக்‌ காலகட்டத்தில்‌ நாம்‌ எலியாவை அவரது மிகமோசமான 
நிலையில்‌ காணுகின்றோம்‌. அவர்‌ ஒரு சூரைச்‌ செடியின்‌ கீழ்‌ அமர்ந்து, 
தமது உயிரை எடுத்துக்‌ கொள்ளும்படிக்குத்‌ தேவனிடத்தில்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. தைரியமின்மை மற்றும்‌ ஏமாற்றம்‌ ஆகியவற்றினால்‌ 
மூழ்கடிக்கப்பட்ட அவர்‌ தம்மால்‌ முடிந்த எல்லாவற்றையும்‌ தாம்‌ 
செய்திருந்ததாகவும்‌, ஆனாலும்‌ தாம்‌ தோல்வியடைந்து விட்டதாகவும்‌ 
நம்பினார்‌. அவர்‌ “தமது கயிற்றின்‌ முனையில்‌ இருந்தார்‌.” அவரது 
மனச்சோர்விற்காகத்‌ தேவன்‌ அவரை மென்மையாகக்‌ கடிந்துகொண்டு 
(19:9), அவரது ஊழியத்தின்‌ எஞ்சியபகுதி எப்படியிருக்கும்‌ என்பதற்கு 
ஒரு முன்கண்ணோட்டத்தை அவருக்குக்‌ கொடுத்தார்‌ (19:13), மற்றும்‌ 
அவரது கடமைக்கு அவரைக்‌ திருப்பி அனுப்பினார்‌. எலியாவிடம்‌ 
தேவன்‌, சீரியாவின்‌ அரசராக ஆசகேலையும்‌, இஸ்ரவேலின்‌ அரசராக 
யெகூவையும்‌, விக்கிரகாராதனையின்‌ துன்மார்க்கத்தை நாட்டில்‌ இருந்து 
விலக்கிப்‌ போடுவதற்குத்‌ தமக்கு ஊழியக்‌ கூட்டாளியாக எலிசாவையும்‌ 
அபிஷேகம்‌ செய்யும்படி கூறினார்‌ (19:15-18). 

எலியா புறப்பட்டுச்‌ சென்று உடனே எலிசாவைக்‌ கண்டுபிடித்தார்‌. 
எலிசாவின்மீது சால்வையைப்‌ போர்த்திய எலியா, அவரை [எலிசாவை] 
ஊழியம்‌ செய்வதற்கும்‌ தேவன்‌ தம்மிடத்தில்‌ கொடுத்திருந்த மற்ற 
கட்டளைகள்‌ நிறைவேற்றும்படி அவற்றை அவரிடத்தில்‌ ஒப்புவிப்பதற்கும்‌ 
அழைத்தார்‌ (19:19-21). எலியாவின்‌ பணிப்பொறுப்பை மேற்கொண்டு 
செய்வதற்குத்‌ தைரியம்‌ தேவைப்பட்டது. 











எலியா, ஆகாப்‌ அரசரை நாபோத்தின்‌ திராட்சத்‌ தோட்டத்தின்‌ 
அருகே சந்தித்து, யேசபேல்‌ நாபோத்தையும்‌ அவரது மகன்களையும்‌ 
சட்டப்பூர்வமாகக்‌ கொலைசெய்ததினிமித்தம்‌ யெகோவாவின்‌ 
பழிவாங்குதல்‌ வரவிருந்தது பற்றி அறிவிக்கத்‌ தைரியம்‌ கொண்டிருந்தார்‌ 
(21:20-24). பலவீனமான இருதயம்‌ கொண்டவர்களை இப்படிப்பட்ட 
பணிப்பொறுப்பிற்குப்‌ பயன்படுத்தியிருக்க முடியாது. பலத்த இருதயம்‌ 
கொண்ட, ஆவிக்குரிய வகையில்‌ இரும்பு மனிதரான எலியா அடியெடுத்து 
வைத்து, ஆகாபை அவரது கண்களில்‌ உற்றுநோக்கி, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புத்‌ தண்டனையை - அனேகமாகத்‌ தமது குரலில்‌ நடுக்கம்‌ 
எதுவுமின்றி - அறிவித்தார்‌. 


நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய 


142 


இரத்தத்தையும்‌ நாய்கள்‌ நக்கும்‌ ... நான்‌ உன்மேல்‌ பொல்லாப்பு 
வரப்பண்ணி, உன்‌ சந்ததியை அழித்துப்போட்டு, ... இஸ்ரவேலில்‌ 
அடைபட்டவனையும்‌ விடுபட்டவனையும்‌ சங்கரித்து, 
யேசபேலையும்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌: “நாய்கள்‌ யேசபேலை யெஸ்ர 
யேலின்‌ மதில்‌ அருகே தின்னும்‌” ... என்றார்‌ (21:19-23). 


எலியா உரைத்த அறிவிப்பு ஒரு எச்சரிக்கையாக மாத்திரம்‌ இருக்கவில்லை; 
அது உண்மையான விஷயமாயிருந்தது. மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, 
தீலேயாத்தில்‌ இருந்த ராமோத்தில்‌ நடந்த யுத்தத்தில்‌, ஆகாப்‌ கொல்லப்‌ 
பட்ட விஷயமானது, ராஜ குடும்பத்தாருக்கு எதிராக எலியா உரைத்திருந்த 
தூர்க்ககரிசனத்தின்‌ நிறைவேற்றத்தைத்‌ தொடங்கி வைத்திருந்தது (22:1-38). 

ஆம்‌, எலியா வழக்கத்திற்கு மாறான தைரியம்‌ உடையவராய்‌ 
இருந்தார்‌. இந்த எடுத்துரைப்புகளை வாசிக்கும்‌ எவரும்‌, அவரது 
இருதயத்தின்‌ பண்பார்வத்தைக்‌ காணத்‌ தவறிவிட இயலாது. சூரைச்‌ 
செடியின்‌ கழ்‌ அமர்ந்திருந்த வேளையில்‌ எலியா கொண்டிருந்த ஊக்கக்‌ 
குறைவு என்ற ஒரு விஷயம்‌ தவிர, அவர்‌ பலத்தில்‌ உயர்ந்த மனிதராக, 
பயமின்றி மனவலிமையுடன்‌, பாகாலியத்திற்கு எதிரான யுத்தம்‌ 
செய்தார்‌. 

யாரேனும்‌ ஒருவர்‌ பிரசங்கிக்க எழுந்து நிற்பதற்கு முன்பு, சகோதரர்கள்‌ 
யாராவது, “அன்பார்ந்த தேவனே, எங்கள்‌ சகோதரர்‌ உம்முடைய 
சுவிசேஷத்தைப்‌ பயமோ அல்லது ஒருதலைப்பட்சமோ இன்றி, கிறிஸ்துவின்‌ 
சிலுவைக்குப்‌ பின்னால்‌ நின்று பிரசங்கிப்பாராக” என்று சிலவேளைகளில்‌ 





ஜெபிக்கன்றனர்‌. “பயமோ அல்லது ஒருதலைப்பட்சமோ இன்றி” என்ற 
அந்த வார்த்தைகளை முதன்முதலாகப்‌ பயன்படுத்தியது யார்‌ என்று 
நான்‌ வியப்படைஇின்றேன்‌. அது யாராக இருந்தாலும்‌, அவர்‌ சரியான 
கருத்தையே கொண்டுள்ளார்‌. உண்மையான சுவிசேஷப்‌ பிரசங்கியார்‌, 
ஏதாவது ஒரு குழுவிற்குத்‌ தேவையானதை மாத்திரம்‌ அளிக்க இயலாது; 
அவர்‌ எல்லாருக்கும்‌ தைரியமாகப்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌, அவர்‌ எல்லா 
ருக்கும்‌, “கர்த்தர்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌” என்பதை அளிக்க வேண்டும்‌. 
தைரியம்‌ இல்லாத பிரசங்கியார்‌, முதுகெலும்பு இல்லாத மனிதரைப்போல்‌ 
இருக்கின்றார்‌! 


முடிவுரை 

இப்போது நாம்‌ தேவன்‌ பண்புள்ள, உறுதிப்பாடுள்ள, மற்றும்‌ தைரிய 
மான மனிதர்களைப்‌ பயன்படுத்துகின்றார்‌ என்பதைப்‌ புரிந்துகொண் 
டிருக்க வேண்டும்‌. 18. M. பவுன்ட்ஸ்‌ என்பவர்‌, மேன்மையான செயல்‌ 
முறைகளைக்‌ தேவன்‌ கண்ணோக்குவதில்லை; அவர்‌ மேன்மையான 
மனிதர்கள்மீது கண்ணோக்கமாயிருக்கின்றார்‌ என்று எழுதினார்‌. 
ஆவிக்குரிய நிலப்பரப்பை மாற்றும்படி தேவன்‌ விரும்பியபோது, அவர்‌ 
தூதர்களின்‌ சேனையொன்றைக்‌ கொண்டுவரவில்லை, ஆனால்‌ அவர்‌ 
ஒரு மனிதருக்குக்‌ கட்டளை ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ சாதாரண 


143 


மான மனிதராயிருக்கவில்லை; அவர்‌ எலியாவாக - பாகாலுக்கு முன்பாக 
மக்கள்கூட்டம்‌ விழுந்து பணிந்துகொண்டி ருந்தபோது, தேவனுடன்‌ நடந்த 
உறுதியான ஆவிக்குரிய போர்வீரராயிருந்தார்‌. அவர்‌ அதிகாரம்‌, வேதனை 
அல்லது வெகுஜன அபிப்பிராயம்‌ ஆகியவற்றினால்‌ அச்சுறுத்தப்படாத 
வராக, ஆனால்‌ மற்றவர்களின்‌ இருதயங்கள்‌ பயத்தினால்‌ தோல்வியடைந்த 
வேளையில்‌, தேவனுடைய வீரமிக்க மனிதராக இருந்தார்‌. செய்யப்பட 
வேண்டியதாயிருந்த ஒவ்வொன்றையும்‌ எலியா நிறைவேற்றியிருக்க 
வில்லை, ஆனால்‌ நாட்டின்‌ இசையை மாற்றுவதற்கு அவரைத்‌ தேவன்‌ 
பயன்படுத்தினார்‌. அவர்‌ சற்றுக்காலத்திற்கு, தேவனுடைய ஒற்றைஆள்‌ 
இராணுவமாக இருந்தார்‌. பழங்கால இஸ்ரவேலுக்கு ஆவிக்குரிய 
வகையில்‌ ஒரு புதிய நாளைக்‌ கொண்டுவருவதற்குத்‌ தேவன்‌ எலியாவைப்‌ 
பயன்படுத்தினார்‌ என்று பழைய ஏற்பாட்டுக்‌ கல்வியாளர்கள்‌ ஓப்புகொள் 
கின்றனர்‌. 

எலியா எவ்வகையான குணம்‌ கொண்ட மனிதராயிருந்தார்‌ 
என்பதை [காணத்‌] தவறிவிடாதர்கள்‌. மோசே மற்றும்‌ யோவான்‌ 
ஸ்நானன்‌ என்ற தீர்க்கதரிசிக்கு மத்தியில்‌, இவருக்குச்‌ சமமான எந்தத்‌ 
தீர்க்கதரிசியும்‌ இருந்திருந்தல்‌ என்பது மிகக்கடினமாகும்‌. அவர்‌ - இதற்கு 
முன்பு ஏனோக்குக்கு மாத்திரமே அருளப்பட்டிருந்த (ஆதியாகமம்‌ 5:24) 
- இறந்துபோகாமல்‌ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ என்ற 
கனத்தைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ தமது உதவியாளரான எலிசா 
வுடன்‌, யோர்தான்‌ நதியின்‌ கிழக்குப்பகுதிக்குப்‌ பயணம்‌ சென்றபோது, 
அக்கினிக்‌ குதிரைகள்‌ பூட்டப்பட்ட இரதம்‌ அவருக்குத்‌ தோன்றியது. 
தேவன்‌ எலியாவைச்‌ சுழல்காற்றில்‌ பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு, 
அந்தத்‌ தீர்க்கதரிசிகளின்‌ ஆவிகள்‌ மீண்டும்‌ பரதீசில்‌ ஒன்றுகூடியிருக்கும்‌ 
வரைக்கும்‌ அவர்களைப்‌ பிரித்து வைத்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 2:1-12). 

பழைய ஏற்பாட்டின்‌ கடைசி இரு வசனங்கள்‌, கர்த்தருடைய பெரிதும்‌ 
பயங்கரமுமான நாள்‌ வருவதற்கு முன்பு தேவன்‌, எலியாவை அனுப்புவார்‌ 
என்று முன்னுரைத்தன (மல்கியா 4:5, 6). இந்தத்‌ தீர்க்ககரிசனமானது, 
திஸ்பியனைப்போன்று தாழ்மையான உடையிலும்‌ தோற்றத்திலும்‌ 
(மத்தேயு 3:4; மாற்கு 1:6), தேவனுக்குப்‌ பற்றுறுதியிலும்‌ மற்றும்‌ 
ஊழியத்திலும்‌ (மத்தேயு 11:11-14; 17:10-13; மாற்கு 9:11-13; லூக்கா 
1:17) இருந்த யோவான்‌ ஸ்நானனில்‌ நிறைவேறியதென்று புதிய ஏற்பாடு 
விளக்கம்‌ தருகிறது. 

பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோருக்கு முன்பாக, 
நமது கர்த்தர்‌ மறுரூபமானபோது, அவர்‌ மகிமையின்‌ நிலையில்‌, 
மோசேயுடனும்‌ எலியாவுடனும்‌ நடந்து, பேசிக்கொண்டிருப்பவராகக்‌ 
காணப்பட்டார்‌ (மத்தேயு 17:3, 4). இந்த விசேஷித்த நிகழ்ச்சியில்‌, மூவர்‌ 
கொண்ட இந்தச்‌ று குழுவில்‌, எலியா தோன்றியதென்டது, நிச்சயமாகவே அந்தத்‌ 
தூர்க்கதரிசியின்‌ வாழ்வினுடைய மாபெரும்தன்மை பற்றிச்‌ சிலவிஷயங்களைக்‌ 
கூறுவதாக உள்ளது. தேவன்‌ எந்த ஒரு நல்ல காரணமும்‌ இன்றி, ஊழியம்‌ 
மற்றும்‌ கனப்படுத்துதலுக்குத்‌ தனி மனிதர்‌ ஒருவரை ஒருக்காலும்‌ 
பிரித்தெடுத்து வைப்பதில்லை. 





144 


மாபெரும்‌ தன்மை மற்றும்‌ உண்மையிலேயே பயன்படும்‌ தன்மை 
என்பவற்றிற்குக்‌ குறுக்குவழி எதுவும்‌ இருப்பதில்லை. எலியா, தேவனுடன்‌ 
குமது நெருங்கிய நடையினிமித்தமாக, தேவனுடைய ஒற்றை ஆள்‌ 
இராணுவமாக, “இஸ்ரவேலுக்கு இரதமும்‌, சாரதியுமானவராக, ” 
(2 இராஜாக்கள்‌ 2:12ஐக்‌ காணவும்‌) இருந்தார்‌. நாம்‌ இந்த உலகத்தில்‌ ஒரு 
வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கு எலியா நம்மைக்‌ தூண்டியிருப்பார்‌ 
என்றால்‌, நாம்‌ அந்த வித்தியாசத்தை, சந்தைவெளிக்குச்‌ சென்று மாற்றத்திற்‌ 
காக உரக்கக்‌ கூவுவதன்மூலம்‌ செய்பவர்களாய்‌ இருக்க மாட்டோம்‌. நாம்‌ 
யுத்தம்‌ முடிவதற்கு முன்பு அதைச்‌ செய்ய வேண்டியிருக்கலாம்‌, ஆனால்‌ 
நம்முடைய இருதயத்தினுடைய உள்ளான குகைக்குள்‌ சென்று இயானித்து 
நம்மைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்ளுதல்‌ என்பதே நாம்‌ செய்யவேண்டிய 





முதல்‌ செயலாக உள்ளது, ஏனெனில்‌ தேவன்‌, சரியான வகையான 
இருதயம்‌ கொண்டுள்ள நபர்‌ மூலமாகவே, தாம்‌ செய்யவேண்டியவற்றை 
நிறைவேற்ற முடியும்‌. 


கற்க வேண்டிய பாடம்‌: 
தேவன்‌, இந்த உலகத்தில்‌ சரியான வகையிலான மாற்றத்தைக்‌ 
கொண்டுவருவதற்கு, அவர்‌ சரியான வகையிலான 
மாற்றத்தின்‌ முகவரைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 


குறிப்புகள்‌ 

'எலியாவின்‌ வாழ்வுடன்‌ பதினோரு அற்புதங்கள்‌ இணைவுபட்டுள்ளன: 
(1) மழையைத்‌ தடுத்தல்‌ (1 இராஜாக்கள்‌ 17:1); (2) காகங்களினால்‌ உணவளிக்கப்‌ 
படுதல்‌ (1 இராஜாக்கள்‌ 17:6); (3) மாவு மற்றும்‌ எண்ணெயைப்‌ பெருக்கப்‌ 
படுத்துதல்‌ (1 இராஜாக்கள்‌ 17:14); (4) சதோனியப்‌ பெண்ணின்‌ மகனை 
மரணத்தில்‌ இருந்து உயிருடன்‌ எழுப்புதல்‌ (1 இராஜாக்கள்‌ 17:22); (5) கார்மேல்‌ 
மலையில்‌ பலிப்பொருளைப்‌ பட்சிக்க வானத்தில்‌ இருந்து அக்கினி இறங்குதல்‌ 
(1 இராஜாக்கள்‌ 18:38); (6) மழை பெய்யும்படி வானம்‌ திறக்கப்படுதல்‌ 
(1 இராஜாக்கள்‌ 18:45); (2) எலியாவுக்கு ஒரு தூதனால்‌, அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
தரப்படுதல்‌ (1 இராஜாக்கள்‌ 19:5); (8) ஐம்பது மனிதர்களைப்‌ பட்சிக்க வானத்தில்‌ 
இருந்து இறங்கிய அக்கினி (2 இராஜாக்கள்‌ 1:10); (9) வேறு ஐம்பது மனிதர்களைப்‌ 
பட்சிக்க வானத்தில்‌ இருந்து இறங்கிய இன்னொரு அக்கினி (2 இராஜாக்கள்‌ 1:12); 
(10) யோர்தான்‌ நதியில்‌ தண்ணீரைப்‌ பிரித்தல்‌ (2 இராஜாக்கள்‌ 2:8); (11) எலியா 
சுழற்காற்றில்‌ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ (2 இராஜாக்கள்‌ 
2:11). 2அந்த நான்கு காலகட்டங்கள்‌ பின்வருமாறு (1) எபிரெயார்கள்‌, எகிப்திய 
அடிமைத்தளையில்‌ இருந்து [எகிப்தியருக்குத்‌ தரப்பட்ட] வாதைகளின்‌ தொடரின்‌ 
மூலமாக வெளியேறுதல்‌, (2) எலியா மற்றும்‌ எலிசா ஆகியோரின்‌ காலம்‌, (3) நமது 
கர்த்தரின்‌ வாழ்வு, மற்றும்‌ (4) நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளபடி 
சபையின்‌ தொடக்கம்‌. “7௨06 E. Smith, 7 & I] Kings, Bible Study Textbook Series (Jop- 
lin, Mo.: College Press, 1975), 356. 


145 


13 
அகசிரா 


டகுேவனை அவமத்த்தல 


வேதபாட பக: 1 இறராரஞாமதமர்‌ 2251-53; 2 இராஜாக்கள்‌ 1 


எனது மனைவியும்‌ நானும்‌ பல ஆண்டுகளாக அறிந்திருந்த ஒரு கிறிஸ்தவப்‌ 
பெண்மணி, சுமார்‌ இரு ஆண்டுகளுக்கு முன்பு, பயங்கரமான வாகனவிபத்தில்‌ 
அகப்பட்டார்‌, அதனால்‌ அவர்‌ முடக்குவாதம்‌ கொண்டவரானார்‌. அந்தப்‌ 
பெண்மணி தனது தோள்களின்‌ கீழிருந்து, வாதத்தினால்‌ பாதிக்கப்பட்ட 
நிலையில்‌ இப்போது ஒரு சக்கர நாற்காலியில்‌ அமர்ந்துகொண்டு தனது 
பற்களைக்‌ கொண்டு இயங்கி வருகின்றார்‌. அப்பெண்மணியின்‌ கணவர்‌, 
சபையில்‌ விசுவாசம்‌ நிறைந்த மூப்பராக ஊழியம்‌ செய்தார்‌; 
அப்பெண்மணியின்‌ பிள்ளைகள்‌ நல்ல நடத்தையும்‌ கீழ்ப்படிதலும்‌ 
உள்ளவர்களாக இருந்தனர்‌. அப்பெண்மணி தாம்‌ இன்னும்‌ பல 
ஆண்டுகளுக்குச்‌ சந்தோஷமாக, தனது குடும்பத்துடன்‌ சாதாரணமான 
வகையில்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌ என்று நம்புவதற்கு காரணம்‌ ஒவ்வொன்றும்‌ 
இருந்தது. இருப்பினும்‌, அவரது வாழ்வும்‌ அவரது குடும்பத்தினரின்‌ 
வாழ்வும்‌ ஒரே நாளில்‌ முற்றிலுமாக மாறிப்போயிற்று. 

பேரழிவின்‌ கொடிய கையினால்‌ நாம்‌ ஒரு மூலைக்குள்ளாகத்‌ 
குள்ளப்படும்போது, நாம்‌ வாழ்வைப்‌ பற்றி அதிகமாகவும்‌ நம்மைப்‌ 
பற்றியும்கூட மிகவும்‌ அதிகமாகவும்‌ கற்றுக்கொள்கின்றோம்‌. 
மீண்டுமாக எல்லாவற்றையும்‌ தொடக்கத்தில்‌ இருந்து செய்வதை 
உங்களுக்கு அவசியப்படுத்தும்‌ பெருந்துன்பம்‌ ஒன்றை நீங்கள்‌ 
எப்போதாவது அனுபவித்து இருக்கின்றீர்களா? இல்லையென்றால்‌, 
அப்படிப்பட்ட சோதனை ஒன்றைக்‌ கற்பனைசெசய்து பாருங்கள்‌. 

ஒருவேளை பெரிய அழிவை ஏற்படுத்தும்‌ வியாதியொன்று உங்கள்‌ 
வாழ்க்கையினுள்‌ வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம்‌. நீங்கள்‌ அதை 
எதிர்பார்க்கவில்லை மற்றும்‌ நீங்கள்‌ அதை விரும்பவில்லை என்பது உறுதி. 
நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வு முழுவதையும்‌ திட்டமிட்டிருந்தீர்கள்‌. உங்களால்‌ 
எதிர்காலத்தைக்‌ காண முடிந்திருந்தது, மற்றும்‌ அதில்‌ நீங்கள்‌ என்ன 
செய்யவிருந்தீர்கள்‌ என்று அறிந்திருந்தீர்கள்‌. பின்பு திடீரென்று, எதிர்ப்பின்‌ 
அரை இயந்திர வாகனம்‌ ஒன்று உங்கள்‌ வாழ்வின்மீது ஓடிக்கடக்றெது! 
நீங்கள்‌ சிதைக்கப்பட்டு, மல்லாந்து விழும்படித்‌ தள்ளப்படுகின்றீர்கள்‌. 
உங்கள்‌ திட்டங்கள்‌ யாவும்‌ ஜன்னலுக்கு வெளியே தூக்கியெறியப்பட 
வேண்டியவைகளாய்‌ இருக்கின்றன. திடீரென்று கொடிதான ஒரு 
அடியினால்‌, வாழ்வில்‌ உங்கள்‌ வளர்ச்சியானது ஒன்றுமின்மையாகக்‌ 





146 


குறைக்கப்படுறெது. நீங்கள்‌ கொண்டிருந்த விலையேறப்பெற்ற திட்டம்‌ 
ஒவ்வொன்றையும்‌ நீக்கி மீண்டும்‌ தொடங்க வேண்டியதாக உள்ளது. 
உங்களிடத்தில்‌ ஒன்றுமே இல்லை, உங்கள்‌ எதிர்காலம்‌ குறித்து எந்த 
நம்பிக்கையும்‌ இல்லை. இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ இருந்திராதபடி, நீங்கள்‌ 
தேவனுடைய கரங்களில்‌ இருப்பதை நீங்கள்‌ உணர்ந்து அறிகின்றீர்கள்‌. 

நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌? இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில்‌ 
இருந்து நீங்கள்‌ கற்றுக்கொள்வது என்ன? இவ்விடத்தில்‌ இருந்து நீங்கள்‌ 
எங்கே செல்வீர்கள்‌? 

முதலில்‌, நீங்கள்‌ வாழ்வை முற்றிலும்‌ புதிதான, ஒருவேளை இதற்கு 
முன்பு நீங்கள்‌ ஒருக்காலும்‌ கண்டிராத கருத்துநோக்கில்‌ காணுகின்றீர்கள்‌. 
மூழ்கடிக்கும்‌ இழப்பை எதிர்நோக்கிய - நித்தியத்தைக்‌ கண்களால்‌ 
கண்ணோக்கும்‌ - நிலையில்‌ இருத்தல்‌ என்பது, வாழ்வை மதிப்பிடுவதற்கும்‌, 
அதை ஏற்புடைய வகையில்‌ வாழ்வதற்கும்‌ நமக்கு உதவுகிறது. இப்படிப்‌ 
பட்ட சோதனையான சூழ்நிலைகளில்‌, பெற்றுக்கொள்ளும்படி பலர்‌ 
விரைகின்றதான வாழ்வின்‌ அழகுக்‌ குஞ்சங்கள்‌ என்பவை சித்தரிப்பில்‌ 
தோன்றுவதுகூடக்‌ கிடையாது. அவைகள்‌ பொருட்படுத்தப்படுவதில்லை. 
அவைகள்‌ சற்றே கவனிக்கக்கூடத்‌ தகுதியற்றவைபோன்று இருக்கின்றன. 
உங்கள்‌ மனமானது, உண்மையிலேயே எண்ணப்பட வேண்டியவைகளாக 
உள்ள, வாழ்வின்‌ ஆசீர்வாதங்கள்‌ மற்றும்‌ அறைகூவல்கள்‌ ஆகியவற்றை 
நோக்கி வேகமாக நகருகின்றது: தேவன்‌, குடும்பம்‌, உடல்நலம்‌, 
வளருவதற்கான காலம்‌, ஊழியம்‌ செய்வதற்கான காலம்‌, மற்றும்‌ 
தேவனைச்‌ சந்திக்க ஆயத்தமாயிருத்தல்‌. 

இரண்டாவது, நீங்கள்‌ வாழ்வை - அதன்‌ உண்மையான மதிப்பை, 
அதன்‌ உண்மையான நோக்கத்தை, மற்றும்‌ தேவனுடன்‌ அது 
கொண்டுள்ள உறவை - மிகத்‌ தெளிவாகக்‌ கண்ணோக்குகின்றீர்கள்‌. 
ஒருவேளை ஆழமான பல தீர்மானங்கள்‌ உங்கள்‌ சிந்தைக்கு வரலாம்‌. 
நீங்கள்‌, “தேவனே, நீர்‌ என்னை வாழ்வதற்கு அனுமதிப்பீரென்றால்‌, 
இப்போதில்‌ இருந்து நான்‌ என்‌ வாழ்வில்‌ உம்மை முதலிடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்வேன்‌” என்பது போன்ற வாக்குறுதிகளை ஏற்படுத்தச்‌ சாயலாம்‌. 





நீங்கள்‌ ஒருவேளை, எவ்வளவு நன்றிநிறைந்தவர்களாக, எவ்வளவு அதிகம்‌ 
பரிசுத்தமானவர்களாக இருந்திருக்க வேண்டும்‌ என்று காணலாம்‌. 
மூன்றாவது, நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வைத்‌ திரும்பவும்‌ ஒழுங்கமைப்‌ 
பதற்கு, “முதல்‌ கட்டத்தில்‌” இருந்து தொடங்குகின்றீர்கள்‌. நீங்கள்‌ சரியாகச்‌ 
சிந்திக்கின்றீர்கள்‌ என்றால்‌, நீங்கள்‌ தேவனுடன்‌ தொடங்குகின்றீர்கள்‌. 
ஜெபம்‌ என்பது உங்களுக்கு வழக்கமானதாகிறது. நீங்கள்‌ உங்கள்‌ 








ஜெபித்தலில்‌ ஊக்கமாக, தொடர்ந்து மற்றும்‌ திட்டவட்டமாக 
ஈடுபடுகின்றீர்கள்‌. பின்பு, நீங்கள்‌ மற்ற முக்கியமான விஷயங்களுக்குத்‌ 
இரும்புகின்றீர்கள்‌. முடிந்தால்‌, நீங்கள்‌ உங்கள்‌ உடலை மீண்டும்‌ 
கட்டியெழுப்பத்‌ தொடங்குகின்றீர்கள்‌; உங்கள்‌ குடும்பத்தில்‌ உங்களுக்குப்‌ 
புதிய இடம்‌ ஒன்றைக்‌ கண்டறிகின்றீர்கள்‌; சபையின்‌ உறுப்பினர்‌ என்ற 
வகையில்‌ ஊழியத்துவத்தில்‌ உங்கள்‌ இடத்தை நாடுகின்றீர்கள்‌; மற்றும்‌ 
நீங்கள்‌ திரும்பவும்‌ தொடங்குகையில்‌ சமூகத்தில்‌ உங்கள்‌ இடத்திற்காகக்‌ 


147 


கண்ணோக்குகின்றீர்கள்‌. 

பெருந்துன்பமான அனுபவங்கள்‌ நம்மை நமது இருப்பின்‌ முக்கியமான 
பகுதியில்‌ அசைத்து, வாழ்வைப்‌ பற்றிச்‌ சரியான அணுகுமுறையை நமக்குள்‌ 
உருவாக்கக்‌ கூடும்‌. அவைகள்‌ நம்மை, தேவனுடன்‌ நாம்‌ தனியாகப்‌ பேசும்‌ 
மிக உள்ளார்ந்த சந்திப்பிற்குக்‌ கொண்டுவருகின்றன. மற்ற விஷயங்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌, மற்ற நபர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ உரிந்து வெளியே 
போடப்பட்ட பின்பு, நாமும்‌ தேவனும்‌ மாத்திரம்‌ இருக்கின்றோம்‌. 

நித்தியத்தின்‌ விளிம்பிற்குச்‌ செல்லும்‌ பயணத்தின்‌ இந்த வகையானது, 
எவரொருவரையும்‌, வாழ்வின்‌ மெய்மை நிறைந்த பக்கம்‌ பற்றிய உணர்‌ 
விற்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்று நாம்‌ நினைக்கலாம்‌, ஆனால்‌ இது 
எப்போதுமே நடைபெறுவதில்லை. மக்களில்‌ சிலர்‌ வாழ்க்கையின்மூலம்‌ 
அடித்து சமமாக்கப்பட்ட பின்பு அவர்கள்‌ எழுந்து, தங்கள்‌ துன்மார்க்கச்‌ 
செயல்களில்‌ செல்லுகின்றனர்‌, இது அவர்கள்‌ மயிரிழையில்‌ உயிர்தப்பிய 
நிகழ்ச்சியில்‌ இருந்து ஒன்றும்‌ கற்றுக்கொள்ளாததுபோல்‌ செய்வது நமக்குத்‌ 
திகைப்பாக உள்ளது. 

பெருந்துன்பத்தில்‌ இருந்து ஒன்றும்‌ கற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ என்பது, 
இஸ்ரவேலின்‌ எட்டாவது அரசரான அகசியாவின்‌ குணமாயிருந்தது. அவர்‌ 
ஆகாபிற்குப்‌ பிறந்த இரு மகன்களில்‌ ஒருவராக, ஆகாப்‌ இறந்தபின்பு 
அரசரானவராக இருந்தார்‌. அவர்‌, யூதாவில்‌ யோசபாத்‌ அரசரின்‌ பதினேழாம்‌ 
அண்டில்‌ தமது ஆட்சியைத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ ஒரு சுருக்கமான காலம்‌ 
மாத்திரமே, அதாவது கி.மு. 853 முதல்‌ 852 வரையிலான இரு ஆண்டுகளிலும்‌ 
பகுதிகளாக மாத்திரமே அரியணையில்‌ அமர்ந்திருந்தார்‌. 

இந்த அரசர்‌ தமது பாவத்தைக்‌ கொண்டு மாத்திரமே அறியப்பட்‌ 
டிருந்தார்‌. வேதவசனங்கள்‌ இவரை பற்றிய நல்ல விஷயம்‌ என்று ஒன்றைக்‌ 
கூடக்‌ குறிப்பிடுவதில்லை: 





கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, கன்‌ தகப்பன்‌ 
வழியிலும்‌, தன்‌ தாயின்‌ வழியிலும்‌, இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணின நேபாத்தின்‌ குமாரன்‌ யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ 
நடந்து (22:52). 


அகசியாவின்‌ துன்மார்க்கத்தைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ மூன்று 
சொற்றொடர்களில்‌ விவரிக்கின்றார்‌. முதலாவது, அவர்‌ “தமது தகப்பன்‌ 
வழியில்‌” நடந்தார்‌ என்று நமக்குக்‌ கூறப்படுகிறது. இது அனேகமாக, 
அவர்‌ யெகோவாவிற்குச்‌ செய்யப்படும்‌ ஆராதனையைப்‌ புறக்கணித்து, 
பாகாலுக்கு ஆராதனையை அனுமதித்து, கடுமையாகவும்‌ கொடுமை 
யாகவும்‌ ஆட்சிசெய்து, தீர்க்கதரிசிகளைத்‌ துன்புறுத்துவதை 
அனுமதித்திருந்ததை அர்த்தப்படுத்தலாம்‌. ஆகாப்‌ இந்த குணங்‌ 
களைக்‌ கொண்டிருந்தார்‌, மற்றும்‌ அவரது வழியை அகசியா 
பின்பற்றினார்‌. 

இரண்டாவது, அவர்‌ “தமது தாயின்‌ வழியில்‌” நடந்தார்‌. இந்தச்‌ 
சொற்றொடரைக்‌ கவனமாகக்‌ கண்ணோக்குங்கள்‌. வேதவசனங்களிலேயே 








148 


இந்த ஒரு இடத்தில்‌ மாத்திரம்தான்‌, ஒருவர்‌ “தமது தாயின்‌ வழியில்‌” 
நடத்தல்‌ என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்‌ ஒரு துன்மார்க்கமான 
தாய்க்குப்‌ பிறந்திருந்த ஒரு பலவீனமான மகனாக இருந்தார்‌. அவரது 
தாய்‌ தனது மதத்திற்கென்று அவர்மீது வெற்றி கொண்டி ருந்தாள்‌. அவர்‌ 
பாகாலைச்‌ சேவிப்பதன்‌ மூலமாகவும்‌ அவனை ஆராதிப்பதன்‌ மூலமாகவும்‌, 
தமது தாயினுடைய பேராவலை உயிருடன்‌ காத்திருந்தார்‌. இவ்விதமாக 
அவர்‌ இஸ்ரவேலில்‌ பெனிக்கிய நாட்டின்‌ இச்சைகளுக்கேற்ற மதத்தை, 
கற்பனை செய்யப்படுவதிலேயே மிகவும்‌ ஒழுக்கவீனமான மற்றும்‌ தரம்‌ 
தாழ்ந்த மதத்தைப்‌ பராமரித்து வந்தார்‌. 

மூன்றாவது, தாண்‌ மற்றும்‌ பெத்தேல்‌ ஆகிய இடங்களில்‌ 
பொன்கன்று குட்டிகளை ஆராதிக்கும்‌ செயலைப்‌ பராமரித்ததன்மூலம்‌, 
அவர்‌ “யெரொபெயாமின்‌ வழியில்‌” நடந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 22:52). 
யெரொபெயாமைப்‌ பின்பற்றுதல்‌ என்பது போதுமான அளவுக்கு 
மோசமானதாக இருந்தது, ஆனால்‌ பாவம்‌ நிறைந்த மற்ற இரண்டு 
முன்மாதிரிகளைப்‌ பின்பற்றுதல்‌ என்பது அகசியாவைக்‌ குறிப்பாகத்‌ 
துன்மார்க்கராக்கிற்று. துன்மார்க்கம்‌ பற்றி, ஒன்று முதல்‌ பத்து வரையில்‌ 
மதிப்பிடும்‌ அளவுகோல்‌ ஒன்றில்‌, அகசியா ஒன்பது அல்லது பத்து என்று 
குறிக்கப்படுபவராக இருப்பார்‌. அவர்‌ மிகமோசமானவர்களிலேயே 





மிகவும்‌ மோசமானவராக இருந்தார்‌. 

பாகாலுக்குத்‌ தம்மை அர்ப்பணித்தவர்‌ என்ற வகையில்‌, அவர்‌ தமது 
குந்தையாகிய ஆகாபைக்‌ காட்டிலும்‌, அதிகம்‌ துன்மார்க்கராக வாழ்ந்தார்‌. 
அவர்‌ தமது தந்தை, எலியாவுடன்‌ சந்தித்த நிகழ்ச்சிகளில்‌ இருந்து 
நீதியைக்‌ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்‌, ஆனால்‌ அவர்‌ அதைச்‌ 
செய்யவில்லை. அவர்‌ விக்ரெகாராதனையில்‌ தொடர்ந்து நிலைத்‌ 
திருந்த, வெட்கமற்றவராக இருந்தார்‌. அவரைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
யெகோவா தேவன்‌ எதையும்‌ அர்த்தப்படுத்துபவராக இருக்கவில்லை; 
பாகால்‌ அவருக்குத்‌ தெய்வமாயிருந்தார்‌. அவர்‌ எல்லாருக்கும்‌ முன்பாக, 
பாகாலுக்குத்‌ தமது ஒப்புவித்தலைக்‌ காண்பித்தார்‌. அவர்‌ தேவனுடைய 
எச்சரிக்கைகளை அசட்டை செய்து தேவனுடைய சித்தத்திற்குத்‌ தமது 
கீழ்ப்படியாமையை ஆர்ப்பாட்ட மாகக்‌ காண்பித்தார்‌. 





அகசியா அரியணைக்கு வந்த உடனேயே, அவரைப்‌ பேரழிவு 
தூக்கிற்று. இதில்‌ நாம்‌ திகைப்படையக்‌ கூடாது. ஏனெனில்‌ பாவம்‌ என்பது 





கடைசியில்‌ சுயத்தை அழிக்கக்கூடியதாக உள்ள வெடிகுண்டாக உள்ளது. 
எவரொருவரும்‌ பாவம்‌ செய்கின்றபோது வெற்றியடை வதில்லை. அகசியா, 
தமது பாவத்தினிமித்தம்‌, அரசியல்‌ரீதியாகவும்‌, தனிப்பட்ட வகையிலும்‌, 
மூழ்கடிக்கச்‌ செய்யும்‌ தடைகளினால்‌ துன்புற்றார்‌. 

அவரது அரசியல்ரீதியான இழப்புகளைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
வேதவசனத்தில்‌ இரு விஷயங்கள்‌ குறிப்பிடப்படுகின்றன. அகசியா, 
யோசபாத்துடன்‌ இணைந்து கப்பல்‌ கட்டுவித்த தொழிலானது எசியோன்‌ 
கேபேரில்‌ தேவனால்‌ அழிக்கப்பட்டது (2 நாளாகமம்‌ 20:37). ஆகாப்‌ அரசர்‌ 
மரணம்‌ அடைந்தபின்பு, மோவாபியர்கள்‌ இஸ்ரவேலுக்குத்‌ தாங்கள்‌ 
செலுத்தி வந்த ஏராளமான ஆட்டு மயிர்‌ என்ற கப்பத்தைச்‌ செலுத்தாது 





149 


ஒழித்தனர்‌ (2 இராஜாக்கள்‌ 1:1; 3:4). உம்ரி என்பவர்‌ மோவாபியர்களை 
வெற்றிகொண்டு, அவர்கள்‌ இஸ்ரவேலுக்குக்‌ கப்பம்‌ செலுத்தச்‌ செய்திருந்‌ 
தார்‌. ஆகாப்‌, தமது ஆட்சியின்போது, மோவாபியர்களைக்‌ கீழ்ப்படுத்தி 
வைத்திருக்கும்‌ இச்செயலைப்‌ பராமரித்து வந்தார்‌. யுத்த களத்தில்‌ ஆகாப்‌ 
கொல்லப்பட்டபோது, மோவாபியர்கள்‌ கலகம்‌ செய்தனர்‌. இஸ்ரவேல்‌ 





நாட்டின்‌ அரசரான ஆகாபின்‌ மரணம்‌, மோவாபியர்களின்‌ அரசரான 
மேசாவை உக்கப்படுத்தியிருக்கும்‌ என்பது உறுதி; அவர்‌ “நாற்பது 
ஆண்டுகளாக” இஸ்ரவேல்‌ நாட்டிற்குக்‌ கீழ்ப்படிந்திருந்த செயலை வெற்றி 
கரமாக ஓழித்துவிட்டார்‌. மேசாவினுடைய கலகத்தைப்‌ பற்றி மோவா 
பியரின்‌ கல்வெட்டு, அவரது சொந்த வார்த்தைகளிலேயே கூறுகிறது. 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌, பலத்த ஒரு முடியரசரின்‌ மரணமானது, 
அவருக்குக்‌ கழ்ப்படிந்திருந்த வேற்றின மக்களால்‌, தங்களை அடக்கியாள்‌ 
பவரைக்‌ தூக்கியெறியும்‌ குறிப்பாகவே கருதப்பட்டது. புதிய அரசர்‌, 
முந்திய அரசரைப்போன்று வீரமும்‌ திறமையும்‌ கொண்டிருக்க மாட்டார்‌ 
என்று அவர்கள்‌ நம்பினர்‌, எனவே அவர்கள்‌ இந்தக்‌ காலகட்டத்தைக்‌ 





கலகம்‌ செய்வதற்கேற்ற காலமாகத்‌ தேர்ந்து கொள்வார்கள்‌, அப்போது 
அவர்கள்‌, நாட்டை வழிநடத்துவதில்‌ புதிய அரசரின்‌ பலவீனத்தையும்‌, 
அனுபவமின்மையையும்‌ தங்களுக்கு அனுகூலமாக்கிக்‌ கொள்வார்கள்‌. 
ஆகாபின்‌ மரணத்தின்போது, மோவாபியர்களிடையிலும்‌ இதுவே 
நடந்திருக்கும்‌. மேசா அடக்கு முறையைக்‌ தூக்கியெறிந்தார்‌, மற்றும்‌ 
அகசியாவும்‌ இஸ்ரவேல்‌ நாடும்‌ கப்பத்தில்‌ ஒரு பெரிய இழப்பினால்‌ 
துன்புற்றன[ ர]. 

இன்னொரு பெரிய இழப்பு - தனிப்பட்ட வகையிலான இழப்பு - 
அகசியாவுக்கு நேர்ந்தது. அவர்‌, தமது அரண்மனையில்‌ மேல்வீட்டில்‌ 
இருந்த ஒரு ஜன்னலில்‌ இருந்து தவறிவிழுந்து மோசமாகக்‌ காயம்‌ 
பட்டார்‌. அவர்‌ மேல்வீட்டில்‌ இருந்து கழேவந்தபோது, எப்படியோ ஒரு 
வகையில்‌, ஒரு கிராதியினூடே விழுந்துவிட்டார்‌ என்று வரலாற்றாளரான 
யோசிப்பஸ்‌ கூறினார்‌.” அவரது காயமானது வன்மையானதாயிருந்தது, 
மற்றும்‌ அவரால்‌ தமது படுக்கையில்‌ இருந்து எழக்கூடாமற்‌ 
போயிற்று. 

இந்தப்‌ பெரிய இழப்புகள்‌ - கப்பல்‌ கட்டுவதில்‌ அவருக்கு 
ஏற்பட்டிருந்த தோல்வி, மோவாபியரின்‌ வெற்றிறிறைந்த கலகம்‌ மற்றும்‌ 
அகசியாவுக்கு உடலில்‌ ஏற்பட்ட காயமும்‌ வேதனையில்‌ படுக்கையிலேயே 
இருக்க நேர்ந்ததும்‌ - இந்த அரசரை மனந்திரும்புதலுக்குக்‌ கொண்டு 
வந்திருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ நினைக்கலாம்‌. பேரழிவினால்‌ அவார்‌ 
எவ்வாறு தாக்கப்பட்டார்‌ என்பதை நாம்‌ வாசிக்கையில்‌, “அகசியா 
இப்போது தேவனிடத்திற்குத்‌ திரும்புவார்‌. நிச்சயமாகவே, அவர்‌ 
வாழ்வை மறுமதிப்பீடு செய்து, சரியான முன்னுரிமைகளுடன்‌ திரும்பவும்‌ 
தொடங்குவார்‌” என்று நாம்‌ முடிவு செய்கின்றோம்‌. ஆனால்‌ அவ்வாறு 
நடக்கவில்லை! தேவனிடத்தில்‌ திரும்புவதற்குப்‌ பதிலாக, தேவனை அவர்‌ 
அவமதித்தார்‌! அவர்‌ தைரியமாகவும்‌ வெளிப்படையாகவும்‌ தேவனைக்‌ 
கனவீனப்படுத்தினார்‌. 





150 


தேவனை அவமதித்தல்‌ என்பது அகசியாவின்‌ வாழ்வினுடைய 
முடிவுக்காலத்திற்கு அண்மையில்‌ மாத்திரம்‌ அவரது வழியாக இருந்த 
தில்லை; அவர்‌ தமது வாழ்வின்‌ ஆண்டுகள்‌ பெரும்பான்மையானவற்றில்‌ 
இதைத்‌ தமது நடைமுறையாகக்‌ கொண்டிருந்தார்‌. நீங்களும்‌ 
நானும்‌ இவ்வாறான செய்கையைச்‌ செய்யாதவாறு நிச்சயப்படுத்திக்‌ 
கொள்ளும்படி, அவர்‌ இதை எப்படிச்‌ செய்தார்‌ என்று காண்போமாக/ 


தேவனை அவட்சியப்படுத்தியதினால்‌ 

முதலாவது, அகசியா தேவனை அலட்சியப்படுத்தியதன்மூலம்‌ 
அவரை அவமதித்தார்‌. அகசியா, புறதெய்வ ஊழியக்காரர்களான ஆகாப்‌ 
மற்றும்‌ யேசபேல்‌ என்பவர்களுக்கு மகனாக இருந்தபோதிலும்‌, உண்மை 
யான தேவன்‌ என்ற வகையில்‌ யெகோவாவைப்‌ பற்றி அறிவதற்கு, அவர்‌ 
நிச்சய மாகவே பல வாய்ப்புக்களைக்‌ கொண்டிருந்திருப்பார்‌. எலியா, 
தேவனுடைய உண்மைத்‌ தன்மையைப்‌ பற்றியும்‌, பாகாலின்‌ பொய்த்‌ 
குன்மையைப்‌ பற்றியும்‌, சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில்‌, கார்மேல்‌ 
மலையில்‌ செயல்விளக்கம்‌ செய்து காண்பித்தபோது, அகசியா 
அங்கு இருந்திருக்கலாம்‌ (1 இராஜாக்கள்‌ 18). அவர்‌ அப்படி 
அங்கே இராதிருப்பினும்‌, என்ன நடைபெற்றது என்பது பற்றிய ஒவ்வொரு 
விவரத்தையும்‌ அவர்‌ கேள்விப்பட்டிருப்பார்‌ என்பது உறுதி. தேவனுடைய 
உண்மைத்தன்மை, அகசியாவுக்கு முன்பாகக்‌ கொண்டு வரப்பட்டு 
இருந்தது. அவருக்குச்‌ சத்தியம்‌ வெளிப்படுத்தப்பட்டி ருந்தது. ஏதோ சில 
காரணங்களுக்காக, ஒருவேளை யேசபேல்‌ மற்றும்‌ ஆகாப்‌ ஆகியோரின்‌ 
நிர்ப்பந்தத்தினிமித்தமாக, அவர்‌ இந்த ஆதாரங்களைக்‌ கவனிக்க மறுப்‌ 
பதைத்‌ தேர்ந்து கொண்டு, பாகாலைக்‌ தொடர்ந்து வழிபட்டு வந்தார்‌. 
யாரேனும்‌, தேவன்‌ என்ற அண்டத்தின்‌ பிரதான சத்தியத்தை, அது 
இராததுபோல்‌ நினைத்து, கடந்து செல்லத்‌ தேர்ந்து கொள்வதைப்‌ பற்றி 
நினைத்துப்‌ பாருங்கள்‌! 





வேதவசனங்களில்‌ முதன்முதலாக அகசியா சித்தரிக்கப்படும்போது, 
அவர்‌ ஒரு துன்மார்க்கமான மனிதராகவே சித்தரிக்கப்படுகின்றார்‌. இந்த 
வேளையிலும்கூட, அவர்‌ தேவனை அலட்சியப்படுத்தி, தமது சொந்த 





சட்டங்களின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்‌. வேதவசனங்கள்‌ சுட்டிக்‌ 
காண்பிக்கின்றபடி, அவர்‌ யூதாவின்‌ அரசரான யோசபாத்துடன்‌ இணைந்து, 
கப்பல்‌ கட்டும்‌ தொழிலைத்‌ தொடங்கச்‌ சிந்திக்கையில்‌, தேவனைப்‌ பற்றிய 
நினைவு ஒன்றும்‌ இன்றி அவர்‌ முயற்சியை ஒன்றுகூட்டினார்‌. அவர்‌ 
தேவனின்றியே வாழ்ந்து தேவனின்றியே பணிசெய்து வந்தார்‌. 


அதற்குப்பின்பு யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌ பொல்லாப்புச்‌ 
செய்கிறவனான அகசியா என்னும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவோடே 
தோழமைபண்ணினான்‌. கர்ஷீசுக்குப்‌ போகும்படிக்குக்‌ கப்பல்களைச்‌ 
செய்ய அவனோடே கூடிக்கொண்டான்‌; அப்படியே எசியோன்‌ 
கேபேரிலே கப்பல்களைச்‌ செய்தார்கள்‌. மரேசா ஊரானாயெ 
தொதாவாவின்‌ குமாரனான எலியேசர்‌ யோசபாத்துக்கு விரோத 


151 


மாகத்‌ தீர்க்ககரிசனம்‌ சொல்லி: “நீர்‌ அகசியாவோடே கூடிக்கொண்ட 
படியினால்‌, கர்த்தர்‌ உம்முடைய கிரியைகளை முறித்துப்‌ போட்டார்‌” 
என்றான்‌; அந்தக்‌ கப்பல்கள்‌ உடைந்துபோயிற்று, அவர்கள்‌ 
தூர்ஷீசுக்குப்‌ போகக்கூடாமற்‌ போயிற்று (2 நாளாகமம்‌ 20:35-37). 


யோசபாத்‌ தமக்குள்‌ ஒரு நல்ல பகுதியைக்‌ கொண்டிருந்தார்‌, மற்றும்‌ அவர்‌, 
அகசியாவுடன்‌ தொழிலில்‌ கூடுவதில்‌ பிரவேசிப்பதைக்‌ காட்டிலும்‌ மேன்மை 
யானதை அறிந்திருந்தார்‌. அவர்‌, அகசியா என்ற பொல்லாத மனிதனுடன்‌ 
இணைந்திருப்பதால்‌, அவரது கப்பல்களை கட்டும்‌ திட்டம்‌ தோல்வியடையும்‌ 
என்று அவருக்குக்‌ கூறுவதற்குத்‌ தேவன்‌ எலெயசார்‌ என்பவரை அனுப்பியும்‌ 
வைத்திருந்தார்‌. தீர்க்கதரிசி என்ன கூறினார்‌ என்பது பற்றி யோசபாத்‌, 
அகசியாவிடம்‌ கூறினாரா? இதை நாம்‌ நிச்சயமாக அறிவதில்லை, ஆனால்‌ 
அவர்‌ கூறியிருப்பார்‌ என்பது உறுதி. கலேயாத்தில்‌ இருந்த ராமோத்தி 
ற்கு எதிராக இஸ்ரவேல்‌ நடத்தவிருந்த யுத்தத்தில்‌ என்ன நடக்கும்‌ என்று 
கூறுவதற்கு உண்மையான தீர்க்கதரிசி ஒருவரைக்‌ கொண்டுவர வேண்டும்‌ 
என்று இந்த யோசாபாத்தே வலியுறுத்தினார்‌ என்பதை நினைவில்‌ 
வையுங்கள்‌ (22:7). ஆனால்‌ இந்த எச்சரிக்கையை யோசபாத்‌ புறம்பே 
குள்ளினார்‌ என்பதையும்‌, அகசியா தேவனின்றியே தொடர்ந்து வாழ்ந்தார்‌ 
என்பதையும்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. யோசபாத்‌ இந்த எச்சரிக்கையை மதி 
யாதிருந்த வேளையில்‌, அகசியா தேவனை மதியாதிருப்‌ பதில்‌ பிடிவாகம 
யிருந்தார்‌. 

1 இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ தரப்பட்டுள்ள விவரம்‌, யோசபாத்‌ 











கப்பல்களை அனுப்ப இரண்டாம்‌ முறை முயற்சி செய்தார்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. அகசியா தமக்கு உதவும்படி கேட்டுக்‌ கொண்டார்‌, 
ஆனால்‌ யோசபாத்‌ அவரது கோரிக்கையை நிராகரித்தார்‌. யோசபாத்‌, 
கப்பல்‌ கட்டும்‌ தொழிலில்‌ தமக்கு ஏற்பட்ட தோல்வியில்‌ இருந்தும்‌, 
தேவனுடைய செய்தியில்‌ இருந்தும்‌ பாடம்‌ கற்றுக்‌ கொண்டார்‌ - ஆனால்‌ 
அகசியா அவ்வாறு பாடம்‌ கற்றுக்கொள்ளாதிருந்தார்‌. 


அப்பொழுது ஏதோமில்‌ ராஜா இல்லை; பிரதிராஜா ஒருவன்‌ 
இருந்தான்‌. பொன்னுக்காக ஒப்பீருக்குப்போகும்படி, யோசபாத்‌ 
தூர்ஷ்ஸ்‌ கப்பல்களைச்‌ செய்தான்‌; ஆனால்‌ அவைகள்‌ போகவில்லை; 
அவைகள்‌ எசியோன்கேபேரிலே உடைந்துபோயின. அப்பொழுது 
ஆகாபின்‌ குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி: “என்‌ 
வேலைக்காரர்‌ உம்முடைய வேலைக்காரரோடுங்கூடக்‌ கப்பல்‌ 
களிலே போகட்டும்‌” என்றான்‌; அதற்கு யோசபாத்‌ சம்மதிக்கவில்லை 
(22:47-49). 


யோசபாத்‌, தேவனுக்குக்‌ கழ்ப்படியாமையின்‌ விளைவுகளைக்‌ கண்டு 
மனந்திரும்பியிருந்தாலும்‌, அகசியா அவ்வாறு செய்யவில்லை என்பது 
நியாயமாகவே தெளிவாகிறது. அகசியா தேவபக்தியற்ற மனிதராக, 
யெகோவா நிலவுவதில்லை என்பதுபோல்‌ வாழ்ந்தார்‌. அவர்‌ தேவனை 
முற்றிலுமாக அலட்சியப்படுத்தினார்‌. 


152 


சிற்றோவியம்‌ போன்று ஒரு சிறு பண்ணையைக்‌ கொண்டிருந்த ஒரு 
மனிதரைப்‌ பற்றிய கதையொன்று கூறப்படுவது உண்டு. அவர்‌ தமது 
குடும்பத்திற்கு ஓரளவு நல்ல வாழ்வைத்‌ தரக்கூடியவராக இருந்தார்‌. 
அவா்‌ ஏறக்குறைய ஒரு கனவு நனவான நிலையைக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவருக்குத்‌ தேவன்‌, அன்பான மனைவியையும்‌, நேர்த்தியான மூன்று 
பிள்ளைகளையும்‌ கொடுத்திருந்தார்‌. அவரது மனைவியும்‌ பிள்ளைகளும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ ஆகியிருந்தனர்‌, ஆனால்‌ அவர்‌ கிறிஸ்தவராகாது இருந்தார்‌. 
அவர்களுக்கு அருகில்‌ குடியிருந்த ஒரு பிரசங்கியார்‌, அவருக்குச்‌ 
சுவிசேஷத்தைப்‌ போதிக்க முயற்சி செய்தார்‌, ஆனால்‌ அது அவரால்‌ 
இயலாதிருந்தது. ஒருநாள்‌ இம்மனிதர்‌, கிறிஸ்தவராகுதல்‌ பற்றிப்‌ 
பிரசங்கியாரிடத்தில்‌ மேற்கொண்ட ஒரு உரையாடலுக்குப்‌ பின்பு, 





அவா்‌ தமது தோள்களைக்‌ குலுக்கி, “எனக்கு இதில்‌ ஆர்வமில்லை, 
அவ்வளவுதான்‌” என்றார்‌. சலிப்படைந்த பிரசங்கியார்‌, “அதாவது, நீங்கள்‌ 
பரலோகத்திற்குச்‌ செல்ல விரும்பவில்லை என்றுதானே இதற்கு அர்த்தம்‌?” 
என்று கேட்டார்‌. அதற்கு அம்மனிதர்‌, “அது சரியே, எனக்கு விருப்பம்‌ 





இல்லை” என்று பதில்‌ அளித்தார்‌. திகைப்படைந்த பிரசங்கியார்‌, “நீங்கள்‌ 
நரகத்திற்குச்‌ செல்ல விரும்புகின்றீர்களா?” என்று கேட்டார்‌. அதற்கு 
அம்மனிதர்‌, “ஓ, நான்‌ நரகத்திற்குச்‌ செல்ல விரும்பவில்லை” என்று 
கூறினார்‌. சிறிதே நம்பிக்கையுடன்‌ அவரைக்‌ கண்ணோக்கிய பிரசங்கியார்‌, 
“எனக்குப்‌ புரியவில்லை. நீங்கள்‌ பரலோகம்‌ செல்ல விரும்பவில்லை. நீங்கள்‌ 
நரகம்‌ செல்ல விரும்பவில்லை. நீங்கள்‌ எங்கே செல்ல விரும்புகின்றீர்கள்‌? 
நீங்கள்‌ ஏதாவது ஓரிடத்திற்குச்‌ சென்றாக வேண்டும்‌ என்பது உங்களுக்குத்‌ 
தெரிந்ததுதானே” என்றார்‌. அகுற்கு அம்மனிகர்‌, “நான்‌ எங்கும்‌ செல்ல 
விரும்பவில்லை! நான்‌ எனது சொந்தப்‌ பண்ணையிலேயே வாழ்ந்து, இங்கே 
எனது வாழ்வை மகிழ்வுடன்‌ அனுபவித்து, எனது சொந்தத்‌ தொழிலைக்‌ 
கவனிக்கவே விரும்புகின்றேன்‌” என்றார்‌. 

அந்த மனிதரின்‌ பதிலே துரதிர்ஷ்டவசமாகப்‌ பல மக்களின்‌ 





முடிவாகியுள்ளது: அவர்‌ தேவனை அசட்டை செய்ய, தேவன்‌ இங்கு 
இருப்பதில்லை என்பதுபோல, வாழ முடிவுசெய்தார்‌. அவர்‌ தேவனுடைய 
பூமியில்‌ வாழ, அவரது காற்றைச்‌ சுவாசிக்க, அவரது தண்ணீரைக்‌ 
குடிக்க மற்றும்‌ அவர்‌ தமக்குக்‌ கொடுத்திருந்த குடும்பத்தை மகிழ்வுடன்‌ 
அனுபவிக்கத்‌ தேர்ந்துகொண்டார்‌ - அதன்பின்பு அவர்‌ தமது 
படைப்பாளரும்‌ புரவலருமான தேவன்‌ காற்றில்‌ கரைந்து விட்டிருந்தார்‌ 
என்பதுபோல்‌ பாவனை செய்துகொண்டு, அவரைப்‌ புறக்கணித்தார்‌! 
நீங்கள்‌ ஒரு இடத்தில்‌ இராததுபோல மற்றவர்கள்‌ உங்களை 
நடத்தினால்‌, அது உங்களுக்கு அவமானமாக இருப்பதில்லையா? நீங்கள்‌ 
அங்குள்ளவர்களின்‌ கவனமையமாக இருக்க விரும்ப வேண்டியது 
அவசியமில்லை, ஆனால்‌ நீங்கள்‌ உயிருடன்‌ அங்கிருக்கின்றீர்கள்‌ என்பது 
குறைந்தபட்சமாவது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும்‌ அல்லவா. 
டைட்டானிக்‌ கப்பல்‌, பனிக்கட்டிக்‌ கடலில்‌ மூழ்கிப்போவதற்கு 
முன்பாக, எச்சரிக்கைகள்‌ அனுப்பப்பட்டிருந்தன; ஆனால்‌, ஏதோ 
காரணத்தினால்‌, அவைகள்‌ கண்டுகொள்ளப்படாமல்‌ விடப்பட்டன. 


153 


அந்த எச்சரிக்கைகள்‌ கவனிக்கப்பட்டி ருந்தால்‌, அக்கப்பலை அழிவில்‌ 
இருந்து காத்திருக்கக்கூடிய விவரங்களைக்‌ கொண்டிருந்தன. இருப்பினும்‌, 
வாழ்வு மற்றும்‌ மரணம்‌ பற்றிய அந்தச்‌ சைகைகள்‌ முக்கியமற்றவைகளாக, 
பொருத்தமற்றவைகளாகக்‌ கண்ணோக்கப்பட்டிருந்தன. குறுகிய 
நேரத்தில்‌, டைட்டானிக்‌ கப்பலானது ஒரு பனிக்குன்றினால்‌ கிழித்துத்‌ 
திறக்கப்பட்டது, பல மக்கள்‌ கடலின்‌ அடிப்பகுதியில்‌, காலத்திற்கு முந்திய 
மரணத்திற்கு அனுப்பப்பட்டனர்‌. 

நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, புறக்கணிக்கப்பட்டிருத்தல்‌ 
என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது என்று அறிந்திருக்கின்றோம்‌. உங்களைச்‌ 
சுற்றிலும்‌ உள்ளவர்களுக்கு முக்கியமானதாயிருந்த தகவல்கள்‌ சிலவற்றை 
நீங்கள்‌ கொண்டிருந்து இருக்கலாம்‌; ஆனால்‌ அவர்கள்‌ ஒரு அவசரத்தில்‌ 
இருந்ததாலோ அல்லது மற்ற பணிகளில்‌ ஈடுபட்டு இருந்ததாலோ, 
அவர்கள்‌ உங்களைக்‌ கவனிக்காமல்‌ இருந்திருக்கலாம்‌. அதை உங்களால்‌ 
நம்ப முடியாமல்‌ இருந்திருக்கும்‌. அவர்களுக்கு நீங்கள்‌ எவ்வளவாக 
உதவியிருக்க முடிந்திருக்கும்‌ மற்றும்‌ அவர்களுக்கு நீங்கள்‌ வாழ்வை 
எவ்வளவு சுலபமானதாக்கியிருக்க முடிந்திருக்கும்‌! இவ்வகையான 
நடத்துதலை அனுபவித்துள்ள நிலையில்‌, நாம்‌ தேவன்‌ இலேசாக 
நினைக்கப்பட்ட போது அவர்‌ எவ்வாறு உணருகிறார்‌ என்பதைக்‌ கற்பனை 





செய்து பார்க்க முடியும்‌. 

தேவனின்றி நம்மால்‌ இருக்க இயலாது என்ற வகையில்‌ அவர்‌ ஒரு சத்தி 
யமாக, ஒரு ஜீவியாக இருக்கிறார்‌. அவர்‌ மிகமேன்மையான உண்மைத்‌ 
குன்மையாய்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ ஒருவர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள 
தேவனாக இருக்கின்றார்‌, மற்றும்‌ அதுதான்‌ உண்மை; ஆனால்‌ மக்கள்‌, 
அந்த உண்மையை அது, ஆழ்ந்து சிந்திக்க மதிப்புற்றது போன்று அடிக்கடி 
கண்ணோக்குகின்றனர்‌. எவ்வளவு கவலைக்குரியது! அது அவர்களை 
எவ்வளவாகப்‌ புண்படுத்துகிறது, மற்றும்‌ அது தேவனை எவ்வளவாகப்‌ 
புண்படுத்துநறெது! தேவன்‌ இந்த அண்டத்கையும்‌ மனிதரையும்‌ படைத்த, 
சர்வவல்லமையுள்ள படைப்பாளராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு வாழ்வின்‌ 
ஒவ்வொரு வினாடிக்கும்‌ தேவையானவற்றை அளிக்கிறார்‌. அவருடைய 
ஆசீர்வாதமும்‌ கிருபையும்‌ இன்றி, நம்மால்‌ ஒரு விரலைத்‌ தூக்கவும்‌ 
முடியாது. அவரை அலட்சியப்படுத்துதல்‌ என்பது அவர்‌ இல்லாதது போல்‌ 
நினைத்து நமது வாழ்வை வாழ்வதும்‌ தேவனுக்கு மிகவும்‌ அவமதிப்பாக 
உள்ளது. 


தேவனை மறுத்ததினால்‌ 

இரண்டாவதாக, அகசியா தேவனை மறுத்ததினால்‌ அவரை அவமதித்‌ 
தார்‌. அவர்‌ தேவன்‌ இல்லை என்பதாகக்‌ கண்டதோடு மாத்திரமின்றி, 
அவர்‌ இன்னும்‌ தொலைவாகச்‌ சென்று உணர்வுடன்‌ அவரை நிராகரித்தார்‌, 
அவர்‌ வேண்டுமென்றே தேவனைத்‌ தமது சிந்தையில்‌ இருந்து வெளியே 
குள்ளிவிட்டார்‌. விக்கிரகாராதனைக்கான பயணம்‌ என்பது வழக்கமாக, 
தேவனை நிராகரித்தலில்‌ தொடங்கி, பின்பு தேவனை மறுத்தலைநோக்கி 
நகர்ந்தது, கடைசியில்‌ தேவனுக்குப்‌ பதிலாக இன்னொரு விஷயத்தை 


124 


வைத்தலை விளைவிக்தலில்‌ முடிகிறது. முதல்‌ இரு படிநிலைகளின்‌ 
வரிசைமுறைமை சிலவேளைகளில்‌ மாறி நிகழலாம்‌, ஆனால்‌ முடிவு 
விளைவு என்பது எப்போதுமே, தேவனுக்குப்‌ பதிலி ஒன்றை ஏற்றுக்கொள்‌ 





ளுதலாகவே உள்ளது. 

அகசியா விழுந்து காயப்பட்டிருந்தபோது, அவர்‌ பெலிஸ்தியா 
(மேற்கில்‌ சுமார்‌ நாற்பது மைல்கள்‌ தொலைவில்‌ இருந்தது) என்ற 
இடத்திற்கு - இது யெகோவாவின்‌ இடமாயிராமல்‌, எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்‌ சேபூப்‌ என்பவனின்‌ கோயிலிடமாக இருந்தது 
(2 இராஜாக்கள்‌ 1:2).“- செய்தியாளர்களை அனுப்பித்‌ தமது முடிவு 
என்னவாயிருக்கும்‌ என்று கேட்டு வரச்‌ செய்தார்‌. இந்தச்‌ செயல்கள்‌, 
அகசியா பாகாலை ஆராதிப்பவர்‌, யேசபேலின்‌ உண்மையான பிள்ளை, 
கடினமான மையப்பகுதியைக்‌ கொண்டிருந்த புறதெய்வ வழிபாட்டாளர்‌ 
என்பதைச்‌ செயல்விளக்கப்படுத்தின. 

அகசியா தாம்‌ அடைந்த காயத்தைப்‌ பற்றி இந்தப்‌ புறதெய்வத்திடம்‌ 
ஆலோசனை கேட்டதுதான்‌, தெய்வீக வசனத்தில்‌ அவருக்கு ஏகேனும்‌ 
இடமளிப்பதற்குப்‌ பிரதான காரணமாக உண்மையில்‌ காணப்படுகிறது. 
அவர்‌ தமது வேதனை மற்றும்‌ எதிர்காலம்‌ பற்றி என்ன செய்வது 
என்று தீர்மானித்த வகையில்‌, நாம்‌ உண்மையான அகசியாவைக்‌ 
காண அனுமதிக்கப்படுகின்றோம்‌. அவரது உண்மையான நிறங்கள்‌ 
வெளிப்படுத்தப்பட்டன; அவரது உள்ளான நினைவுகள்‌ மேலே வந்தன. 
அகசியா, தேவனின்றிச்‌ செயல்பட்டிருந்த ஒரு அரசராயிருந்தார்‌ என்று 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 

ஒரு சில செய்தியாளர்கள்‌ அரசரின்‌ முடிவு என்னவாயிருக்கும்‌ என்று 
கண்டறிவதற்காகப்‌ பாகால்‌ சேபூப்‌ என்ற தெய்வத்திடம்‌ செல்வதற்காகப்‌ 
பயணப்பட்டு, எலியாவை இடையில்‌ சந்தித்தனர்‌ (2 இராஜாக்கள்‌ 1:3, 4). 
இந்தச்‌ செய்தியாளர்களை இடைமறித்து, அகசியா பாகால்‌ சேபூபிடம்‌ 
ஆலோசனை கேட்டிருந்தபடியால்‌, அவர்‌ மரித்துப்‌ போவார்‌ என்று 
அவர்களுக்குக்‌ கூறுவதற்காகத்‌ தேவனால்‌ எலியா அனுப்பப்பட்டிருந்தார்‌. 
அகசியாவின்‌ அவமதித்தலானது தேவனுடைய மகத்துவத்தை ஒன்றுமற்ற 
தாக்குவதைத்‌ தேவன்‌ அனுமதிக்க மாட்டார்‌. 

அவர்களை எலியா, “இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்றா 
நீங்கள்‌ ... பாகால்‌ சேபூபிடத்தில்‌ விசாரிக்கப்போகிறீர்கள்‌ ... 2” என்ற 
கேள்வியுடன்‌ நிறுத்தினார்‌ (2 இராஜாக்கள்‌ 1:3ஆ). இவ்விடத்தில்‌ எபிரெயச்‌ 
சொற்றொடரானது இரட்டை எதிர்மறைச்சொல்லைப்‌ பயன்படுத்துகிறது, 
மற்றும்‌ இவ்விதமாக இது வலிவார்ந்ததாக உள்ளது. பாகால்‌ சேபூபிற்கு 
அரசரின்‌ புரவலத்‌ தன்மையானது, யெகோவாவை முழுமையாகவும்‌ உறுதி 
யாகவும்‌ மறுத்தலாக இருந்தது. அயல்‌ தேவதையொன்றை ஆலோசனை 
கேட்குதல்‌ என்பது அகசியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌, தேவனுடைய குரல்‌ 
அமைதியாயிருந்தது என்று அவரே [அகசியாவே] கூறிக்கொள்வதற்குச்‌ 
சமமாய்‌ இருந்தது. அரசர்‌ தமது நாட்டில்‌ தேவன்‌ இருக்கவில்லை 
என்று அறிவிப்பவராய்‌ இருந்தார்‌. அகசியா தமது செய்தியாளர்களை 
அனுப்பியதன்மூலம்‌ என்ன கூறலானார்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்வது 





122 


மாத்திரமே, ஒருவரின்‌ முதுகெலும்பினுள்‌ சில்லிப்பையும்‌, ஒருவரின்‌ 
சிந்தையினுள்‌ கவலையில்‌ மூழ்கடித்தலையும்‌ அனுப்புவதாக இருந்தது. 

ஜேம்ஸ்‌ பர்ட்டன்‌ காஃப்மென்‌ என்பவர்‌, பல ஆண்டுகளுக்கு முன்பு 
ஆக்லஹாமா என்ற சிறு நகரத்தில்‌ ஒரு கூட்டம்‌ நடத்தியபோது நடந்த 
ஒரு நிகழ்ச்சி பற்றிக்‌ கூறுகின்றார்‌. அந்த சமூகத்தில்‌ பல ஆண்டுகளாக 
வாழ்ந்து, கிறிஸ்தவராகாதிருந்த ஒரு மனிதரைச்‌ சந்திக்கும்படி அவர்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்பட்டார்‌. அவரைக்‌ காண்பதற்காக இவர்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றார்‌. அவர்‌ கிறிஸ்தவராகுதல்‌ பற்றிப்‌ பேசத்‌ தாம்‌ வந்துள்ளதாக 
எடுத்துரைத்த பின்பு, அம்மனிதர்‌ இவரிடத்தில்‌, “இயேசு கிறிஸ்துவே என்‌ 
முன்பாக நின்று கிறிஸ்தவத்திற்கான உரிமைகோருதல்களை உரைத்தாலும்‌, 
அவர்‌ கூறவேண்டியிருப்பவற்றை நான்‌ நிராகரிப்பேன்‌” என்று கூறினார்‌. 
சகோதரர்‌ காஃப்மென்‌ அந்த உரையாடலை விரைவாக முடித்துவிட்டுப்‌ 
புறப்பட்டுச்‌ சென்றுவிட்டார்‌. அம்மனிதர்‌ இயேசுவைப்‌ புறக்கணித்தது 
மாத்திரமல்ல, ஆனால்‌ அவர்‌ கிறிஸ்தவத்தையும்‌ புறக்கணித்திருந்தார்‌. சத்தி 
யத்தைப்‌ புறக்கணிப்பதை ஏற்கனவே தேர்ந்துகொண்டுள்ள ஒரு மனிதரிடத்தில்‌ 
தொடர்ந்து ஏன்‌ பேச வேண்டும்‌? 

தேவனைப்‌ புறக்கணிக்க செயலினால்‌, அகசியா தமது குன்றிலிருந்து 
சரிந்து இறங்குதலைத்‌ தொடங்கியிருந்தார்‌, ஆனால்‌ கடைசியில்‌ - 
சந்தேகமின்றி, யேசபேலின்‌ செல்வாக்கின்கழ்‌ - அவர்‌ தேவனைப்‌ புறக்‌ 
கணிப்பகைத்‌ கேர்ந்துகொண்டார்‌. அவருக்கு உதவி தேவைப்பட்ட போது, 
அவர்‌ தாம்‌ தோந்துகொண்ட கடவுளான பாகால்‌ சேபூபினிடம்‌ திரும்பி 
னார்‌. அவரது செயல்கள்‌ தேவனுக்குப்‌ பயங்கர அவமதிப்பாய்‌ இருந்தன! 


தேவனுக்குப்‌ பதிலாக வேறொன்றை 
வைத்துக்கொண்டதனால்‌ 

தேவனுக்குப்‌ பதிலாக பாகால்‌ சேபூபை வைத்துக்கொண்டது, அகசியா 
தேவனை அவமதித்ததன்‌ மூன்றாவது வழியாக இருந்தது. தேவனைப்‌ 
புறக்கணிப்பது என்ற அகசியாவின்‌ முடிவானது, உடனடியாக அவரை, 
தேவனுக்குப்‌ பதிலாகப்‌ புறதெய்வ வணக்கத்தின்‌ கடவுளை அல்லது 
கடவுள்களை வைத்துக்கொள்ளும்படி வழிநடத்திற்று. புறக்கணித்தலும்‌ 
பதில்‌ வைப்பதும்‌ ஒரேவேளையில்‌, இரண்டு நிகழ்ச்சிகளுக்குப்‌ பதிலாக 
ஒரே நிகழ்ச்சியாக நடந்திருக்கலாம்‌. அது எப்படி நடைபெற்றிருந்தாலும்‌, 
அகசியா எலியாவைக்‌ கைது செய்து, அவருக்கு யெகோவாவின்‌ இடையூறு 
எதுவுமின்றி மரணதண்டனை விதிக்கலாம்‌ என்று உண்மையிலேயே 
நினைக்கும்‌ அளவுக்கு பாகாலிடமாய்த்‌ திரும்பியிருந்தார்‌! 

செய்தியாளர்கள்‌, எலியாவின்‌ செய்தியுடன்‌ அகசியாவிடம்‌ திரும்பிய 
போது, அவர்கள்‌ ஏன்‌ அவ்வளவு விரைவாகக்‌ திரும்பி விட்டனர்‌ என்று 
அறிய அவர்‌ [அகசியா] விரும்பினார்‌. அவர்கள்‌, அகசியா மரித்துப்‌ 
போவார்‌ என்ற செய்தியுடன்‌ தங்களைத்‌ திருப்பி அனுப்பிய ஒரு மனிதரை 
எதிர்கொண்டதாக அவரிடம்‌ கூறினர்‌. அம்மனிதரை அடையாளம்‌ 
கண்டுகொள்வதற்காக, அவர்‌ எப்படிப்பட்டவராய்‌ இருந்தார்‌ என்று 





126 


அவர்களிடத்தில்‌ அகசியா கேட்டார்‌. விலங்குத்‌ கோலின்‌ மயிர்ப்பக்கம்‌ 

வெளித்‌ தெரிய உடையை உடுத்தியவர்‌ என்று எலியா விவரிக்கப்பட்டார்‌.* 

அவர்‌ எலியாவாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று அகசியா அறிந்தார்‌. 
பின்பு அகசியா திகைப்புக்குரிய ஒரு செயலைச்‌ செய்தார்‌. அவர்‌ 





எலியாவைக்‌ கைதுசெய்துவரும்படிப்‌ போர்வீரர்களை அனுப்பினார்‌! அவர்‌ 
எலியாவைக்‌ கைது செய்யவும்‌ அவரைக்‌ கொன்றுபோடவும்‌ முடிவெடுத்‌ 
தார்‌ என்று நாம்‌ யூகம்‌ செய்வது நமக்கு நியாயமானதாகவே உள்ளது. 
இப்போது நாம்‌ அகசியாவை, யெகோவா வல்லமையற்ற, மதிப்பற்ற 
தேவன்‌ என்று மதித்தவராக மாத்திரமல்ல, ஆனால்‌ பாகால்‌ என்பவன்‌ 
யெகோவாவுக்கு மேலானவன்‌ என்றும்‌ நம்பியவராகக்‌ காணுகின்றோம்‌. 
அவர்‌ தேவனுடைய ஊழியரைச்‌ சுலபமாக ஒழித்து விடலாம்‌ என்று 
நினைத்தார்‌. பாகாலுக்கு வல்லமை எதுவும்‌ இல்லை என்ற உண்மைக்கும்‌, 
தேவன்‌ சர்வவல்லவராக இருக்கின்றார்‌ என்ற சத்தியத்திற்கும்‌ அவர்‌ 
பார்வை மறைக்கப்பட்டிருந்தார்‌. உண்மையில்‌ அவர்‌ எலியாவைத்‌ தாம்‌ 
கைது செய்வதை, யெகோவா தடுக்க இயலாதவராயிருக்கறொர்‌ என்றே 
கண்ணோக்கொர்‌! 

போர்வீரர்கள்‌ எலியாவைத்‌ தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி 
என்றும்‌ அகசியாவினால்‌ கொலை செய்யும்படிக்கு அந்தப்‌ பரிசுத்த 
மனிதரைக்‌ கொண்டுவருவதற்குத்‌ தாங்கள்‌ அனுப்பப்பட்டுள்ளனர்‌ 
என்பதையும்‌ அறிந்திருந்தனர்‌. இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ தேவனே 
மாட்சிமை வாய்ந்த மேலான அரசாயிருக்கின்றார்‌ என்பதையும்‌, 
அவருடைய சித்தத்தையே எலியா நிறைவேற்றிக்கொண்டிருந்தார்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ 
எலியாவைப்‌ பிடித்து அகசியாவிடம்‌ கொண்டுவர நாடியபோது 
அவர்கள்‌ முற்றிலும்‌ பயபக்தியற்றதும்‌ தேவனுக்கெதிரானதுமான கலகச்‌ 
செயலிலும்‌, மிக உயர்ந்த அளவிலான காட்டிக்‌ கொடுக்கும்‌ செயலிலும்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌. துன்மார்க்கரான அகசியாவின்‌ கட்டளைக்கு அவர்கள்‌ 
கீழ்ப்படியச்‌ சம்மதித்தது தேவனுக்கெதிரான முற்றிலுமான கீழ்ப்படியாமை 
யாக இருந்தது. 

இந்தப்‌ போர்வீரர்கள்‌ என்ன செய்திருக்க வேண்டும்‌? அதைப்‌ பற்றி 
விவாதம்‌ எதுவும்‌ இருப்பதில்லை. அவர்கள்‌ அவரது கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிய மறுத்திருக்க வேண்டும்‌. அலுவலர்களும்‌ வீரர்களும்‌ ஒன்று 
போலவே, எல்லாவற்றிற்கும்‌ முதலில்‌, தேவனுடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்‌ உள்ளனர்‌, அவர்கள்‌ தங்கள்‌ தலைவர்கள்‌ மற்றும்‌ ஆட்சியாளர்களின்‌ 








கட்டளைகள்‌ தேவனுடைய பார்வையில்‌ பாவம்‌ நிறைந்தவைகளாய்‌ 
இருந்தால்‌, அந்தக்‌ கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிவதை ஒருக்காலும்‌ 
நியாயப்படுத்த முடியாது (நடபடிகள்‌ 5:29). 

பின்வரும்‌ காட்சியைச்‌ சித்தரித்துப்‌ பாருங்கள்‌: அரசரின்‌ செய்தி 
யாளர்கள்‌ தேவனுடைய ஒற்றை ஆள்‌ இராணுவத்தினால்‌, சூரியனால்‌ 
நிறம்‌ கருக்கப்பட்டிருந்த, கோல்‌ ஒன்றைத்‌ தவிர வேறு ஆயுதம்‌ எதுவும்‌ 
இல்லாத, மயிராடை மற்றும்‌ தோல்கச்சை என்ற ஆயுதங்களை மாத்திரமே 
தரித்திருந்த தீர்க்ககரிசியினால்‌, வழியில்‌ நிறுத்தப்படுகன்றனர்‌. அவருக்கு 





157 


எதிராக, நன்கு பயிற்சிபெற்றிருந்த ஐம்பத்தொரு போர்வீரர்கள்‌ வந்தனர்‌. 
அது ஒரு போட்டியே அல்ல. 

எலியா ஜெபம்‌ செய்தார்‌, மற்றும்‌ அக்னி இறங்கி அவர்களை 
அழித்துப்‌ போட்டது. அக்கினியின்‌ சுழற்காற்று ஒன்று இறங்கி வந்து 
அவர்களைப்‌ பட்சித்துப்‌ போட்டது என்று யோசிப்பஸ்‌ கூறினார்‌.” அந்தப்‌ 
போர்வீரர்கள்‌ திரும்பி ஓடுவதற்கு முன்பாகவே அந்த யுத்தம்‌ முடிந்து 
போயிற்று. ஐம்பது போர்‌ கொண்ட இன்னுமொரு துருப்பு அனுப்பப்‌ 
பட்டது, அவர்களும்‌ ஒரு நொடியின்‌ பகுதியிலேயே அழிக்கப்பட்டனர்‌. 
கார்மேல்‌ மலையில்‌ விழுந்திருந்த அக்கினியானது போர்வீரர்களையும்‌ 
காளையையும்‌ பட்சிக்கக்கூடும்‌ என்று அகசியா கண்டறிந்தார்‌! 

இவ்விடத்தில்‌ பக்கக்‌ குறிப்பு ஒன்றுள்ளது: அகசியாவின்‌ கொடூரத்‌ 
தன்மையைப்‌ பாருங்கள்‌. எலியாவிற்கு எதிராக ஐம்பது பேர்கொண்ட 
இரண்டாவது மற்றும்‌ மூன்றாவது குழுக்களை அனுப்பியதில்‌, அவருடைய 
இருதயக்‌ கடினம்‌ - இது அவரது தாயின்‌ இருதயக்‌ கடினத்திற்குச்‌ சமமா 
யிருந்தது - காணப்படுகிறது. தீர்க்கதரிசியிடத்தில்‌ தம்மை ஒப்புவித்து, 
தாம்‌ தவறில்‌ இருந்ததை ஒப்புக்கொள்வதற்கு மாறாக அவர்‌ போர்‌ 
வீரர்களை அவர்களின்‌ மரணத்திற்குச்‌ செல்லும்படிக்குத்‌ தெரிந்தே 
கட்டளையிட்டார்‌. அவர்‌, ஒப்பீட்டில்‌ தமது குறுகிய வாழ்விற்குள்‌, தமது 
தந்தையைக்‌ காட்டிலும்‌ ஒழுக்கரீதியான துன்மார்க்கத்தில்‌ ஆழமான 
அளவை அடைந்திருப்பதாகக்‌ காணப்படுகின்றார்‌. 

எலியாவின்‌ பணிப்பொறுப்பையும்‌ கவனியுங்கள்‌. அவர்‌ தேவனுடைய 
கனத்தை நியாயப்படுத்த, விக்கிரகாராதனையை ஆய்வுசெய்து தண்டிக்க, 
இஸ்ரவேலில்‌ விசுவாசத்துடன்‌ இருக்கும்‌ எஞ்சியிருப்பவர்களை உயிருடன்‌ 
காத்துக்கொள்ள அனுப்பப்பட்டிருந்தார்‌. பூமியின்‌ அதிகாரங்கள்‌ யாவும்‌, 
தேவனின்‌ உண்மையான மதத்தை அழித்து ஒழிக்க ஒன்றுகூடி யிருந்த போது, 
அவர்‌ தேவனுடைய நியாயுத்தின்‌ உருவமாக அனுப்பப்பட்டிருந்தார்‌. ஏற்கனவே 
கார்மேல்‌ மலையில்‌, அவர்‌ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளின்‌ மீது தெய்வீக 
நியாயத்தீர்ப்பைச்‌ செயல்படுத்தியிருந்தார்‌. இப்போது, பொல்லாதவளான 
யேசபேலின்‌ மகன்‌ அகசியா, தேவனுடைய தர்க்கதரிசியைக்‌ கைது 








செய்யவும்‌ அவரைக்‌ கொன்றுபோடவும்‌ போர்வீரர்களின்‌ குழுக்களை 
அனுப்பியதன்மூலம்‌ பலப்பரிட்சையைக்‌ கொண்டு யெகோவாவிற்கு 
அறைகூவல்‌ விடுத்திருந்தார்‌. 

அவர்களிடத்தில்‌ எலியா முயற்சி எதுவுமின்றி விட்டுக்கொடுக்க வேண்டுமா, 
அல்லது அவர்‌ யெகோவாவின்‌ ஊழியக்காரராக இருக்க வேண்டுமா? அவர்‌ 
தமக்குள்‌ மற்றும்‌ தம்மாலே நன்மை அல்லது தமையைச்‌ செய்ய வல்லமை 
யற்றவராக இருந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ யெகோவாவிடத்தில்‌ ஜெபிக்க 
முடிந்தது, மற்றும்‌ யெகோவா தமது ஞானம்‌ மற்றும்‌ பரிபூரண 
நற்தன்மை ஆகியவற்றில்‌, அவரது ஜெபம்‌ பொருத்தமானதா என்று 
காணும்‌ வகையில்‌ அதை கேட்டு பதில்‌ அளிக்கவோ அல்லது மறுக்‌ 
கவோ செய்வார்‌. அவரது ஜெபத்திற்குத்‌ தேவன்‌ பதில்‌ அளித்தால்‌, 
விளைவு எலியாவினுடைய கிரியையாயிராமல்‌, தேவனுடைய 
இரியையாயிருக்கும்‌. 





158 


மூன்றாவது குழு ஒன்று அனுப்பப்பட்டது, ஆனால்‌ இந்தப்‌ போர்‌ 
வீரர்கள்‌, மற்ற இரு குழுக்களுக்கும்‌ என்ன நேர்ந்திருந்தது என்பதைக்‌ 
கேள்விப்பட்டு இருந்தனர்‌. அதன்‌ தலைவர்‌ முழங்காற்படியிட்டு இரக்கக்‌ 
திற்காகக்‌ கெஞ்சினார்‌. தேவனல்லாத பாகால்‌ உண்மையான தேவனான 
யெகோவாவினால்‌, நிர்மூலமாக்கப்பட்டான்‌. யுத்தம்‌ முடிந்தது, 
விளைவுகள்‌ தீர்மானவைகளாய்‌ இருந்தன. 

எலியாவுக்குத்‌ தோன்றிய தேவதூதர்‌ ஒருவர்‌, எலியா என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று அவருக்குச்‌ கூறினார்‌ (2 இராஜாக்கள்‌ 1:15). எலியா 
குயக்கம்‌ காண்பிக்காமல்‌, பயமில்லாமல்‌, தமது சொந்தப்‌ பாதுகாப்பையும்‌ 
கருதாமல்‌ இருந்தார்‌, ஏனெனில்‌ அவருக்குத்‌ தீமை எதுவும்‌ வராது என்று 
உறுதியளிக்கப்பட்டு இருந்தார்‌. அவர்‌ மலையில்‌ இருந்து கீழே இறங்கி 
வந்து, போர்வீரர்களுடன்‌ அகசியாவின்‌ அரண்மனைக்குச்‌ சென்றார்‌. 

அரசருக்கு முன்பாக எலியா, அரசர்‌ மரித்துப்போவார்‌, இரக்கம்‌ 
எதுவும்‌ காட்டப்படாது என்று உரைத்துக்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பை 
தைரியமாக அறிவித்தார்‌. 


அவனைப்‌ பார்த்து: “இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்றா நீ 
எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்‌ சேபூபிடத்தில்‌ விசாரிக்க ஆட்களை 
அனுப்பினாய்‌; ஆதலால்‌ நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல்‌ சாகவே 
சாவாய்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌” ” (2 இராஜாக்கள்‌ 
1:16). 


எலியா, அந்த முடியரசரிடம்‌ முடிந்த அளவுக்குத்‌ தெளிவான வார்த்தை 
களில்‌, அவருக்கு முடிவு வந்திருந்தது - அவர்‌ டெந்த படுக்கையில்‌ இருந்து 
ஒருக்காலும்‌ எழமாட்டார்‌ என்று கூறினார்‌. அவர்‌ [அகசியா], தேவனல்லா 
தவனான எக்ரோனிடத்தில்‌ ஆலோசனை கேட்டதன்மூலம்‌ யெகோவா 
தேவனை அவமதித்து இருந்தபடி யால்‌, அவர்‌ நிச்சயமாகவே சாவார்‌. 

தேவனுக்குப்‌ பதில்‌ இன்னொன்றை இடுதல்‌ என்பது மயிர்க்கூச்‌ 
செறியும்‌ சிந்தனையாக உள்ளது. அகசியா இப்படிப்பட்ட விஷயத்தைச்‌ 
செய்வதற்கு, அவர்‌ பொல்லாங்கினால்‌ முற்றிலுமாக வஞ்சிக்கப்பட்ட வராக 
இருந்திருக்க வேண்டும்‌. 

இன்றைய நாட்களில்‌ நாம்‌ தேவனை அரியணையில்‌ இருந்து அகற்றிப்‌ 
போட்டு அவரது இடத்தில்‌ ஒரு பொய்க்கடவுளை வைத்துக்கொள்ளும்‌ 
குற்றம்‌ செய்ய, நமக்கு சாத்தியக்கூறு உண்டா? ஆம்‌, அது இருக்கவே 
இருக்கிறது. மனிதவியம்‌ என்பது மனிதன்‌ செய்துள்ளவற்றிற்கு ஒரு விவரிப்‌ 
பாயிருக்கும்‌. தேவனைப்‌ பற்றிய சத்தியம்‌ தூக்கிப்‌ புறம்பே போடப்பட்‌ 
டுள்ளது. தேவனைப்‌ பற்றி மீண்டும்‌ மீண்டும்‌ எழும்‌ சிந்தனைகள்‌ மறுக்கப்‌ 
பட்டு குப்பையிலிடப்பட்டுள்ளன, அதேவேளையில்‌ மனிதனின்‌ ஞானம்‌, 
பலம்‌, மற்றும்‌ சாதனைகள்‌ ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு, தெய்வீக 
மாக்கப்பட்டு, அவைகள்‌ தேவனுடைய இடத்தில்‌ வைக்கப்பட்டுப்‌ 
பின்பற்றப்படுகின்றன. 

இந்தக்‌ கிரகத்தைப்‌ பற்றி ஒன்றுமே அறியாத ஒரு நபர்‌ திடீரென்று 


129 


நமது உலகத்தினுள்‌ கொண்டு வரப்பட்டு, நாம்‌ எவ்வாறு வாழ்கின்றோம்‌ 
என்பது அவருக்குக்‌ காண்பிக்கப்பட்டால்‌, நாம்‌ தேவன்மீது விசுவாசம்‌ 
கொண்டுள்ளோம்‌ என்பகுற்கு ஆதாரமாக, அந்த நபர்‌ ஏதொன்றையும்‌ 
காணமாட்டார்‌ என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. அவர்‌ நமது 
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும்‌, நமது அரசியல்‌ உரைகளையும்‌, நமது 
பள்ளி நிகழ்ச்சிகளையும்‌, நமது குடும்பச்‌ சுற்றுலாக்களையும்‌, மற்றும்‌ நமது 
வழக்கமான உரையாடல்களையும்‌ ஆய்வு செய்கையில்‌, அவர்‌ தேவனைப்‌ 
பற்றிய எதையும்‌ கேட்கவோ அல்லது காணவோ மாட்டார்‌. இது 
உண்மையா? இது உண்மையாயிருக்கக்‌ கூடும்‌. நின்று நிதானியுங்கள்‌. நாம்‌ 
தேவனுக்குப்‌ பதிலாக வேறொன்றை வைத்துள்ளோமா? அகசியா அதைச்‌ 
செய்தார்‌, அதன்‌ விளைவுகள்‌ பரிதாபகரமாயிருந்தன. நாமும்‌ அவ்வாறு 
செய்யக்‌ கூடும்‌, விளைவுகள்‌ அதேபோன்று இருக்கும்‌. 


முடிவுரை 

அகசியாவை நாம்‌ நினைவுகூருகையில்‌, அவரது வீழ்ச்சிக்குக்‌ 
காரணமான படிநிலைகளை நாம்‌ மறந்துவிடாதிருப்போமாக - தேவனை 
அலட்சியப்படுத்துதல்‌, தேவனை மறுத்தல்‌, தேவனுக்குப்‌ பதிலாக 
வேறொன்றை வைத்துக்கொள்ளுதல்‌. அவர்‌ பாகாலின்‌ மதத்திற்கு ஒரே 
இரவில்‌ வந்திருக்கவில்லை, ஆனால்‌ அவர்‌ கடை சியில்‌ முழு ஓஒப்புவித்த 
லுடன்‌ வந்திருந்தார்‌. சத்தியமானது கற்பனைக்‌ கதைகளை அழித்தல்‌ 
மற்றும்‌ தேவனுடைய ராஜரீகமானது மனிதரால்‌ மாற்றப்படக்‌ 





கூடாததாக மற்றும்‌ புறக்கணிக்கப்படக்‌ கூடாததாக உள்ளது என்ற 
இரும்பைப்‌ போன்ற உறுதியான உண்மை என்பதை கடினமான 
வழியில்‌ கண்டறிந்தார்‌. 

அகசியா தமது வீட்டின்‌ மேல்மாடியில்‌ இருந்து விழுந்ததால்‌ மரித்தது 
மாத்திரமல்ல, ஆனால்‌ அவரது மரணமானது, அவரது வாழ்வின்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பாக இருந்தது. அவர்‌ கடைசி முறையாக 
எலியாவைக்‌ கண்ட வேளையில்‌, தேவனிடத்தில்‌ இருந்து வந்த மரண 
தண்டனையை அவருக்கு அறிவித்திருந்த அந்த ஒரு மனிதர்‌ எலியாதான்‌ 
அவருக்கு உண்மையிலேயே உதவியிருக்கக்கூடிய மனிதராயிருந்தார்‌. இந்த 
வாழ்க்கையில்‌ (அல்லது நித்தியத்தில்‌) அகசியாவினால்‌ மீண்டும்‌ ஒருக்காலும்‌ 
காணப்பட முடியாதபடி, அவரது படுக்கை அறையை விட்டு எலியா வெளி 








யேறினார்‌. அகசியாவுக்கு வாய்ப்புகள்‌ வந்தன, ஆனால்‌ அவா்‌ அவற்றைத்‌ 
தூக்கிப்‌ புறம்பே எறிந்துவிட்டார்‌; அந்த வாய்ப்புக்களை அவர்‌ தூக்கிப்‌ 
புறம்பே எறிந்தபோது, அவர்‌ தமது ஆத்துமாவையும்‌ தூக்கிப்‌ புறம்பே 
எறிந்துவிட்டார்‌. 


எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன்‌ 
இறந்து போனான்‌; அவனுக்குக்‌ குமாரன்‌ இல்லாதபடியினால்‌, 
அவன்‌ ஸ்தானத்திலே யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்துடைய 
குமாரனான யோராமின்‌ இரண்டாம்‌ வருஷத்தில்‌ யோராம்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. அகசியாவின்‌ மற்ற வர்த்தமானங்கள்‌ 


160 


இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதி 
யிருக்கிறது? (2 இராஜாக்கள்‌ 1:17, 18). 


அகசியா தமக்குப்‌ பின்பு அரசாள்வதற்குத்‌ தமது சரீரப்பிரகாரமான 
மகன்‌ யாரையும்‌ விட்டுச்‌ செல்லவில்லை, எனவே அவரைத்‌ தொடர்ந்து 
அவரது சகோதரரான யோராம்‌ அரியணை ஏறினார்‌. இருப்பினும்‌, அகசியா 
இன்னொரு மகனை, உருவக வகையிலான மகனை, ஒரு பயங்கரமான சுதந்‌ 
தரத்தை இவ்வுலகிற்கு வைத்துச்‌ சென்றார்‌: புறதெய்வவியம்‌, தீயகுணம்‌, 
ஒழுக்கவீனம்‌, கொடுமை, மற்றும்‌ சூனியம்‌ என்ற பீதியை ஏற்படுத்தும்‌ 
உண்மை நிலையை விட்டுச்‌ சென்றார்‌, இவைகள்‌ வருத்தம்‌, வேதனை, 
நியாயத்தீர்ப்பு, மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றை மாத்திரமே கொண்டுவரு 
இன்றன. 

யாரோ ஒருவர்‌, “உங்களால்‌ தேவனுடைய சட்டங்களை முறித்துப்‌ 
போட இயலாது. அவற்றிற்கு எதிராக நீங்கள்தாம்‌ முறிந்து போவீர்கள்‌, 
ஆனால்‌ அவற்றை உங்களால்‌ முறிக்க இயலாது” என்று கூறியுள்ளார்‌. 
உண்மைகள்‌ பிடிவாதமானவைகளாக உள்ளன. அவைகள்‌ கடந்து 





சென்றுவிடமாட்டா. நாம்‌ அவற்றை ஒப்புக்கொண்டு, நமது வாழ்வை 





அவற்றின்‌ வரிசைக்கிணங்கக்‌ கொண்டு வந்தால்‌, தேவன்‌ நோக்கங்‌ 
கொண்டுள்ள சந்தோஷத்தையும்‌ மகிழ்ச்சியையும்‌ நாம்‌ கண்டறிய முடியும்‌. 
நாம்‌ அவற்றை ஒப்புக்கொள்ள மறுத்தால்‌, அவற்றிற்கு எதிராக நாமே நம்‌ 
வாழ்வை அழித்துக்‌ கொள்வோம்‌. நாம்‌ அகசியாவின்‌ தத்துவத்தின்படி 
வாழ்வோமா அல்லது அவரது தவறுகளில்‌ இருந்து பாடம்‌ கற்போமா? 


கற்க வேண்டிய பாடம்‌: 


பாவத்தோடு வெற்றிகொள்ள யாராலும்‌ இயலாது. 


குறிப்புகள்‌ 

'மோவாபியக்‌ கல்லின்மீது மேசா என்பவர்‌, “உம்ரி இஸ்ரவேலின்‌ 
அரசராய்‌ இருந்தார்‌, மற்றும்‌ கேமோஷ்‌ தமது நாட்டின்மீது கோபமாய்‌ 
இருந்தபடியால்‌ அவர்‌ [உம்ரி] மோவாபியரைப்‌ பல நாட்களாக துன்பப்படுத்தி 
வந்தார்‌. அவருக்குப்பின்பு அவரது மகன்‌ பட்டத்திற்கு வந்தார்‌; அவரும்கூட: 
நான்‌ மோவாபியரைத்‌ துன்புறுத்துவேன்‌” என்று கூறினார்‌. எனது நாட்களில்‌ 
அவர்‌ இவ்வாறு பேசினார்‌. ஆனால்‌ நான்‌ எனது சந்தோஷத்தை, அவர்மீதும்‌ 
அவரது வீட்டார்மீதும்‌, இஸ்ரவேல்‌ நாட்டின்மீதும்‌ என்றென்றைக்குமாக 
வந்துசேரும்‌ அழிவில்‌ கண்டேன்‌. இப்போது உம்ரி, மோவாபிய நாட்டின்மீது 
எல்லா உரிமைத்துவக்கையும்‌ எடுத்துக்‌ கொண்டவராக, தமது நாட்களிலும்‌ தமது 
மகன்களின்‌ பாதி நாட்களிலுமாக நாற்பது ஆண்டுகள்‌ வாழ்ந்தார்‌; ஆனால்‌ எனது 
நாட்களில்‌ கேமோஷ்‌ அதை மீட்டுக்‌ கொடுத்தார்‌ ...” என்று எழுதினார்‌. (1௦4 
D. Davis, Davis Dictionary of the Bible [Nashville, Tenn.: The Varsity Company, 1973], 
530). “அகசியா தமது வீட்டின்‌ மாடியில்‌ இருந்து கழேவருகையில்‌, அதில்‌ இருந்து 
அவர்‌ விழுந்துவிட்டார்‌, அவர்‌ தமது வியாதியில்‌, தமது இயலாமைக்கு விடிவுதேடி 


161 


ளை (Fly) என்ற எக்ரோனின்‌ கடவுளிடம்‌ ஆள்‌ அனுப்பினார்‌. ஏனெனில்‌ இது 
கடவுளின்‌ பெயராய்‌ இருந்தது, அவர்‌ தமது குணமாகுதல்‌ பற்றிக்‌ கேட்டார்‌: 
ஆனால்‌ தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்குத்‌ தோன்றிய எபிரெயார்களின்‌ தேவன்‌, 
அவர்‌ சென்று, அனுப்பப்பட்ட அந்தச்‌ செய்தியாளர்களைச்‌ சந்தித்து, இஸ்ரவேல்‌ 
மக்களுக்குச்‌ சொந்த தேவன்‌ இல்லையென்றா, அந்த அரசர்‌ தமது குணமாகு 
தலைப்‌ பற்றி அயல்‌ கடவுளிடம்‌ விசாரித்தார்‌? என்று அவர்களைக்‌ கேட்கும்படி 
கட்டளையிட்டார்‌” (Josephus Antiquities of the Jews 9.2.1). “கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌, 
பாகால்‌ செபூப்‌ என்ற இந்தக்‌ கடவுள்‌, சாத்தானுடைய அடையாளமாகி இருந்தான்‌ 
(மத்தேயு 12:24). அப்படிப்பட்ட ஒரு உடையானது பிற்காலத்‌ தீர்க்ககரிசிகளால்‌ 
உடுத்தப்பட்டிருந்தது (சகரியா 13:4; மத்தேயு 3:4) மற்றும்‌ அது அவர்களுடைய 
தொழிலின்‌ அடையாளமாகக்‌ கருதப்பட்டி ருந்தது. “அவரிடத்தில்‌ [அகசியாவினால்‌ 
அனுப்பப்பட்டிருந்த படைத்தலைவரிடத்தில்‌] எலியா, “நான்‌ உண்மையான 
தர்க்கதரிசிதானா என்று காண, நீ ஒரு சோதனையைக்‌ கொண்டிருக்கலாம்‌, நான்‌ 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, போர்வீரர்களையும்‌ உன்னையும்‌ அழிக்கும்படி 
ஜெபிப்பேன்‌” என்று கூறினார்‌. அவ்வாறே அவர்‌ ஜெபித்தார்‌, தீயின்‌ சுழற்காற்று 
ஒன்று விழுந்தது, அது படைத்தலைவரையும்‌, அவருடன்‌ இருந்தவர்களையும்‌ 
அழித்துப்‌ போட்டது” (1089001105 Antiquities of the Jews 9.2.1). 


162 


14 


£யாாராம்‌ 


ஒரு அழிவைப்‌] எதீர்நடத்துல்‌ 


CSL LED: 2 Dg 1:17; 926 


“தொடங்கினார்‌ ஆனால்‌ முடிக்கவில்லை” என்பவை, மக்களில்‌ பலர்‌ 
தங்களின்‌ வாழ்வை வாழ்ந்துள்ளது பற்றி மிகச்சிறப்பாக விவரிக்கும்‌ 
வார்த்தைகளாய்‌ இருக்கின்றன. அவர்கள்‌ “முடிக்காதவர்கள்‌,”” என்ற 
வகையில்‌ பணியாற்றி வாழ்ந்தவர்களாக, பல்வேறு தொழில்களில்‌ குதித்து, 
அவற்றில்‌ பாதிவரையில்‌ சென்று, பின்பு வெளியேறிய மக்களாக இருக்‌ 
கின்றனர்‌. 

டெக்சாஸ்‌ மாகாணத்தின்‌ அமரில்லோ என்ற இடத்தில்‌ உள்ள சடையின்‌ 
செய்திக்குறிப்பில்‌, டி.க்‌ மார்சியர்‌ என்பவரால்‌ எழுதப்பட்ட, ஓபராமொர்‌ 
காவ்‌ என்ற இடத்திற்கு அருகில்‌ பவேரியன்‌ ஆல்ப்ஸ்‌ என்ற இடத்தில்‌ 
இருந்த சிற்றுண்டிச்சாலை பற்றிய கட்டுரையொன்று அடங்கியிருந்தது. 
அந்தச்‌ சிற்றுண்டிச்‌ சாலையானது, மலையேறும்‌ சாலையின்‌ பாதிவழிகளில்‌ 
இருந்த “ஓய்வு நிறுத்தத்தின்‌” ஒரு வகையாகும்‌, அந்த மலை ஏறுவதற்குப்‌ பயிற்சி 
பெறுபவர்களின்‌ சிகரம்‌ என்று குறிப்பிட ப்பட்டிருந்தது. நிறுத்தும்‌ அவ்விடம்‌ 
“பாதிவமி வீடு” என்று அழைக்கப்பட டுள்ளது. அதை நடத்திய மனிதர்‌, அந்த 
இடத்தை “சந்தோஷமற்ற இடம்‌” என்றும்‌, அந்தச்‌ சிற்றுண்டிச்‌ சாலையின்‌ 
மேலாளர்‌ என்ற வகையில்‌ தமது பணியை “சந்தோஷமற்ற வேலை” என்றும்‌ 
திகைப்புக்குரிய வகையில்‌ சித்தரிக்கின்றார்‌. அவர்‌ தமது வேலையை ஏன்‌ 
இவ்வாறு சித்தரிக்கன்றார்‌ என்று அவரிடத்தில்‌ கேட்கப்பட்டபோது, 
அவர்‌ பின்வருமாறு விளக்கத்தைக்‌ கொடுத்தார்‌: 


மக்களின்‌ பெருங்கூட்டம்‌ ஒன்று உற்சாகத்துடன்‌ மலையில்‌ ஏறத்‌ 
தொடங்கும்‌. அவர்கள்‌ எனது பாதி வழி இல்லத்தை அடைந்த 
வேளையில்‌, பெரும்பான்மையானவர்களின்‌ உற்சாகம்‌ மறைந்து 
போயிருக்கும்‌. ஒருபுறத்தில்‌, கீழுள்ள உலகைக்‌ காண்பதற்குப்‌ பெரிய 
திறந்த ஜன்னல்‌ இருக்றெது, மலையேறுபவர்கள்‌ காட்சியின்‌ அழகு 
பற்றிய மனமகிழ்ச்சி மற்றும்‌ மகிழ்வுரையாடலின்‌ வெளிப்பாடு 
களுடன்‌ அதை நோக்கி விரைந்தனர்‌. ஆனால்‌ மறுபுறமாக, ம 
லையின்‌ உச்சியை நோக்கி அவர்கள்‌ கண்ணோக்கியபோது, அவர்கள்‌ எல்‌ 
லாருடைய ஊக்கமும்‌ ஆர்வமும்‌ கரைந்து போயிற்று. அவர்கள்‌ பெரிய 
தீயிடம்‌ ஆர்ப்பரிக்கும்‌ நெருப்புடன்‌ இருப்பதையும்‌ அசைச்‌ சுற்றிலும்‌ 
வசதியான நாற்காலிகளும்‌ சூடான காஃபி மற்றும்‌ சிற்றுண்டி 
வகைகளுடன்‌ புத்துணர்ச்சியூட்டும்‌ மேஜையும்‌ இருப்பதைக்‌ கண்டு, 


163 


அவர்கள்‌ போதிய தூரம்‌ ஏறியிருப்பதாக முடிவு செய்கின்றனர்‌. 
அவர்களில்‌ ஏறக்குறைய பாதிப்பேர்‌ இதைத்‌ தாண்டி ஒருக்காலும்‌ 
செல்வதில்லை. அவர்கள்‌ யாவரும்‌, தாங்கள்‌ களைப்புற்று இருப்பதாகவும்‌, 
தங்கள்‌ பாதங்கள்‌ ஈரமாயிருப்பதாகவும்‌, பனியானது மிகவும்‌ ஆழமாய்‌ 
இருப்பதாகவும்‌ தங்கள்‌ வழிகாட்டியிடம்‌ கூறுகன்றனர்‌. 

அவர்கள்‌ ஓய்வற்ற குழுவாக இருக்கின்றனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
கேளிக்கை செய்ய விரும்புகின்றனர்‌. அவர்கள்‌ அவ்வப்போது, 
காந்தத்தால்‌ இழுக்கப்பட்டது போல, பெரிய ஜன்னல்‌ அருகில்‌ 
சென்று, உச்சிக்குச்‌ செல்லும்‌ கூட்டத்தைக்‌ கவனிக்கின்றனர்‌. படிப்‌ 
படியாக, எல்லாவிஷயமும்‌ அமைதியாகும்‌ மற்றும்‌ அவர்களில்‌ 
ஒருவர்‌, “அவர்கள்‌ உச்சியில்‌ இருக்கின்றனர்‌!” என்று ஆச்சரியப்‌ 
படுவார்‌. பின்பு அந்தக்‌ குழுவினர்‌ எல்லார்மீதும்‌ இருள்‌ கவிழ்ந்து 
அமைகிறது. மலையேறியவர்கள்‌ பிரகாசமான, சிரிக்கும்‌, மற்றும்‌ 
வெளிர்சிகப்பு நிறக்கன்னங்கள்‌ ஆகியவற்றுடன்‌ திரும்பும்போது, 
பாதிவழி வீட்டில்‌ தங்கியிருந்தவார்கள்‌ பரிதாபத்திற்கு உரியவர்களாக 
இருக்கின்றனர்‌. ' 


ஒரு திட்டத்தை ஒருவர்‌ பாதிவழி வரையில்‌ மாத்திரம்‌ செய்திருக்கக்‌ 
கண்ணோக்கி இருக்கும்போது, மன எழுச்சியூட்டும்‌ ஒரு சாதனையில்‌ 
சலிப்பும்‌ ஏமாற்றமும்‌ சேர்ந்து கொள்கின்றன. 

ஓட்டத்தின்‌ நடுப்பாகம்தான்‌ மிகக்‌ கடினமான பாகம்‌ என்று ஓட்டப்‌ 
பந்தய வீரர்கள்‌ கூறுகின்றனர்‌. முதல்‌ ஒருசில மைல்கள்‌ மிகக்கடினமா 
யிருப்பதில்லை, ஏனென்றால்‌ ஓட்டப்பந்தய வீரர்கள்‌ புத்துணர்வுடனும்‌ 
ஏராளமான சக்தியுடனும்‌ இருப்பார்கள்‌. கடைசி ஒன்று அல்லது இரண்டு 
மைல்கள்‌ கடினமானவைகளாக இருந்தாலும்‌ சகிக்கக்கூடியவைகளாக 
இருக்கின்றன, ஏனென்றால்‌ ஓட்டப்பந்தய வீரர்கள்‌, ஏற்கனவே தங்கள்‌ 
பயங்கரமான ஓட்டத்தை ஏறக்குறைய முடித்திருப்பதை அறிகின்றனர்‌. 
இடையில்‌ உள்ள மைல்கள்‌, அந்த விருப்பக்குறைவான, அழைப்புவிடுக்காத 
மைல்கள்காம்‌, மிகக்கடினமானவைகளாக உள்ளன. மத்திய வழியில்‌ உள்ள 
இடமானது வேதனையையும்‌ ஒழுங்குபடுத்துதலையும்‌ தவிர, அளிப்பதற்கு 
வேறெதையும்‌ கொண்டி ருப்பதில்லை; இந்தப்பகுதியானது சகித்துக்கொள்‌ 
ளப்பட வேண்டியதாகும்‌. வெற்றிகரமான ஒவ்வொரு ஓட்டப்‌ பந்தய 
வீரரும்‌, இந்த மத்தியவழி இடமானது தன்னை அஊக்கமிழக்கவும்‌ 
பந்தயத்தில்‌ இருந்து வெளியேறவும்‌ செய்ய அனுமதிப்பதில்லை என்று 
தமக்குள்‌ முடிவு செய்ய வேண்டியதாக உள்ளது. 

ஒரு பணிப்பொறுப்பைத்‌ தொடங்குகிற மக்கள்‌ பாராட்டப்பட 
வேண்டும்‌; தங்கள்‌ பொறுப்புகளில்‌ சோம்பேறித்தனமாயிருக்கிற 
எண்ணற்ற மற்றவர்களைப்போல்‌ இராமல்‌, அவர்கள்‌ குறைந்தபட்சம்‌ 
வேலையைக்‌ தொடங்குவது என்பதையாவது கேர்ந்துகொண்டுள்ளனர்‌. 
ஒருக்காலும்‌ தொடங்காதிருத்தல்‌ என்பது ஒருவருடைய வாழ்வின்‌ 
மாபெரும்‌ துன்பங்களில்‌ ஒன்றாக உள்ளது. பயணத்தைத்‌ துவங்கி 
வெளிச்செல்லுகல்‌ என்பது பெரிய முக்கியமான அடிவைப்பாக உள்ளது. 
இருப்பினும்‌, எந்த ஒரு முயற்சிக்கும்‌ அதன்‌ நிறைவேற்றமே உண்மையில்‌ 


164 


குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. ஒரு முயற்சியைத்‌ தொடங்கி ஆனால்‌ 
இருதயத்தை இழந்து அதை நிறைவேற்றுவதற்குச்‌ சகிப்புத்தன்மையைக்‌ 
கூட்டிச்‌ சேர்க்க இயலாதவர்கள்மீது நாம்‌ பரிதாபப்படுகின்றோம்‌. பாதி 
வழியில்‌ வெளியேறிவிடுதல்‌ என்பதில்‌ அங்கலாய்ப்பு உள்ளது, மற்றும்‌ 
ஒரு வேலையை முடிக்கும்‌ வரை நிலைத்திருப்பதில்‌ வீரார்ந்த தன்மை 
உள்ளது. 

வெளியேறுபவர்களை மூன்று வகுப்பினராகப்‌ பிரிக்க முடியும்‌: 





முதலாவது, மக்களில்‌ சிலர்‌ தொடங்குவதாக உறுதிமேற்கொள்கின்றனர்‌, 
ஆனால்‌ அந்த உறுதியை ஒருக்காலும்‌ நிறைவேற்றுவதில்லை. அவர்கள்‌ 
ஒரு முடிவை மேற்கொள்வதினால்‌ சரியான திசையில்‌ ஒரு அடி எடுத்து 
வைக்கின்றனர்‌, ஆனால்‌ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுதலை நோக்கி 
இன்னொரு அடி எடுத்து வைப்பதில்லை. இரண்டாவது, ஒருசில அடிகள்‌ 
எடுத்து வைத்துவிட்டு பின்பு வெளியேறி விடுகின்றனர்‌. அவர்கள்‌ 
கூட்டத்தின்‌ மத்தியில்‌, பயணத்தில்‌ ஒருசில மைல்களுக்குப்‌ பின்பு நின்று 
விடுகின்றனர்‌. மூன்றாவது, மக்களில்‌ சிலர்‌ பாதிவழி இடத்திற்கும்‌ அப்பால்‌ 
செல்லுகின்றனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ முடிவை நெருங்குமுன்பு களைத்துப்‌ 
போய்‌ வெளியேறுகின்றனர்‌. அவர்கள்‌ தாம்‌ இந்தக்‌ குழுக்கள்‌ யாவற்றிலும்‌ 
மிகவும்‌ கவலைக்குரியவர்களாய்‌ இருக்கின்றனர்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ 
இலக்கின்‌ காட்சிக்குள்‌ வந்தும்‌ முயற்சியை விட்டுவிடுகின்றனர்‌. 

முதல்‌ அடியெடுத்து வைப்பவர்களான, அதாவது முகலடி எடுத்து 
வைத்து, பின்பு தொடர்ந்து நடக்காமல்‌ இருக்கின்றவார்களான, முதலாவது 
குழுவைப்‌ பற்றி நாம்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌. அவர்கள்‌ வாக்குறுதி அளிக்‌ 
கின்றனர்‌, ஆனால்‌ அதை நிகழ்த்துவதில்லை. அவர்கள்‌ சரியான திசையில்‌ 
முன்னோக்கிச்‌ செல்லுகின்றனர்‌, ஆனால்‌ தொடக்கத்திலேயே முயற்சியை 
நிறுத்தி விடுகின்றனர்‌. 

இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ ஒன்பதாவது அரசரான யோராம்‌,? இந்த 
அசாதாரணத்‌ தன்மைக்கு மிகச்சிறப்பான உதாரணமாக இருக்கின்றார்‌. 
அகசியா பிள்ளைகளின்றி இறந்து போனதால்‌, ஆகாபின்‌ இரண்டாவது 
மகனான யோராம்‌ இஸ்ரவேலின்‌ அரசராக ஆட்சி செய்ய வந்தார்‌. 
அகசியா காலத்திற்கு முன்பாக மரணம்‌ அடைந்தபோது, யோராம்‌ 
அரியணையில்‌ ஏறி, கி.மு. 852 முதல்‌ 841 வரை பன்னிரெண்டு ஆண்டுகள்‌ 
ஆட்சி செய்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 3:1). 


ஒரு பொதுவான தவறு 

வெகு காலத்திற்குப்‌ பிறகு, இஸ்ரவேலின்‌ ஒரு அரசரைப்‌ பற்றிப்‌ 
பாராட்டத்தக்க விஷயங்கள்‌ கூறப்படக்கூடும்‌. அவர்‌ சத்தியத்தை நோக்கி 
ஒரு சிறு அடிவைப்பை எடுத்து வைத்தார்‌. அவர்‌ தமது தந்தையாகிய 
ஆகாப்‌ அமைத்திருந்த உருவத்தை [சிலையை] நீக்கிப்போட்டார்‌. “அது 
அதிகமானதல்ல!” என்று நீங்கள்‌ கூறலாம்‌, ஆனால்‌ அது குறைந்தபட்சம்‌ 
ஒரு அடிவைப்பாக உள்ளது. அவர்‌ துன்மார்க்கராய்‌ இருந்தார்‌, ஆனால்‌ 
அவர்‌ ஒரு நல்ல செயலைச்‌ செய்தார்‌. 





165 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்தான்‌; ஆனாலும்‌ 
குன்‌ தகப்பனைப்போலும்‌ தன்‌ தாயைப்போலும்‌ அல்ல; தன்‌ தகப்பன்‌ 
பண்ணுவித்த பாகாலின்‌ சிலையை அகற்றிவிட்டான்‌ (2 இராஜாக்கள்‌ 
3:2). 


யோராம்‌ செய்தவற்றைப்‌ பற்றிய பலவிவரங்கள்‌ நமக்குத்‌ தரப்பட்‌ 
டிருப்பதில்லை, ஆனால்‌ அவர்‌ - ஒரு சுருக்கமான காலகட்டத்திற்கு - 
செய்யப்பட வேண்டியவற்றை நோக்கித்‌ தமது பாதங்களை எடுத்து 
வைத்தவராகக்‌ காணப்படுகின்றார்‌. அவர்‌ சரியான திசையில்‌ தொடர்ந்து 
நடையிடவில்லை, ஆனால்‌ சீர்திருத்தத்தை நோக்கி அவர்‌ ஒரு அங்குலம்‌ 
முன்னேறினார்‌. 

அவர்‌ தேவனைப்‌ பின்பற்றுவதற்கான உண்மையான விருப்பம்‌ 
எதினாலும்‌ அல்ல, ஆனால்‌ அரசியல்‌ரீதியான காரணங்களுக்காக 
[பாகாலின்‌] சிலையை நீக்கிப்‌ போட்டிருக்கலாம்‌. ஒருவேளை அவர்‌ 
மக்களைப்‌ பிரியப்படுத்துபவர்போல நடித்திருக்கலாம்‌. யேசபேலின்‌ 
மதவெறியும்‌ பாகாலியத்திற்கு ஆகாப்‌ அனுமதித்திருந்ததாலும்‌ 
மக்கள்‌ மத்தியில்‌ தனது ஓட்டத்தைக்‌ கொண்டிருந்தது என்பது உறுதி. 








யெகோவாவை ஆராதிப்பதற்குப்‌ பதில்‌ பாகாலை ஆராதித்தலை 
வைப்பதற்கான யேசபேலின்‌ முயற்சி தனது பலத்தில்‌ அதிகமானதை 
இழந்திருந்தது, தேவனுடைய ஒற்றை ஆள்‌ இராணுவமாக இருந்த 
எலியாவுக்கு நன்றி. பிற்பாடு, நாம்‌ இஸ்ரவேலில்‌ இருந்த பாகாலின்‌ 
ஆசாரியர்கள்‌ எண்ணிக்கையில்‌ குறைந்து போனதையும்‌, யெகூ என்பவர்‌ 





இந்த ஆசாரியார்களில்‌ பெரும்பான்மையானவர்களைக்‌ கொல்வதற்காக, 
அவர்களைப்‌ பாகாலின்‌ ஒரு கோவிலுக்குள்‌ ஒன்றுகூட்ட முடிந்ததையும்‌ 
காண்போம்‌ (2 இராஜாக்கள்‌ 10:18). அப்படிப்பட்ட நிகழ்ச்சியானது, 
பொதுவாக மக்கள்‌ யெகோவாவை ஆராதிக்கப்‌ பின்‌ திரும்பியிருந்தனர்‌ 
என்று நம்பும்படி நம்மை வழிநடத்துகிறது; இல்லையென்றால்‌, யெகூவின்‌ 
இந்தச்‌ சீர்திருத்தம்‌ அவ்வளவு சுலபமாகச்‌ செயல்படுத்தப்பட்டிருக்க 
முடியாது. இந்த வேளையில்‌ பொதுஜன அபிப்பிராயமானது பாகாலைக்‌ 
காட்டிலும்‌ யெகோவாவுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்திருக்க வேண்டும்‌. 
இந்த மாற்றத்தைக்‌ கண்ட யோராம்‌, தாம்‌ கொண்டிருந்த எந்த உறுதிப்‌ 
பாட்டினாலும்‌ அல்ல, ஆனால்‌ மக்களின்‌ ஆதரவை ஆகாயப்படுத்திக்‌ 
கொள்வதற்காகவே [பாகாலின்‌] சிலையை அகற்றிப்‌ போட்டிருக்கலாம்‌. 
நாம்‌ யோராமுக்கு, சந்தேகத்தின்‌ பலன்களைக்‌ கொடுத்து, சீர்திருத்‌ 
குத்தை நோக்கி மாண்புமிகுந்த முடிவை மேற்கொள்வதற்காக அவர்‌ 
ஒருமுறையாவது தமது இருதயம்‌ தூண்டப்பட்ட வராக இருந்தார்‌ என்று 
கூறினாலும்கூட, அப்போதும்‌ நாம்‌ அவரது முடிவானது விளைவுள்ள எந்த 
செயலுக்கும்‌ வழி நடத்தவில்லை என்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும்‌. 
அவர்‌ ஒரே ஒரு சிறிய அடிவைப்பை எடுத்து வைத்தார்‌; அவர்‌ நடையை 
மேற்கொள்ளவில்லை. புறதெய்வ விக்கிரகாராதனையை நீக்ப்போட 
முயற்சியை அவர்‌ மேற்கொண்டிருந்திருப்பார்‌ என்றால்‌, அது ஒன்றையும்‌ 
அர்த்தப்படுத்தியிராத மற்றும்‌ விரைவிலேயே ஓழிந்துபோன அற்பமான 





166 


முயற்சியாகவே இருந்தது. 

யோராம்‌ தமது ஆட்சியின்போது, யோசபாத்தின்‌ மூலமாக யூதாவுடன்‌ 
ஒரு நெருங்கிய உடன்படிக்கையைப்‌ பராமரித்தார்‌. ஒருவேளை இந்தச்‌ 
செல்வாக்கு அவரை அவரது தந்தை, தாய்‌ மற்றும்‌ சகோதரர்‌ ஆகியவர்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ சிறிதே சிறந்தவராக்கியிருக்கலாம்‌. நாம்‌ கண்டுள்ளபடி 
அவர்‌, ஆகாப்‌ வைத்த பாகாலின்‌ உருவச்சிலையை நீக்கப்போட்டார்‌, 
ஆனால்‌ அவர்‌ யெரொபெயாமின்‌ விக்கிரகாராதனையைப்‌ பராமரித்தார்‌ 
என்பதைக்‌ கூடுதலாகக்‌ கூற, ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌ விரைந்தார்‌ 
(2 இராஜாக்கள்‌ 3:2, 3). இவ்விதமாக அவர்‌ ஒருக்காலும்‌ தேவனிடத்தில்‌ 
உண்மையாகக்‌ திரும்பவில்லை. 

அவரது வாழ்வின்‌ இந்தச்‌ சிறு துணுக்கு, அவர்‌ தொடங்கி வைத்த 
சிறிய சீர்திருத்தம்‌ என்பது, நாம்‌ வாழ்வதில்‌ செய்யக்கூடிய பொதுவான 
சாதாரணமான தவறைப்‌ பற்றிப்‌ பலதொகுதிகளை நமக்கு உரைக்கிறது. 
நாம்‌ பரிசுத்தமான நடக்கையை விளைவிக்காத, காட்சிப்படுத்தும்‌ உரிமை 
கோருதல்களை ஏற்படுத்தாமல்‌ இருக்கும்படி எச்சரிக்கையாய்‌ இருக்க 
வேண்டும்‌. நாம்‌ பணியை மேற்கொள்ளாமல்‌ பொருத்தனையை ஏற்படுத்த 
முடியாது. 


ஒரு பேரழிவான விளைவு 

தேவபக்தியை நோக்கி ஒருகணம்‌ மாத்திரம்‌ செயல்புரியத்‌ தொடங்கு, 
ஆனால்‌ தேவபக்தியுள்ள வாழ்வை ஒருக்காலும்‌ மேம்படுத்திக்‌ கொள்ளாத 
ஒரு நபர்‌, எங்குமே செல்லாத பழைய கார்‌ ஒன்றைப்‌ போன்றவராக 
இருக்கின்றார்‌. நீங்கள்‌ அதன்‌ சாவியைப்‌ போட்டுத்‌ திருப்புவீர்கள்‌, ஆனால்‌ 
அந்தக்‌ கார்‌ புகையைக்‌ துப்பி, உமிழ்தல்களை வெளிப்படுத்தி, குலுங்கி, 
பின்பு இயக்கமற்றுப்‌ போகிறது; அது சாலையில்‌ சர்ரென்று ஒருக்காலும்‌ 
செல்லாது. அது போக்குவரத்துக்கு உதவுவதற்காக அல்ல, ஆனால்‌ ஒரு 
குலைவலியாக, வண்ணம்‌ கீட்டப்பட்ட குப்பை குவியலாக மாத்திரமே 
உள்ளது. 

ஒருவாழ்வு நடையை ஒருக்காலும்‌ விளைவிக்காத ஒரு முடிவை 
அடைதலானது ஏன்‌ மிக உயர்ந்த அளவிலான தவறாக உள்ளது என்பதற்கு 
யோராம்‌ மூன்று காரணங்களை விவரிக்கின்றார்‌. ஒரு அடிவைப்பு 
மாத்திரம்‌ எடுத்து வைத்துவிட்டுப்‌ பின்பு நடையைத்‌ தொடராக, அல்லது 
வாழ்வை வாழாத ஒருவர்‌, இழிவாகத்‌ தோல்வியடைகின்றார்‌ என்பதை 





அவர்‌ நமக்குக்‌ காண்பிக்கின்றார்‌. 


மனிதரால்‌ மதிக்கப்படாதிருத்தல்‌ 

முதலாவது, நீதியான வாழ்வை யோராம்‌ ஒருக்காலும்‌ மேற்கொள்‌ 
ளாமல்‌ இருந்தபடியால்‌, அவர்‌ மனிதரால்‌ மதிக்கப்படவில்லை. அவரைச்‌ 
சுற்றிலும்‌ இருந்தவர்கள்‌ அவரை, வாழ்வின்‌ போராட்டத்தில்‌ உண்மை 
யாகப்‌ பங்கேற்றவராக அல்ல, ஆனால்‌ ஒரு தோல்வியாளராக, முதுகெலும்‌ 
பற்ற கோழையாகக்‌ கண்ணோக்கினர்‌. 2 இராஜாக்கள்‌ 3ல்‌ கீர்க்கதரிசியான 
எலிசா, யோராமை ஒஓஒப்புக்கொள்ளாமல்‌,/மதியாமல்கூட இருந்தார்‌ 


167 


என்பகைக்‌ கவனியுங்கள்‌. 

அகசியா அரியணை ஏறியபோது, மோவாபியர்கள்‌ இஸ்ர 
வேலுக்குத்‌ தாங்கள்‌ கீழ்ப்பட்டிருத்தலுக்கு எதிராகக்‌ கலகம்‌ செய்தனர்‌. 
அதிகாரமற்ற, துன்மார்க்கரான அரசராயிருந்த, அகசியா அதைப்பற்றி 
ஒன்றும்‌ செய்யக்‌ கூடாதவராய்‌ இருந்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 3:4, 5). 
அகசியா இரண்டு ஆண்டுகளில்‌ சிலபகுதிக்‌ காலம்‌ மாத்திரமே ஆட்சி 
செய்திருந்தார்‌ என்பதால்‌, ஒருவேளை யோராமே, மோவாபியர்‌ 
கப்பம்‌ கட்ட தவறிய விஷயத்தை எதிர்கொண்ட முதல்‌ அரசராக 
இருந்திருக்கலாம்‌. மோவாபியரை மீண்டும்‌ தமது ஆளுகை வட்டத்திற்குள்‌ 
கொண்டுவருதல்‌ என்பதே அவரது உடனடியான முடிவாக இருந்தது. அவர்‌ 
தமக்கு உதவி தேவை என்பதை அறிந்த நிலையில்‌, தமது தகப்பனின்‌ 
கூட்டாளியும்‌, யூதாவின்‌ அரசருமான யோசபாத்திடத்திலும்‌, ஏதோமின்‌ 
அரசரிடத்திலும்‌ உதவி நாடினார்‌ (2 இராஜாக்கள்‌ 3:7, 8). அவ்விரு அரசர்களும்‌ 
உதவிபுரியச்‌ சம்மதித்து, யுத்தத்திற்கான திட்டங்கள்‌ வகுக்கப்பட்டன. 
அவர்கள்‌ மோவாப்‌ நாட்டை தெற்கில்‌ இருந்து அணுகும்படி, சவக்கடலின்‌ 
தென்முனையைச்‌ சுற்றிச்‌ செல்லும்‌ நீண்ட பாதையில்‌, மோவாபுக்கு 
எதிராக அணிவகுத்துச்‌ சென்றனர்‌. 

ஏழுநாள்‌ பயணத்தில்‌ அவர்களிடத்தில்‌ இருந்த தண்ணீர்‌ தீர்ந்து 
போயிற்று (2 இராஜாக்கள்‌ 3:9, 10). அவர்கள்‌ வந்திருந்த பகுதியில்‌ இருந்த 
ஊற்றுக்கள்‌ பஞ்சத்தின்‌ காரணமாக வற்றிப்போய்‌ இருந்தன, மற்றும்‌ 
அவர்கள்‌ தங்களுக்கு ஏற்பட்ட தண்ணீர்த்‌ தவனத்தினிமித்தம்‌ பெரும்‌ 








சோர்வடைந்திருந்தனர்‌. என்ன செய்யலாம்‌ என்று தங்களை வழிநடத்தத்‌ 
தீர்க்கதரிசி ஒருவர்‌ வேண்டும்‌ என்று யோசபாத்‌ கேட்டார்‌, மற்றும்‌ 
அவ்விடத்திற்கு அருகில்‌ முகாமிட்டிருந்த எலிசாவின்‌ பெயர்‌ பரிந்துரைக்கப்‌ 
பட்டது (2 இராஜாக்கள்‌ 3:11). மூன்று அரசர்களும்‌ எலிசாவைக்‌ கண்டு 
அவரது உதவியை வேண்டுவதற்குச்‌ சென்றனர்‌. பெருவருத்தமான 
காலத்தில்‌, அரசர்கள்கூடப்‌ பிச்சைக்காரர்கள்‌ ஆகிவிடுகின்றனர்‌. அம்மூவரின்‌ 
சார்பாகப்‌ பேசியவரான யோராம்‌, தங்களுக்கு உதவும்படி எலிசாவிடம்‌ 
வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. ராஜரீகத்தினால்‌ பயமடையாத எலிசா, 
யோராமை நோக்கினார்‌ மற்றும்‌ அவரை அவர்‌ இடத்தில்‌ வைத்தார்‌: 





“எலிசா இஸ்ரவேலின்‌ ராஜாவைப்‌ பார்த்து: எனக்கும்‌ உமக்கும்‌ 
என்ன? நீர்‌ உம்முடைய தகப்பனின்‌ தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌, 
உம்முடைய தாயாரின்‌ தர்க்கதரிசிகளிடத்திலும்‌ போம்‌ என்றான்‌.” 
அதற்கு இஸ்ரவேலின்‌ ராஜா: “அப்படியல்ல, கர்த்தர்‌ இந்த மூன்று 
ராஜாக்களையும்‌ மோவாபியரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறதற்கு 
வரவழைத்தார்‌ என்றான்‌.” அதற்கு எலிசா: “நான்‌ யூதாவின்‌ ராஜா 
வாகிய யோசபாத்தின்‌ முகத்தைப்‌ பாராதிருந்தால்‌ நான்‌ உம்மை 
நோக்கவுமாட்டேன்‌, உம்மைப்‌ பார்க்கவுமாட்டேன்‌ என்று சேனை 
களுடைய கர்த்தருக்கு முன்நிற்றெ நான்‌ அவருடைய ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌” (2 இராஜாக்கள்‌ 3:13, 14). 


ஆவிக்குரிய விஷயங்களைப்‌ பற்றி யோராமிடம்‌ பேசுதல்‌ என்பது, 


168 


நயப்பாங்கு பற்றி ஹாலிவுட்‌ நடிகையிடம்‌ பேசுதலைப்‌ போன்றோ 
அல்லது நேர்மையைப்‌ பற்றி கொள்ளைக்‌ கூட்டம்‌ ஒன்றிடம்‌ 
பேசுதலைப்‌ போன்றோ இருக்கும்‌ என்று எலிசா அறிந்திருந்தார்‌. 
உறுதிப்பாடு அல்லது ஒப்புவிப்பு என்பவற்றினால்‌ அல்ல, ஆனால்‌ 
ஒரு இடர்ப்பாட்டின்‌ காரணமாகவே, யோராம்‌ யெகோவாவைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌ என்பதை அவர்‌ [எலிசா] அறிந்திருந்தார்‌. 
ஆகையால்‌, யோசபாத்தினிமித்தமாக மாத்திரமே, எலிசா கர்த்தரை 
நாடினார்‌, மற்றும்‌ கர்த்தர்‌ யோசபாத்தினிமித்தமாக இஸ்ரவேலுக்கு வெற்றி 
குரப்படுமென்று வெளிப்படுத்தினார்‌. அவர்கள்‌ அந்தப்‌ பள்ளத்தாக்கு 
முழுவதிலும்‌ வாய்க்கால்களை வெட்ட வேண்டும்‌ என்று கூறப்பட்டனர்‌. 
தேவன்‌ அவர்களின்‌ காட்சிக்கு அப்பால்‌ இருந்து, தண்ணீரைத்‌ தாமே 
அனுப்பப்‌ போவதாகக்‌ கூறினார்‌ (2 இராஜாக்கள்‌ 3:16-19). அடுத்த 
நாள்‌ காலையில்‌ அந்த வாய்க்கால்கள்‌ தண்ணீரால்‌ நிரம்பியிருந்தன (2 
இராஜாக்கள்‌ 3:20). 

அடுத்த நாள்‌ காலையில்‌ மோவாபியர்‌ யுத்தம்‌ செய்ய வந்தபோது, 
சூரியன்‌ அந்தத்‌ தண்ணீரின்‌ மேல்‌ பிரகாசித்ததினால்‌, அந்தத்‌ தண்ணீர்‌ 
அவர்களுக்கு, வன்மையான போராட்டத்தின்‌ பின்விளைவாக ஏற்பட்ட 
இரத்தம்போல்‌ சிவப்பாய்க்‌ காணப்பட்டது (2 இராஜாக்கள்‌ 3:22). அவர்கள்‌ 
இம்மூன்று அரசர்களும்‌ ஒருவர்‌ மற்றவருடன்‌ போரிட்டு அதனால்‌ தான்‌ 
குரையானது இரத்தத்தினால்‌ சிவப்பாயிற்று என்று முடிவு செய்தனர்‌ 
(2 இராஜாக்கள்‌ 3:23). அவர்கள்‌ யுத்தத்தில்‌ எஞ்சிய பொருட்களைச்‌ 
சேகரிப்பதற்காக முகாமிற்குள்‌ விரைந்தனர்‌. இம்மூன்று அரசர்களின்‌ 
இராணுவங்கள்‌ எழும்பி, சந்தேகப்படாதிருந்த மோவாபியர்களைக்‌ 
கொன்றுபோட்டு முற்றிலுமாக அவர்களைத்‌ தோல்வியடையச்‌ செய்தனர்‌. 
ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருந்தபடி, அவர்கள்‌ நகரங்களுக்கு 
முன்னேறிச்‌ சென்று, மோவாப்‌ நாடு முழுவதையும்‌ இடித்துத்‌ தரைமட்ட 
மாக்கினர்‌ (2 இராஜாக்கள்‌ 3:25). கடைசியில்‌, அவர்கள்‌ மோவாபிய 
அரசரான மேசாவை, கிராரேசேக்‌ என்ற இடத்தில்‌ சுற்றி வளைத்தனர்‌, 
மற்றும்‌ அவரை அழிக்கத்‌ தயாராயினர்‌ (2 இராஜாக்கள்‌ 3:25, 269. 

பெரிதும்‌ வருத்தமுற்ற மேசா, தமது மூத்த மகனை ஒவ்வொருவரும்‌ 
கண்ணோக்கும்படி மதில்மீது சர்வாங்க தகன பலியாகச்‌ செலுத்தினார்‌ 
(2 இராஜாக்கள்‌ 3:27). ஒருவேளை அவர்‌, அப்படிப்பட்ட ஒரு பலி, 
தமது இராணுவத்தை எழுப்பி இஸ்ரவேல்‌ மக்களை வேறெதுவும்‌ 
செய்யக்கூடாதபடி ஒழுக்கவீனப்படுத்தும்‌ என்று நினைத்து இந்தத்‌ தீய 
செயலைச்‌ செய்திருக்கலாம்‌. யூதா ஜனங்கள்‌, ஏதோமியர்கள்‌ மற்றும்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ யாவரும்‌ அவர்களிடத்தில்‌ இருந்து புறப்பட்டுப்‌ போய்‌ 
அவர்களைத்‌ தனியே விடும்‌ அளவுக்கு அவரது செயல்கள்‌ மிகவும்‌ பயங்கர 





மாயிருந்தன.* 

எலிசா மற்றும்‌ தேவன்‌ ஆகியோரின்‌ உதவியுடன்‌, இம்மூன்று இராணு 
வங்களும்‌, மோவாபியரைத்‌ தோல்வியடையச்‌ செய்வதில்‌ வெற்றி 
நிறைந்தவர்கள்‌ ஆயினர்‌ (2 இராஜாக்கள்‌ 3:4-27), ஆனால்‌ மோவாபியர்‌ 
கீழ்ப்படியும்படி கொண்டுவரப்படவில்லை. அவர்கள்‌ “தங்களின்‌ சொந்தப்‌ 


169 


புண்களைத்‌ தாங்களே நக்கும்‌”ப்டி தனிமையில்‌ விடப்பட்டனர்‌ மற்றும்‌ 
இந்த நிர்மூலத்திற்கு அருகிலான நிகழ்ச்சிக்குப்‌ பின்பு அவர்கள்‌ மீண்டும்‌ 
குழுவாயினர்‌. 

யுத்தத்திற்கு முன்‌ எலிசா யோராமை நடத்திய விதம்‌, கர்த்தரால்‌ 
யோராம்‌ ஒரு அரசராயிருக்கக்கூடாத வறிய ஒரு சாக்குப்போக்கு என்று 





கருதப்பட்டகைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. அவரது இருதயம்‌ தீர்க்கதரிசி 





யினால்‌ எக்ஸ்‌-கதிர்‌ சோதனைக்கு உட்பட்டது, மற்றும்‌ அவர்‌ யாரா 
யிருந்தார்‌ என்பது வெளிப்படுத்தப்பட்டது - அவர்‌ தன்னுடையதல்லாத 





உதவிக்காகத்‌ தேவனைத்‌ தேடும்‌ நடத்துனராக இருந்தார்‌, ஆனால்‌ தேவன்‌ 








கட்டளையிட்டபடி நடக்க அவர்‌ [யோராம்‌] ஒருக்காலும்‌ நோக்கம்‌ 
கொண்டிருந்தவர்‌ அல்ல. மற்ற பலரைப்போன்று அவரும்‌, தேவனுடைய 
மக்களுக்கான ஆசீர்வாதங்களை விரும்பினார்‌ ஆனால்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார்‌. யோராமைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
தீர்க்கதரிசி என்பவர்‌ புட்டியில்‌ உள்ள ஒரு பூதமாக - புலன்ரீதியான 
விருப்பங்களை நிறைவேற்றும்‌ ஊழியனாக - இருந்தாரே தவிர, தேவபக்தி 
யுள்ள வாழ்விற்கு வழிநடத்தும்‌ ஆவிக்குரிய வழிகாட்டியாயிருந்ததில்லை. 





சத்தியத்தினால்‌ செயல்விளைவு ஏற்படுத்தப்படாதிருத்தல்‌ 

இரண்டாவது, சத்தியத்திற்கு யோராமின்‌ இருதயம்‌ பதில்செயல்‌ 
செய்யாததாகி இருந்ததில்‌, முழுவழியிலும்‌ செல்வதற்குப்‌ பதிலாகப்‌ பாதி 
வழி மாத்திரம்‌ போவதில்‌ உள்ள துன்பம்‌ காணப்படுகிறது. யோராமின்‌ 
ஆளுகைக்‌ காலம்‌ என்பதே அவருக்கு இருந்த ஒரே ஆசீர்வாதமாயிருந்தது. 
அவர்‌ எலிசா என்ற தீர்க்கதரிசியின்‌ ஊழியத்தினுடைய உச்சக்‌ காலத்தில்‌ 
அரியணை ஏறினார்‌. எலிசாவின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ கொடுத்திருந்த 
அற்புதங்கள்‌ சிலவற்றை அவர்‌ கண்டு அவற்றில்‌ இருந்து பயனடைந்திருந்‌ 
தார்‌. 

எலிசாவின்‌ பிரசன்னத்தில்‌ இருத்தல்‌ என்ற அரிய பாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டிருந்த எவரொருவரும்‌, அவரது வாழ்வு மற்றும்‌ செய்தி 
ஆகியவற்றினால்‌, தம்மையே முழுமையாகத்‌ தேவனுடைய சித்தத்திற்கு 
ஓப்புக்கொடுக்கும்படி நிர்ப்பந்தம்‌ செய்யப்படுவார்‌ என்று நாம்‌ நினைக்கலாம்‌, 
ஆனால்‌ யோராம்‌ அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை ஒருக்காலும்‌ ஏற்படுத்‌ 
தியது இல்லை. அவர்‌ தேவனுடைய திகைப்பூட்டும்‌ கிரியைகளைக்‌ கண்டு, 
கேட்டு அவற்றில்‌ பங்கேற்றிருந்தார்‌; ஆனாலும்‌ அவர்‌ தேவனுக்கு முழுமை 
யாகத்‌ தம்மை ஒப்புவிக்கும்‌ வட்டத்திற்குப்‌ புறம்பேதான்‌ நின்றிருந்தார்‌. 

உதாரணமாக, சீரியர்களின்‌ இராணுவத்தினுடைய அசைவுகளைப்‌ 
பற்றியும்‌ இஸ்ரவேலுக்கு எதிரான அவர்களுடைய யுத்தத்‌ திட்டங்களைப்‌ 
பற்றியும்‌, வெளிப்படுத்துதல்களை எலிசாவிடமிருந்து யோராம்‌ பெற்றிருந்‌ 
தார்‌ (2 இராஜாக்கள்‌ 6:10). இந்தத்‌ தகவல்கள்‌, யோராமை சீரியர்கள்மீது 
கூடுதலான வெற்றிகளை அதாயப்படுத்திக்கொள்ளக்‌ கூடியவராக்கிற்று. 


அக்காலத்தில்‌ சீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணி, “இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளயமிறங்குவேன்‌” என்று 


170 


தன்‌ ஊழியக்காரரோடே ஆலோசனைபண்ணினான்‌. ஆகிலும்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்தில்‌ ஆள்‌ 
அனுப்பி: “இன்ன இடத்துக்குப்‌ போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்‌; 
சீரியர்‌ அங்கே இறங்குவார்கள்‌ என்று சொல்லச்‌ சொன்னான்‌. ” 
அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா தேவனுடைய மனுஷன்‌ தன்னை 
எச்சரித்து, தனக்குக்‌ குறித்துச்‌ சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை 
அனுப்பிப்‌ பார்த்து எச்சரிக்கையாயிருந்து, இப்படி அநேகந்தரம்‌ 
தன்னைக்‌ காத்துக்கொண்டான்‌ (2 இராஜாக்கள்‌ 6:8-10). 


எலிசாவின்‌ மூலமாக வந்த, தேவனுடைய கிருபை மற்றும்‌ வழிநடத்துதல்‌ 
ஆகியவற்றின்‌ இந்த வெளிப்பாடுகள்‌ யோராமுக்குள்‌ உண்மையான 
இருதயத்தையும்‌ கீழ்ப்படிதலுள்ள ஆவியையும்‌ உண்டாக்கி இருக்க 
வேண்டும்‌. இருந்தபோதிலும்‌, யோராம்‌ மாற்றம்‌ அடையாத ஒரு அரசர்‌ 
என்ற வகையிலேயே தமது வேலைகளைச்‌ செய்யச்‌ சென்றார்‌.” 

பிரிவுபட்ட இருதயம்‌, சாட்சியத்தினால்‌ பெரும்பாலும்‌ பாதிக்கப்‌ 
படுவதில்லை. அரை இருதயம்‌ கொண்ட நபர்‌, சத்தியம்‌ தம்மீது கிரியை 
செய்யாத வகையில்‌ இருக்கின்றார்‌. அவரது சிந்தனையானது அவர்‌ 
ஏற்படுத்தும்‌ உறுதிப்பாட்டின்‌ வகையினால்‌ ஏற்படுத்தப்பட்டு, அவர்‌ 
தமது முடிவை மாற்றமாட்டார்‌ என்று உலகில்‌ உள்ள எல்லா ஆதாரமும்‌ 
விளக்கப்படுத்துறெது. 

ஒருவர்‌, பென்சீலின்‌ என்ற மருந்து தமது உடலில்‌ கிரியை செய்யாத 
அளவுக்கு, மிக அதிகமாக அந்த மருந்து தமது உடலில்‌ செலுத்தப்படு 
வதைப்‌ பெறக்கூடும்‌. அவர்‌ உண்மையில்‌ அம்மருந்து தமக்குத்‌ தேவைப்‌ 
படாத வேளையில்‌ அதைக்‌ தமது உடலில்‌ செலுத்திக்கொள்வார்‌ என்றால்‌, 
அவரது உடல்‌ அம்மருந்திற்குப்‌ பழக்கமாகிவிடும்‌; பின்பு, அவர்‌ தமது 
உடலில்‌ தொற்றிக்கொண்ட ஒரு வியாதியுடன்‌ போராடுவதற்காக 
உண்மையிலேயே தேவை ஏற்படும்போது, அது அவருக்கு எந்த நன்மையும்‌ 
செய்வதில்லை. யோராம்‌, தாம்‌ பெற்றுக்கொண்ட தெய்வீக ஆதாரம்‌ 
தம்மிடத்தில்‌ கிரியை எதுவும்‌ செய்ய இயலாத நிலைக்கு ஆளாகியிருந்திருக்க 
வேண்டும்‌. 

யோராமுக்கு நடந்த நிகழ்ச்சியானது, பல ஆண்டுகளுக்கு முன்பு 
ஃபுளோரிடா மாகாணத்தின்‌ மியாமி என்ற இடத்தில்‌ நடைபெற்ற ஒரு 
நிகழ்ச்சியைக்‌ கொண்டும்‌ விவரிக்கப்படுகிறது. அங்கிருந்த பாம்புப்‌ 
பண்ணை ஒன்றை இயக்கிவந்த அறிவியல்‌ அறிஞர்‌ ஒருவர்‌, வடக்கு 
அமெரிக்காவுக்குக்‌ கொண்டுவரப்பட்ட நாகபாம்புகளில்‌ மிகவும்‌ பெரிய ஒரு 
பாம்பினால்‌ கொத்தப்பட்டார்‌. அவர்‌ விரைவாக மருத்துவமனைக்கு 
கொண்டுசெல்லப்பட்டார்‌, அங்கே அவர்‌ ஒரு சிலநிமிடங்களில்‌ 
இறந்துவிடுவார்‌ என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும்‌, எல்லாரும்‌ 
திகைப்படையும்படி, அவர்‌ இறந்துபோகவில்லை. அவர்‌ மீண்டார்‌. அவர்‌ 





பாம்புப்‌ பண்ணையில்‌ வேலைபார்த்த நாட்களில்‌, குறைவான விஷம்‌ 
கொண்ட பாம்புகளால்‌ அதிகமான முறைகள்‌ கொத்தப்பட்டு, அதனால்‌ 
அவர்‌ ராஜ நாகம்‌ கொத்தியபோது அதற்கெதிராகத்‌ தமது உடலில்‌ நோய்‌ 





எதிர்ப்பு சக்தியைக்‌ கட்டியெழுப்பிக்‌ கொண்டிருந்தார்‌ என்பதுதான்‌ அவர்‌ 


171 


பாதிக்கப்படாமல்‌ இருந்ததற்குத்‌ தரப்பட்ட ஒரே மருத்துவ விளக்கமா 
யிருந்தது." 

நமக்கு இதைப்போன்ற சிலவிஷயங்கள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ 
நடைபெறக்கூடும்‌. தேவனுடைய சத்தியத்திற்கான ஆதாரத்தை நாம்‌ எதிர்‌ 
கொண்டிருந்தும்‌ அதை அலட்சியப்படுத்தினால்‌, நாம்‌ அந்த ஆதாரம்‌ பற்றி 
உணர்வற்றுப்‌ போகும்‌ நேரம்‌ வரலாம்‌. யோராம்‌ இவ்வாறு ஆகியிருக்க 
வேண்டும்‌. 


தேவனால்‌ அங்கீரிக்கப்படாதிருத்தல்‌ 

மூன்றாவது, அர்ப்பணிப்புள்ள வாழ்வை முற்றிலும்‌ செயல்படுத்தாமல்‌ 
இருக்கத்‌ தீர்மானித்தலின்‌ மாபெரும்‌ தவறு யோராம்‌ தேவனை அலட்சியப்‌ 
படுத்தியதைக்‌ கொண்டு, விவரிக்கப்பட்டுள்ளது. யோராம்மீது தேவன்‌ 
கொண்டுவந்த நியாயத்தீர்ப்பானது, தேவனுடைய மக்களுக்கு அரசர்‌ 
என்ற வகையில்‌ அவர்‌ [யோராம்‌] முற்றிலும்‌ தோல்வியாளராய்‌ இருந்தார்‌ 
என்பதைத்‌ தெளிவாக்குகிறது. யோராம்‌ தமது துன்மார்க்கத்தில்‌ இருந்து 
மனந்திரும்பி, மனந்திரும்புதலின்‌ கனியைக்‌ கொடுத்திருந்தால்‌, ஒருவேளை 
தேவன்‌ தமது நியாயத்தீர்ப்பை வேறொரு வேளைக்குத்‌ தருவதற்காக 
நிறுத்தியிருக்கலாம்‌. இருப்பினும்‌, யோராம்‌ தமது துன்மார்க்கத்தின்‌ 
காரணமாக, ஆகாபின்‌ வீட்டாரின்மேல்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்புத்‌ 
குண்டனையின்‌ இறுதி நிறைவேற்றமாய்‌ இருப்பார்‌. 

எலிசா “தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரார்களில்‌” ஒருவரை தைலக்‌ குப்பியுடன்‌ 
கீலேயாத்தில்‌ இருந்த ராமேத்‌ என்ற இடத்திற்கு, யெகூவை இஸ்ரவேலின்‌ 
அரசராக அபிஷேகம்‌ செய்விப்பதற்காக அனுப்பினார்‌ (2 இராஜாக்கள்‌ 
9:1). அந்த இளம்‌ தீர்க்கதரிசி, யெகூவைத்‌ தனியறைக்கு அழைத்துச்சென்று, 
யெகூவினுடைய தலையின்மீது தைலத்தை ஊற்றி, ஆகாபின்‌ வீட்டார்மீது 
முடிவை இடும்படி அவருக்குக்‌ கட்டளையிட்டார்‌ (2 இராஜாக்கள்‌ 
9:3). யேசபேலின்‌ கொலைவெறியான செயல்களினிமித்தம்‌, யேசபேல்‌ 
நாய்களால்‌ தின்னப்படுவாள்‌ என்று நாபோத்தின்‌ திராட்சத்‌ கோட்டத்‌ 
திற்கு அருகில்‌ எலியா தீர்க்கதரிசனம்‌ உரைத்திருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 
21:17-24). அந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ உண்மையாகும்படியான காலம்‌ வந்தி 
ருந்தது. 

இப்போது இஸ்ரவேலின்‌ அரசராயிருந்த யெகூ, தேவனாலேயே இந்த 
நியமனத்தைப்‌ பெற்றவராக, யெஸ்ரயேலுக்கு விரைந்து சென்றார்‌, அங்கே 
யோராம்‌, சீரியர்களுடன்‌ தாம்‌ செய்க யுத்தத்தின்‌ விளைவாக ஏற்பட்ட 
காயங்களை ஆற்றிக்கொண்டிருந்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 9:14-16). குதிரைகள்‌ 
பூட்டப்பட்ட இரதமொன்று வருவதாக யோராமுக்குக்‌ கூறப்பட்டது, 








ஆனால்‌ யார்‌ வருவது என்பது பற்றிய தகவல்‌ எதையாகிலும்‌ அவரால்‌ 
பெற முடியாதிருந்தது (2 இராஜாக்கள்‌ 9:17-20). போர்வீரர்களின்‌ குழுவை 
வழிநடத்திய ஒருவரின்‌ அடையாளத்தைத்‌ தெரிந்துகொள்வதற்கென்று 
அவர்‌ அனுப்பிய ஒவ்வொரு செய்தியாளரும்‌ அந்தக்‌ குழுவினருடன்‌ 
சேர்ந்துகொண்டு, அவர்களுடன்‌ பயணித்தனர்‌. என்ன நடந்துகொண் 
டிருந்தது என்பதைக்‌ காண்பதற்காகக்‌ கடைசியில்‌ யோராமும்‌ அவரைப்‌ 


172 


பார்க்க வந்திருந்த யூதாவின்‌ அரசரான அகசியாவும்‌ சென்றனர்‌ 
(2 இராஜாக்கள்‌ 9:21, 22). அவர்கள்‌ போதிய அளவு நெருங்கியபோது, 
அவர்களை நெருங்கிக்கொண்டிருந்தது யெகூதான்‌ என்று யோராம்‌ 
தீர்மானித்தார்‌. யெகூ சூழ்ச்சியில்‌ ஈடுபட்டிருப்பதாக அவர்‌ அறிவித்தார்‌. 
அவர்‌ யேசபேல்‌ ராணியைக்‌ கொல்வதற்காக யெஸ்ரயேலுக்குத்‌ தீவிரமாய்‌ 
முன்னோக்கிச்‌ சென்றார்‌. 

யோராம்‌, “இது சதி!” என்று கூவிக்கொண்டே தம்‌ இரதத்தைத்‌ திருப்பி 
னார்‌. அவர்‌ யெஸ்ரயேலின்‌ பாதுகாக்கப்பட்ட மதில்களுக்குள்‌ 
பின்‌ திரும்பிச்‌ சென்றுவிட விரும்பினார்‌. யெகூ பல ஆண்டுகளாகக்‌ 
குறிபார்த்து அம்பெய்பவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ தமது வில்லை எடுத்து 
யோராமுக்குள்‌ புகுந்து வெளியேறும்படிக்கு ஒரு அம்பை எய்தார்‌ 
(2 இராஜாக்கள்‌ 9:24). அந்த அம்பு அவருடைய நெஞ்சைப்‌ பிளந்து 
வெளியேறியது, மற்றும்‌ யோராம்‌ தமது இரதத்தில்‌ சுருண்டு விழுந்தார்‌. 
அவரது உடல்‌ நாபோத்தின்‌ வயல்நிலத்தில்‌ எறியப்பட்டது (2 இராஜாக்கள்‌ 
9:24-26) அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேறியதன்‌ தெளிவான 
நினைவூட்டுதலாக இருந்தது. அகசியாவும்‌ யெகூவினால்‌ காயம்பட்டு 
(2 இராஜாக்கள்‌ 9:27), மெகதோவுக்கு ஓடிப்போனார்‌, அங்கே அவர்‌ 





பிற்பாடு யெகூவின்‌ படைவீரர்களால்‌ பிடிக்கப்பட்டு, சமாரியாவுக்குக்‌ 
கொண்டு வரப்பட்டு, கொன்றுபோடப்பட்டார்‌ (2 இராஜாக்கள்‌ 9:27, 28; 
2 நாளாகமம்‌ 22:7-9). யெகூ யெஸ்ரயேல்‌ நகருக்குச்‌ சென்று யேசபேலைக்‌ 
கொன்றுபோட்டார்‌, இவ்விதமாக, ஆகாபின்‌ வீட்டுக்கு ஒரு முடிவு 
கொண்டுவரப்பட்டது (2 இராஜாக்கள்‌ 9:30-33). 

யோராமின்‌ வாழ்வினுடைய முடிவில்‌ நடந்த இந்நிகழ்ச்சி, அவர்‌ 
எலிசா போன்ற தேவபக்தியுள்ள மனிதர்களால்‌ இழிவாகக்‌ கருதப்பட்டது 
மட்டுமின்றி, தேவனாலும்‌ நியாயந்தீர்க்கப்பட்டார்‌ என்று காண்பிக்கிறது. 
ஆவிக்குரிய வகையில்‌ கோழையாயிருப்பவர்‌, தேவனாலும்‌ மனிதராலும்‌ 





புறக்கணிக்கப்பட்டு தவிர்க்கப்படுகின்றார்‌. ஒரு மாய்மாலக்காரர்கூட 
இன்னொரு மாய்மாலக்காரரை விரும்புவதில்லை. விசுவாசத்தின்‌ 
அனுபவச்‌ செயலைத்‌ /அறிக்கையிடுதலைத்‌ தொடர்ந்து, தியாகம்‌ நிறைந்த 
தேவபக்தியுள்ள வாழ்வு ஏற்பட வேண்டும்‌, அல்லது அது ஒரு வெறுமை 
யான உரிமைகோருதலாக, பரலோகத்திற்கும்‌ பூலோகத்திற்கும்‌ தகுதி 
யற்றதாக இருக்கும்‌. 





ஒரு தற்கால நடைமுறைப்‌ பயன்பாடு 

ஒரு சிறிய அடிவைத்தல்‌ மாத்திரம்‌ மேற்கொள்ளுதல்‌ என்ற யோராமின்‌ 
குவறை, நாம்‌ “யோராம்‌ ஏன்‌ அவ்வாறு செய்தார்‌? அவர்‌ ஏன்‌ தம்மைச்‌ 
சுற்றிலும்‌ இருந்த மதக்காட்சியைத்‌ திருப்பும்‌ அரசராகவில்லை? அவர்‌ ஏன்‌ 
தேவனிடம்‌ முழுமையாகச்‌ செல்லவில்லை?” என்று கேட்பதன்மூலம்‌ நமது 
குற்காலச்‌ சூழ்நிலைக்கு சுலபமாக நடைமுறை பயன்பாட்டை ஏற்படுத்த 
முடியும்‌. இவைபற்றி நாம்‌ நிச்சயமாய்‌ அறிய இயலுவதில்லை, ஆனால்‌ 
பின்வருவதை நாம்‌ அறிந்திருக்கின்றோம்‌: யோராம்‌, அவசியமான 
அடிவைப்புகளை மேற்கொண்டு தேவனுடனான நடையை முற்றிலும்‌ 


173 


பின்பற்றியிருந்தால்‌ - அவர்‌ தேவன்‌ விரும்பியவாறு வாழ்வதில்‌ ஒரே 
ஒரு முடிவை மாத்திரம்‌ ஏற்படுத்தலுக்கு அப்பாலும்‌ சென்றிருந்தால்‌ 
- அவர்‌ வெற்றிகொள்வதற்குக்‌ குறைந்தபட்சம்‌ மூன்று தடைகளைக்‌ 
கொண்டிருந்து இருப்பார்‌. 

முதலாவது, அவர்‌ பாரம்பரியத்தின்‌ கடினத்தன்மையை எதிர்‌ 
கொண்டிருந்து இருப்பார்‌. நாட்டை முழுமையான உயிர்ப்பித்தலில்‌ 
வழிநடத்துதலுக்கு அவர்‌, தாண்‌ மற்றும்‌ பெத்தேல்‌ ஆகிய இடங்களில்‌ 
இருந்த பொன்கன்றுக்குட்டி ஆராதனையை நீக்கிப்போட வேண்டியதாக 
இருந்திருக்கும்‌. நாட்டில்‌ அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பானது, 
வடக்கு ராஜ்யத்தின்‌ வேறு எந்த நடத்துனராலும்‌ சாஇக்கப்பட்டி ராத 
சாதனையாக இருந்திருக்கும்‌. பொன்கன்றுகுட்டிகளை மக்கள்‌ தங்களது 
தேசீய அடையாளமாகக்‌ கண்ணோக்கும்‌ அளவுக்கு இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ 
முக்கியபாகமாய்‌ இருந்தன. ஆராதனைக்கான இந்த இடங்கள்‌, யூதா 
மற்றும்‌ பென்யமீன்‌ கோத்திரங்களிடத்தில்‌ இருந்து மற்ற பத்துக்கோத்‌ 
தரங்கள்‌ பிரிந்து சென்ற தொடக்ககாலத்திலேயே அமைக்கப்பட்டி ருந்தன. 
அவற்றை இடித்துப்போடுகலுக்கு, தானியேல்‌ அளவுக்கு உரம்‌ வாய்ந்த 
தேசத்தலைமைப்‌ பண்பு தேவையாயிருந்தது. விக்ரெகொராதனை என்பது 
மக்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும்‌, அவர்களின்‌ சிந்தனையில்‌ 
ஊறிப்போனதாகவும்‌/ஒன்றாய்க்‌ கலந்ததாகவும்‌ ஆகியிருந்தது. பொன்‌ 
கன்றுகுட்டிகளை நீக்கிப்போடுவதில்‌, யோராம்‌ ஏறக்குறைய முழு 
இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ நம்பிக்கைகள்‌ மற்றும்‌ நடைமுறைகள்‌ ஆகியவற்றை 
அறுத்துப்போட வேண்டியதாக இருந்திருக்கும்‌. அது நாடு முழுவதற்கும்‌ 
எதிராக ஒரு மனிதன்‌ எழுந்து நிற்பதாயிருக்கும்‌. அதைச்‌ செய்ய, அரசருக்கு 
மிக உயர்ந்த தைரியமும்‌, கெளிவான தொலைநோக்கும்‌, துன்பங்கள்‌ 
மத்தியிலும்‌ அப்படிப்பட்ட ஒரு இலக்கைச்‌ சாதிப்பதற்குத்‌ தீர்மானமான 
கொள்கையும்‌ தேவையாய்‌ இருந்திருக்கும்‌. யோராம்‌ அந்த அளவுக்கான 





உறுதிப்பாட்டையும்‌ தைரியத்தையும்‌ கொண்டிருக்கவில்லை. 
இரண்டாவது, அவர்‌ அரசியின்‌ செல்வாக்கினால்‌ ஏற்படும்‌ பிரச்ச 
னைகளை எதிர்கொள்ளவேண்டி இருந்திருக்கும்‌. ஒரு முழுமையான 
உயிர்ப்பித்தல்‌ என்பது, நாட்டில்‌ இருந்து பாகாலுக்குச்‌ செய்யப்படும்‌ 
ஆராதனையை முற்றிலுமாகத்‌ துடைத்துப்போடுவதை அவசியமாக்கி 
யிருக்கும்‌. அரசரின்‌ தாயான யேசபேல்‌, இன்னமும்‌ உயிருடன்‌ இருந்தாள்‌ 





என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. அவள்‌ எப்படியேனும்‌ 
கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம்‌; ஆனால்‌ அவளது பண்பு மற்றும்‌ 
அவியுடன்‌, இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ பாகாலுக்கு ஆராதனை செய்யும்‌ 
மையங்கள்‌ எல்லாம்‌ அழிக்கப்படுதலை, அவள்‌ சகித்திருக்க முடியாது. 
யோராமின்‌ தாயாகவும்‌ அரசியாகவும்‌ இருந்த வகையில்‌, அவள்‌ அவர்மீது 
மாபெரும்‌ செல்வாக்குச்‌ செலுத்துபவளாக இருந்திருப்பாள்‌. யோராம்‌, 
பாகாலைச்‌ சரியான வகையில்‌ கையாள்வது என்று தஇர்மானித்திருந்தால்‌, 
அந்த வீட்டாரிடத்தில்‌ என்ன காரியங்கள்‌ நடந்திருக்கும்‌ என்று உங்களால்‌ 
கற்பனை செய்ய முடிகிறதா? அவரது வாழ்வை யேசபேல்‌ பரிதபிக்கப்படக்‌ 
கூடியதாக ஆக்கியிருப்பாள்‌. 


174 


மூன்றாவது, அவர்‌ அப்படிப்பட்ட பரவலான உயிர்பித்தலை 
உருவாக்கியிருக்கக்கூடிய பெரிய அளவிலான சீர்குலைவின்‌ அசெளகரி 
யத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும்‌. மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ 
சீரமைத்தல்‌ ஆஇியவற்றின்‌ மாற்றங்கள்‌ குறித்து மக்கள்‌ “ஒவ்வாமை” 
உள்ளவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. தேவனுக்கு உண்மையிலேயே 
அர்ப்பணித்தல்‌ என்பது, யோராம்‌ நாட்டில்‌ இருந்தும்‌ மக்களின்‌ 
மனங்களில்‌ இருந்தும்‌ அயல்தெய்வங்கள்‌ யாவற்றையும்‌ இடித்துத்‌ 
கள்ளுவதையும்‌, மனிதனால்‌ உண்டாக்கப்பட்டிருந்த மதங்கள்‌ 
யாவற்றையும்‌ நீக்கப்போடுவதையும்‌, இஸ்ரவேல்‌ மக்களை தேவனுடைய 
வசனத்திற்குத்‌ திரும்பும்படி வழிநடத்துவதையும்‌ அவசியமாக்கியிருக்கும்‌. 
ஆவிக்குரிய இந்தப்‌ புரட்சியைத்‌ தொடர்ந்து, நாடு முழுவதும்‌ வீடுகளைச்‌ 
சுத்திகரித்தல்‌ அவசியமாயிருக்கும்‌. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு 
எதிராகப்‌ பிசாசானவன்‌ வலிவுடனும்‌ ஒருவேளை வன்முறையுடனும்‌ 
கூடப்‌ போராடியிருப்பான்‌. 

சிரமத்தின்‌ இந்தக்‌ குன்றுகள்‌ யோராமுக்கு உயரமானவைகளாகவும்‌ 
குடைசெய்பவைகளாகவும்‌ இருந்திருக்கும்‌. இவற்றின்மீது ஏறுதலுக்கு, 
முழுமையான உறுதிப்பாடும்‌ தேவன்மீது முற்றிலும்‌ சாய்ந்து கொள்வதும்‌ 
அவசியமாய்‌ இருந்திருக்கும்‌. இவ்வகையான உயிர்ப்பித்தல்‌ பற்றி 
நினைத்துப்பார்த்தலே யோராமைக்‌ களைப்படையச்‌ செய்திருக்கும்‌. இதைச்‌ 
செய்வதற்கு அவர்‌ தேவனிடத்தில்‌ அர்ப்பணித்தல்‌ அல்லது பக்தியைக்‌ 
கொண்டிருக்கவில்லை. தம்‌ ஆட்சியில்‌ அமைந்து அதை மகிழ்வுடன்‌ 
அனுடவித்தல்‌ - அவசியம்‌ ஏற்பட்டால்‌ மக்களினிமித்தமாக, தமது தந்தை 
பொதுவிடத்தில்‌ அமைத்திருந்த உருவச்சிலையை அகற்றிப்போடுதலினால்‌ 
தேவனை நோக்கி நகருவதாக ஒரு சிறு சைகை காண்பித்தல்‌ - என்பது 








அவருக்குச்‌ சுலபமான பதில்செயலாக இருந்தது. 

யோராமின்‌ முடிவானது இன்றைய நாட்களில்‌, கிறிஸ்தவ வாழ்வு 
பற்றி நாம்‌ மேற்கொள்ளும்படி அழைக்கப்படும்‌ முடிவுகளிலிருந்து 
தொலைவில்‌ நீக்கப்பட்டிருப்பதில்லை. உண்மையில்‌ நாம்‌, “புல்லறிவு 
கொண்ட மனிதன்‌! அவர்‌ ஏன்‌ தேவனுடைய சித்தத்தை முழுமையாகப்‌ 
பின்பற்றியிருக்கவில்லை? அவர்‌ அவ்வாறு செய்திருந்தால்‌, நாம்‌ அவரை 
ஆபிரகாமுக்கு அருகில்‌ உயர்த்திப்‌ பிடித்து வாழ்த்தியிருப்போமே” என்று 
கூற முடியாது. நாம்‌ இவ்வகையான கூற்றை ஏற்படுத்துவோமென்றால்‌, 
“நம்மைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? நாம்‌, தேவனுடைய சித்தத்தைச்‌ 





செய்வதற்கு நம்மை முழுமையாக ஓப்புக்கொடுத்திருக்கின்றோமா? நிபந்‌ 
குனையற்ற ஒப்புக்கொடுத்தலுக்குப்‌ பதிலாக நாம்‌ சுலபமான வழியை 
மேற்கொண்டிருக்கின்றோமா?” என்று நம்மை கேட்டுக்கொள்வதற்கு 
முன்பு இவ்வார்த்தைகள்‌ நமது வாயில்‌ இருந்து வெளியேறாது. 

நம்மை முழுவதும்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தல்‌ என்பது அதே 
மூன்று குன்றுகளின்மீது நாம்‌ ஏறுவகைக்‌ கேட்பதாயிருக்கும்‌. முதலாவது, 
நாம்‌ பாரம்பரியத்தின்‌ சரிவில்‌ ஏறவேண்டும்‌. இன்றைய நாட்களில்‌ புதிய 
ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவராய்‌ இருத்தல்‌ என்பது, நாமகரணத்துவத்தை விட்டுச்‌ 
செல்வதாகவும்‌, கிறிஸ்துவின்‌ சபையாக மாத்திரமே வாழ்தலாகவும்‌ 


175 


அர்த்தப்படுகிறது. வேதாகமத்தில்‌ நாமகரணக்கூட்டங்கள்‌ எதுவும்‌ 
காணப்படுவதில்லை, அப்படிப்பட்டவற்றை அமைப்பதற்குத்‌ தேவன்‌ 
அங்கீகாரம்‌ அளித்திருப்பதில்லை. அவர்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாக 
மாத்திரம்‌ இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்‌. மனிதக்‌ கண்டுபிடிப்பு, 
பணம்‌, மற்றும்‌ அதிகாரம்‌, ஆகியவற்றினால்‌ மத உலகத்தில்‌ திணிக்கப்‌ 
பட்டுள்ள நாமகரணக்கூட்டங்களின்‌ கட்டுமானங்களை எதிர்த்து நிற்குதல்‌ 
என்பது நம்மைத்‌ தனிப்படுத்தி, நம்மால்‌ நாமே ஒரு தரத்தில்‌ அமையச்‌ 
செய்கிறது. புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவராயிருத்தல்‌ என்ற சாலையில்‌ 
பயணிக்கும்‌ ஒருவர்‌ அடிக்கடி தனிமையில்‌ பயணிக்கின்றார்‌. அவர்‌ அல்‌ 
லது அவள்‌ நாமகரணக்கூட்டத்திலிருந்து ஊக்குவிப்பைப்‌ பெறுவதில்‌ 
லை, ஏனெனில்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவம்‌ நாமகரணத்து வத்தைக்‌ 
கண்டனம்‌ பண்ணுகிறது. 

இரண்டாவது, தேவனுக்கு முற்றிலும்‌ ஒப்புவித்தவர்களாய்‌ இருத்தல்‌ 
என்பது இயல்புநிலை கெடுவதன்‌ அசெளகரியத்தை அவசியப்படுத்துறெது. 
நம்மைச்‌ சுற்றிலும்‌ உள்ள நாமகரணத்துவத்தைப்‌ புறக்கணித்தல்‌ என்பது, 
நாம்‌ அறிந்துள்ள தேவபக்தியுள்ள மக்களின்‌ நடுவில்‌ நம்மைப்‌ பிரபல 
மற்றவர்கள்‌ ஆக்குகிறது. நாமகரணக்கூட்டங்கள்‌ வேதவசனத்தின்‌ 
படியானவைகள்‌ அல்ல மற்றும்‌ தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்டவைகள்‌ 
அல்ல என்று நாம்‌ குறிப்புக்காண்பித்தால்கூட, அவர்கள்‌ நம்மை குறுயெ 
புத்தியுள்ளவர்கள்‌ என்றும்‌ இரக்கமற்றவர்கள்‌ என்றும்‌ கருதும்‌ அளவுக்கு, 
அவர்கள்‌ நாமகரணக்கூட்டங்களுடன்‌ அவர்கள்‌ கொண்டுள்ள தொடர்‌ 
பானது, அவர்களின்‌ குடும்பங்கள்‌, பதவிகள்‌, மற்றும்‌ அவர்களின்‌ வாழ்வில்‌ 
நெருக்கமாய்ப்‌ பிணைக்கப்பட்டுள்ளது. எங்குமுள்ள பிரசங்கியார்கள்‌, 
தாங்கள்‌ பிரசங்கிக்கும்‌ சபைக்கூட்டங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று, 
நாமகரணக்கூட்டங்களில்‌ இருந்து வெளியேறும்படி - மற்றும்‌ புதிய 
ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவர்களாக மாத்திரம்‌ இருக்கும்படி - உறுப்பினர்களை 
வேண்டிக்‌ கேட்டுக்கொண்டால்‌ அதன்‌ விளைவாக எழக்கூடிய கலகத்‌ 
தையும்‌ மனக்கலவரத்தையும்‌ பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌! மக்களைத்‌ 
தேவனிடத்தில்‌ முற்றிலும்‌ திருப்புவதற்காக, யோராம்‌ ஒரு முழுமையான 
உயிர்ப்பித்தலை நேர்மையுடன்‌ நடத்தியிருந்தால்‌, தேவனுடைய 
சித்தத்திற்கு அமைதியாக எவ்விதத்திலும்‌ ஒப்புக்கொடுப்பதற்கு 
முன்பு குழப்பம்‌ ஏற்பட்டிருக்கும்‌! கீழ்ப்படிதலின்‌ அமைதி நிலைக்கு 
முன்பாக கலகம்‌ வந்தாக வேண்டும்‌. புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவத்தை 





அதன்‌ தூய்மையுடன்‌ மீளக்கட்டுவிக்க விரும்புகின்ற ஒவ்வொருவராலும்‌ 
இதே சிரமம்‌ எதிர்கொள்ளப்படுகிறது. 

மூன்றாவது, நாம்‌ நமது சக நண்பர்களின்‌ இழுத்தலை உடைத்துப்‌ 
போட வேண்டியிருக்கும்‌. பொதுவாக, சகநண்பர்கள்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவை 
நோக்கியல்ல, ஆனால்‌ அவரைவிட்டுப்‌ புறம்பே இழுத்து வீழ்த்தும்படி 
வற்புறுத்துகின்றனர்‌. சராசரிக்‌ கஇறிஸ்தவர்கள்கூட கிறிஸ்துவுக்கு முற்றிலு 
மாக ஒப்புக்கொடுத்தலை எதிர்த்து நிற்கின்றனர்‌. தனது பதினாறு வயதில்‌ 
கிறிஸ்தவராக மாத்திரம்‌ ஆக விரும்பிய ஒரு இளம்‌ பெண்மணியைப்‌ 
பற்றி எனக்குத்‌ தெரியும்‌. அவள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற 


176 


பின்பு, கிறிஸ்துவுக்கு முழுமையாகக்‌ கீழ்ப்படிந்ததால்‌ தனது இருதயத்தில்‌ 
உண்டான புதிய சந்தோஷத்துடன்‌, தனது இல்லத்திற்குச்‌ சென்றாள்‌. 
அவள்‌, தான்‌ செய்ததைப்‌ பற்றிக்‌ தனது பெற்றோர்களிடம்‌ கூறியபோது, 








அவர்கள்‌ “நீ ஏன்‌ அகைச்‌ செய்தாய்‌?” என்று கேட்டு அவளைத்‌ திட்டி 
னார்கள்‌. அது எவ்வளவாக இருதயத்தை உடையச்‌ செய்வகதாயிருக்கும்‌! 
அந்த நாளில்‌ இருந்து இந்த நாள்‌ வரையிலும்‌, கறிஸ்துவுடனான அவளது 
வாழ்வு, அவளது இல்லத்தில்‌ அவள்‌ தனிமையில்‌ போராடும்‌ வாழ்வாக 
இருந்துள்ளது. அவள்‌ தனக்கு நெருங்கியவர்களிடத்தில்‌ இருந்து, தனது 
கிறிஸ்தவ வாழ்விற்கு அன்பான ஊக்குவித்தலை ஒருக்காலும்‌ 
பெற்றதில்லை. சபையும்‌ அதன்‌ அன்பார்ந்த ஐக்கியமும்‌ இல்லாதிருந் 
தால்‌, அவள்‌ அனேகமாக இப்படிப்பட்ட ஊக்கத்தைக்‌ குறைக்கும்‌ 
சூழ்நிலையைச்‌ சமாளித்திருக்க மாட்டாள்‌. 

இப்படிப்பட்ட உயரமும்‌ கரடுமுரடுமான குன்றுகள்‌ நமக்கு முன்‌ 
இருக்கையில்‌, பின்வருவது போன்று சொல்வது மிகவும்‌ சுலபமாக 
இருக்கிறது, “நான்‌ தேவனுக்கு ஒரு சிறிதே தனிப்பட்ட ஒப்புக்கொடுத்தல்‌ 
செலுத்தினால்‌ போதுமானது. நான்‌ பாகாலின்‌ ஒரு சிறு பலிபீடத்தை 
மாத்திரம்‌ இடித்துப்‌ போடுவேன்‌. தேவனுடைய சித்தத்தின்படியான 
நடையில்‌ முற்றிலுமாக நான்‌ செல்லத்‌ தேவையில்லை. நான்‌ எனது 
நண்பர்கள்‌ மத்தியில்‌ மதிக்கப்படவும்‌ அவர்கள்‌ விரும்பக்கூடிய வகையில்‌ 
இருக்கவும்‌ விழைகின்றேன்‌. ஏன்‌ மதத்தில்‌ ஆழ்ந்த பற்றுக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌? வேதாகமத்திற்கு முற்றிலுமாகப்‌ பின்திரும்பிச்‌ செல்வதும்‌ நாம்‌ 
எவ்வாறு இருக்க வேண்டுமென்று கர்த்தர்‌ கேட்டுள்ளாரோ, அவ்வாறு 
எல்லாவற்றிலும்‌ இருப்பது என்பது மிக அதிகமானதாக உள்ளதல்லவா! 
அத்துடன்‌, நாமகரணக்கூட்டத்தார்‌ ஏராளமான நற்காரியங்களைச்‌ 
செய்கின்றனர்‌; அவர்கள்‌ எல்லாரும்‌ மோசமானவர்களாய்‌ இருக்க 
முடியாது. நீங்கள்‌ உண்மையாகவே வேதவசனங்களைப்‌ பின்பற்ற முயற்சி 
செய்யும்போது, அது மக்களுடன்‌ வாதிடுவதில்‌ முடிவடைறெதல்லவா. 
நான்‌ எல்லாவற்றையும்‌ தனியேவிட்டுவிட்டு, ஒரு சிறிதளவே ஒப்புக்‌ 
கொடுப்பேன்‌” என்று கூறுதல்‌ சுலபமாகிறது. அது பழக்கமானதாக 
ஓலிப்பதில்லையா? 


முடிவுரை 
யோராமின்‌ அடையாள முடிவானது, இன்றைய நாட்களில்‌ 
நாம்‌ மேற்கொள்ளும்‌ சில முடிவுகளில்‌ இருந்து உண்மையில்‌ 
அவ்வளவு மாறுபட்டதாக இருப்பதில்லை அல்லவா? நாம்‌ 
அவரது தெரிவிலிருந்து பாடம்‌ கற்றுக்கொண்டு அதைப்‌ பிரதி 
யாக்கம்‌ செய்யாதிருப்போமாக. ஒரு அடிவைப்பு மாத்திரம்‌ எடுத்து 
வைப்பதற்குப்‌ பதிலாக, உண்மையான நடையைக்‌ கொண்டு - நாம்‌ 
எவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்று கிறிஸ்து கேட்டுக்‌ கொண்டாரோ 
அவ்வாறே இருக்கும்‌ பயணத்தை, அது எதை அர்த்தப்படுத்தினாலும்‌, அது 
எங்கே நம்மை நடத்திச்‌ சென்றாலும்‌ தொடர்ந்து செல்லும்‌ நடையைக்‌ 
கொண்டு - அடிவைப்பைத்‌ தொடர்ந்து முன்னேறிச்‌ செல்வோமாக. 








177 


யோராம்‌ உண்மையாகத்‌ தேவனைப்‌ பின்பற்றியிருந்தால்‌, 
அவர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்திருப்பார்‌. யேசபேல்‌ அவரை 
ஊக்கப்படுத்தியிருக்கமாட்டாள்‌, நாடானது மாற்றங்கள்‌ குறித்து 
முறையிட்டு அவரைக்‌ கடுமையாக விமர்‌சித்திருக்கும்‌. இருப்பினும்‌, 
தேவன்‌ அவரை அங்கீகரித்திருப்பார்‌, எலிசா அவரைப்‌ பாராட்டியிருப்பார்‌, 
மற்றும்‌ அவர்‌ தேவனுக்காக வாழ்ந்திருந்த மற்ற ஏழாயிரம்‌ மக்களின்‌ 
ஐக்கியத்தைக்‌ கொண்டிருந்திருப்பார்‌. அவர்‌ தமது வாழ்வில்‌ தேவனு 
டைய பலத்தையும்‌ வல்லமையையும்‌ கண்டிருப்பார்‌. அவர்‌ இவ்வுலகத்‌ 
திற்கு, உயர்த்திப்‌ பிடிக்கப்படக்‌ கூடியதும்‌ இயேசு வரும்வரை இழுத்து 
வைத்திருக்கப்படக்‌ கூடியதுமான நீதியின்‌ நினைவுகளுடைய வரலாற்றை 
விட்டுச்‌ சென்றிருப்பார்‌. ஆம்‌, யோராம்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட வராய்‌ இருந் 
திருப்பார்‌! 

இந்த வாக்குத்தத்தங்கள்‌ யாவும்‌ இதேபோன்று நமக்குரியதாகவும்‌ 
உள்ளது. நீங்கள்‌ தேவனுடன்‌ நடக்கத்‌ தீர்மானம்‌ செய்து, அதே தீர்மா 
னத்தை உண்மையுடன்‌ இறுதிவரையிலும்‌ எடுத்துச்‌ செல்வீர்களா? உண்மை 
யான கிறிஸ்தவராக இருப்பதற்குத்‌ தைரியம்‌ கொள்ளுங்கள்‌! ஆம்‌, நீங்கள்‌ 
துன்புறுத்தப்படுவீர்கள்‌ (2 தீமோத்தேயு 3:12). நீங்கள்‌ செய்துகொண்டி ருப்பது 
என்ன என்பதை உங்கள்‌ நண்பர்கள்‌ புரிந்துகொள்ளாதிருக்கலாம்‌, அனால்‌ 
தேவனுக்கு உரியவர்கள்‌ உங்களுடன்‌ நிற்பார்கள்‌. நீங்கள்‌ தேவனை அறிந்தும்‌ 
அவரால்‌ அறியப்பட்டும்‌ இருப்பிர்கள்‌. மனிதர்களிடத்தில்‌ இருந்து அல்ல, 
ஆனால்‌ பரலோகத்தில்‌ இருந்து நீங்கள்‌ கைதட்டல்களைப்‌ பெறுவீர்கள்‌. 
நீங்கள்‌ அமைக்கும்‌ உதாரணம்‌ மிகவும்‌ முழுமையானதாகவும்‌ சாத்தி 








யமான வகையில்‌ அர்த்தம்‌ நிறைந்ததாகவும்‌ இருக்கும்‌. நீங்கள்‌, தேவன்‌ 
உங்களிடத்தில்‌ கேட்டுக்கொள்றெ வகையில்‌ தேவனுக்காக வாழ்வீர்கள்‌, 
மற்றும்‌ நீங்கள்‌ அவரது பாதுகாப்பு மற்றும்‌ வாக்குத்தத்தங்களின்‌ கழ்‌ 
இருப்பீர்கள்‌. நீங்கள்‌ அவர்‌ தருகிற நித்திய ஜீவனைக்‌ கொண்டிருப்பீர்கள்‌. 
உங்கள்‌ பாதுகாப்பிற்கு அவரே பொறுப்பாயிருப்பார்‌. அவர்‌ உங்களை, 
உங்களுக்கு முன்னால்‌ தோற்றம்‌ தருகிற அக்கினிச்‌ சூளைகளில்‌ இருந்து 
அல்லது அவற்றினூடே உங்களை விடுவிப்பார்‌. ஒருசிலரே உங்களுடன்‌ 
இணைவார்கள்‌, ஆனால்‌ நீங்கள்‌, கிறிஸ்து தமது இரத்தத்தைக்‌ கொண்டு 
பரவியுள்ள கிறிஸ்தவத்தின்‌ சாலையில்‌ நடப்பார்கள்‌. 

தேர்ந்துகொள்ளுதல்‌ நம்முடையதாக உள்ளது: நாம்‌ யாரைப்‌ 
பின்பற்றுவோம்‌? யோராமையா அல்லது இயேசுவையா? 


கற்க வேண்டிய பாடம்‌: 
நடையினால்‌ பின்பற்றப்படாத வரையில்‌ 
முதல்‌ அடிவைத்தல்‌ என்பது மதிப்பற்றதாகும்‌. 


குறிப்புகள்‌ 


178 


Dick Marcear, Central Herald, Central Church of Christ, Amarillo, Tex. “கா? 
என்பது சில வேளைகளில்‌ “Ja” என்று சுருக்கப்பட்டுள்ளது. “அனேகமாக மற்ற 
சில இடங்களில்‌, மூன்று அரசர்கள்‌ மற்றும்‌ மோவாபியரின்‌ பார்வைக்கு மறைவாக தேவன்‌ 
ஒரு கனத்த மழையைக்‌ கொண்டு வந்தார்‌, அது நீரோடைகளிலும்‌ குன்றுப்பகுதிகளிலும்‌ 
வழிந்து ஓடி, மூன்று அரசர்களும்‌ அவர்களின்‌ சேனைகளும்‌ முகாமிட்டிருந்த இடத்‌ 
இற்குப்‌ பாய்ந்தோடி வந்த தண்ணீரை அனுப்பிற்று எனப்படுகிறது. அந்தத்‌ தண்ணீர்‌ 
வாய்க்கால்களில்‌ பிடிபட்டு தக்கவைத்துக்‌ கொள்ளப்பட்டிருந்தது. சரியான 
நேரத்தில்‌ பெய்த மழையும்‌ அது பெய்க இடமும்‌ அற்புதமாக இருந்தது. “இந்த யுத்தம்‌ 
பற்றி மோவாபியக்‌ கல்வெட்டில்‌ உள்ள விவரங்கள்‌, மேசா தமது நாட்டை, 
அந்த மூன்று அரசர்களிடத்தில்‌ முற்றிலுமாகத்‌ தோல்வியடைவதில்‌ இருந்து 
காப்பாற்ற, தமது மூத்த மகனைப்‌ பலியிட்டது பற்றிக்‌ கூறுவதில்லை. மோவாபியக்‌ கல்‌ 
வெட்டில்‌ உள்ள மேசாவின்‌ வார்த்தைகள்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ நாட்டைத்‌ தோல்வியடையச்‌ 
செய்ததாகப்‌ பெருமை பாராட்டுகின்றன. மேசா தமது மகனை பலியிட்ட போது, அந்த 
மூன்று அரசர்களும்‌ மேசாவை விட்டுப்‌ புறப்பட்டுச்‌ சென்றனர்‌ என்பது உண்மையாக 
உள்ளது, ஆனால்‌ மேசா இஸ்ரவேல்‌ நாட்டைத்‌ தோல்வியடையச்‌ செய்தார்‌ என்பது 
உண்மை அல்ல. “யோராம்‌, தேவனுடைய சத்தியங்களை நம்பி இணங்குவதற்கு 
மற்ற வாய்ப்புக்களையும்‌ கொண்டிருந்தார்‌: அவர்‌, எலியாவுக்கும்‌ பாகாலின்‌ 
தூர்க்கதரிசிகளுக்கும்‌ இடையில்‌ நடைபெற்ற போராட்டத்தைக்‌ காண்பதற்குக்‌ 
கார்மேல்‌ மலையில்‌ இருந்திருக்கலாம்‌ (1 இராஜாக்கள்‌ 18). அவர்‌ அங்கு இராதிருந்‌ 
தால்‌, அது பற்றிய விவரங்களைக்‌ கேள்விப்பட்டிருக்கலாம்‌. அவர்‌ எலிசா நாக 
மானை யோர்தான்‌ நதியில்‌ ஏழுதரம்‌ மூழ்கும்படி கேட்டு அவரைக்‌ குணமாக்கிய 
நிகழ்ச்சியை அறிந்திருந்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை (2 இராஜாக்கள்‌ 5). அவர்‌ 
சமாரியாவின்‌ முற்றுகை பற்றிய எலிசாவின்‌ உண்மைநிறைந்த தீர்க்கதரிசனம்‌ பற்றி 
அறிந்திருந்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 6:24-7:20). இந்த மூன்று நிகழ்ச்சிகளுடன்‌ கூடுதலாக 
வேதவசனங்களில்‌ தரப்பட்டுள்ள மற்ற விவரங்களும்‌, எலிசாவின்‌ நீண்ட ஊழியம்‌ 
யோராமின்‌ ஆட்சியுடன்‌ இணைவாயிருந்தது என்று காண்பிக்கின்றன. அவர்‌ 
உண்மையான ஒரே தேவனைப்‌ பற்றிய சத்தியத்தைப்‌ பற்றிக்‌ கேள்விப்படுவதற்கு 
அடிக்கடி சந்தர்ப்பங்களைக்‌ கொண்டிருந்தார்‌ என்பது தெளிவு. “இந்த இரு 
விவரிப்புகளும்‌ வில்லியம்‌ 5. பனோவ்ஸ்கி என்பவரால்‌ அவரது “The Point of No 
Return” என்ற பிரசங்கத்தில்‌ கருத்தாகக்‌ கூறப்பட்டுள்ளன (William 5. Banowsky, The 
Great Preachers of Today Series [Abilene, Tex.: Biblical Research Press, 1967], 108). 


179 


பாடா] உதவிகள்‌ 


ஆம்ரகாம்‌ 
விசுவாசத்திற்கு சாதனைகள்‌ 


எடி கு£ீளார்‌ 


CABLED: ஆதியாம்‌ 1727-2219 


“தேவன்‌ கூறியுள்ளவற்றை ஏற்றுக்கொண்டு, அவற்றின்படி நம்பிக்கை 
யுடனும்‌ அன்புடனும்‌ செயல்படுதல்‌” என்பது வேதாகமரீதியான 
விசுவாசத்திற்கு ஒரு நல்ல, எளிய விளக்கமாகும்‌. இந்த விளக்கம்‌, எபிரெயர்‌ 
11:1 மற்றும்‌ ரோமர்‌ 10:17 ஆதிய இரண்டு வேதவசனங்களில்‌ செறிவடைந்‌ 
துள்ளது. 

எபிரெயர்‌ 11:1ம்‌ வசனம்‌, விசுவாசத்தின்‌ விவரிப்பு ஒன்றை நமக்குத்‌ 
கருறெது: “விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின்‌ உறுதியும்‌, காணப்‌ 
படாதவைகளின்‌ நிச்சயமுமாயிருக்கறது.”” இவ்வசனமானது, விசுவாசம்‌ 
என்பது தேவன்‌ நம்மை இரட்சிக்கும்படி, நமது ஜெபங்களுக்குப்‌ பதில்‌ 
அளிக்கும்படி, மற்றும்‌ நமக்கு அவர்‌ அளித்துள்ள பிற வாக்குத்தத்தங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ காத்துக்கொள்ளும்படி, நாம்‌ எதிர்பார்த்தலுக்குக்‌ 
காரணமாக, நமது அடிப்படையாக உள்ளது. தேவன்‌ இருக்கின்றார்‌ 
மற்றும்‌ அவரது நேர்மைத்‌ தன்மை ஆகியவற்றின்மீதான வலுவான 
நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ள விஷயத்தையே நாம்‌ விசுவாசம்‌ என்று 
அழைக்கின்றோம்‌. 

ரோமர்‌ 10:17 வசனம்‌, விசுவாசம்‌ தோன்றுமிடம்‌ பற்றி நமக்கு 
அறிவுறுத்துறெது: “ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலே வரும்‌, கேள்வி 
தேவனுடைய வசனத்தினாலே வரும்‌.” இவ்வசனம்‌, வேதவசனங்களினால்‌ 
விசுவாசம்‌ உண்டாக்கப்படுகிறது என்று உறுதிப்படுத்துறெது. தேவனு 
டைய வசனத்தைக்‌ கேள்விப்படுதல்‌ விசுவாசத்தைக்‌ கொண்டுவருழெது. 
ஆகையால்‌, தேவன்‌ கூறியுள்ளவற்றை ஏற்றுக்கொள்வதினால்‌ மாத்திரமே 
நாம்‌ உண்மையான விசுவாசத்தைக்‌ கொண்டிருக்க முடியும்‌. 

முன்னோடிப்‌ பிரசங்கியார்களால்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு பழைய 
விவரிப்பு, விசுவாசம்‌, அபிப்பிராயம்‌, மற்றும்‌ அறிவு ஆகியவற்றிற்கு 
இடையில்‌ உள்ள வேறுபாட்டைக்‌ காண்பதற்கு நமக்கு உதவுகிறது. ஒரு 
வேளை நான்‌ ஒரு சபைக்குழுமத்தின்‌ முன்பாக நின்று, மூடப்பட்ட கையை 
அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி, “என்‌ கைக்குள்‌ என்ன இருக்கிறது என்று 
உங்களால்‌ யூகிக்க முடியுமா?” என்று கேட்பதாக வைத்துக்கொள்வோம்‌. 





அங்கிருப்பவர்களில்‌ ஒருவர்‌, நான்‌ எனது கைக்குள்‌ ஒரு சாவியை வைத்‌ 
இருப்பதாகக்‌ கூறலாம்‌. இன்னொருவர்‌, நான்‌ ஒரு நாணயத்தைப்‌ 
பிடித்திருப்பதாகக்‌ கருத்துத்‌ தெரிவிக்கலாம்‌. இன்னும்‌ வேறொருவர்‌, 


183 


நான்‌ எனது கைக்குள்‌ ஒரு பொத்தானை வைத்திருப்பதாக நினைக்கலாம்‌. 
இந்த பதில்கள்‌ யாவும்‌ நல்ல யூகங்களாக இருக்க முடியும்‌ - ஆனால்‌ 
இவைகள்‌ யூகங்களாக மாத்திரமே இருக்கின்றன. நான்‌ எனது கையில்‌ 
என்ன வைத்திருக்கின்றேன்‌ என்பது பற்றிய ஆதாரம்‌ எதையும்‌ அவர்கள்‌ 
கொண்டி ராதபடியால்‌, அவர்கள்‌ கூறும்‌ கருத்துக்கள்‌ யாவும்‌ அபிப்பிரா 
யங்கள்‌ என்பதைத்‌ தவிர வேறொன்றும்‌ அதிகமாய்‌ இருப்பதில்லை. 

ஒருவேளை நான்‌ அதன்‌ பின்பு எனது கையில்‌ இருப்பது ஒரு சிறிய 
கூழாங்கல்‌ என்று அவர்களிடம்‌ கூறுவதாக வைத்துக்கொள்வோம்‌. நான்‌ 
எதை வைத்திருப்பதாகக்‌ கூறுகன்றோனோ அந்தக்‌ கூற்றை அவர்கள்‌ 
கேட்டு, அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பினால்‌, நான்‌ கூறியதை அவர்கள்‌ 
ஏற்றுக்கொண்ட விஷயமானது அவர்களை அபிப்பிராயத்தில்‌ இருந்து 
விசுவாசத்திற்கு நகர்த்துவதாக இருக்கும்‌. எனது சாட்சியம்‌ அவர்களுக்குள்‌ 
விசுவாசத்தை உண்டாக்குவதற்கான ஆதாரமாக இருக்கும்‌. 

ஒருவேளை நான்‌ அதன்பின்பு எனது கையில்‌ உள்ள சிறு கல்லை 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கின்றேன்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. அதை 
அவர்கள்‌ பார்த்த உடனே, அதைப்‌ பற்றி நான்‌ அவர்களுக்கு உண்மை 
யையே கூறியிருந்தேன்‌ என்று அவர்கள்‌ அறிவார்கள்‌. அந்தச்‌ சிறு 
பொருளைப்‌ பார்த்த செயல்‌ அவர்களின்‌ விசுவாசத்தை அறிவாகத்‌ 
திருப்பும்‌/மாற்றும்‌. 

எனது கையில்‌ என்ன இருக்றெது என்று அவர்கள்‌ யூகித்தபோது, 
அவர்கள்‌ தங்களின்‌ அபிப்பிராயங்களைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 
எனது கையில்‌ நான்‌ ஒரு சிறு கல்லை வைத்திருந்தேன்‌ என்று கூறிய கூற்றை 
அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டபோது, அவர்கள்‌ விசுவாசத்திற்கு வந்தனர்‌. 
எனது கையில்‌ நான்‌ வைத்திருந்ததை அவர்கள்‌ கண்டபோது, அவர்கள்‌ 
அறிவிற்குள்‌ கடந்து சென்றனர்‌. விசுவாசம்‌ என்பது அபிப்பிராயமல்ல, 
ஏனெனில்‌ அது சாட்சியத்தின்மீது அமைந்துள்ளது. விசுவாசம்‌ என்பது 
அறிவல்ல, ஏனெனில்‌ அது காணப்படாதவற்றைப்‌ பற்றிய சாட்சியத்தை 
ஏற்றுக்கொள்வதாக உள்ளது. 

வேதாகமம்‌ விசுவாசத்திற்கு விளக்கம்‌ தருவதோடு, அதைப்‌ பற்றி 
செயல்விளக்கப்படுத்தவும்‌ செய்கிறது. ஆபிரகாம்‌, வேதாகமத்தில்‌ 
உண்மையான விசுவாசத்திற்குத்‌ தேவனுடைய தலைசிறந்த உதாரண 
மாக இருக்கும்படி தேவனே தேர்ந்தெடுத்த மனிதராவார்‌. அவரது 
விசுவாசத்தின்‌ காரணமாக, அவர்‌ “தேவனுடைய சிநேகிதர்‌” என்று 
அழைக்கப்படுகின்றார்‌ (ஏசாயா 41:8; யாக்கோபு 2:23). அவரது 
விசுவாசநிறைவின்‌ காரணமாக, அவர்‌ விசுவாசிகளுக்குத்‌ தகப்பன்‌ என்று 
கூறப்படுகின்றார்‌. அதாவது, விசுவாசிக்கின்ற யாவரும்‌, ஒரு கருத்தமைவில்‌ 
ஆபிரகாமின்‌ பிள்ளைகளாய்‌ இருக்கின்றோம்‌ (ரோமர்‌ 4:16; கலாத்தியர்‌ 
3:7). ஆபிரகாமின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ நமக்கு, விசுவாசம்‌ கொண்டிருத்தல்‌ 
என்பது எதனை அர்த்தப்படுத்துறெது என்று காண்பித்திருக்கின்றார்‌. 

நாம்‌ விசுவாசத்தில்‌ நடக்க அல்லது வாழ வேண்டும்‌ (2 கொரிந்தியர்‌ 5:7) 
என்பதால்‌, நாம்‌ ஆபிரகாமின்‌ வாழ்வைக்‌ கண்ணோக்கி, விசுவாசமுள்ள 
நபராக இருத்தல்‌ என்பது எதனை அர்த்தப்படுத்துறெது என்று காண்‌ 








184 


போமாக. ஆபிரகாம்‌ மூன்று மாபெரும்‌ சோதனைகளை எதிர்கொண்டார்‌, 
மற்றும்‌ இந்த சோதனைகள்‌ விசுவாசத்தின்‌ பகுதிப்பொருட்களை 
விவரிக்கின்றன. 


புறப்பட்டுச்‌ செல்லும்படியான சோதனை 

ஆபிரகாம்‌ - அல்லது முதலில்‌ அவர்‌ பெயர்‌ அறியப்பட்டபடி, ஆபிராம்‌ 
- புறப்பட்டுச்‌ செல்லுதல்‌ என்பது அவருக்கான முதல்‌ சோதனையாக 
இருந்தது. அவர்‌ தமது இல்லங்கள்‌ இருந்த கல்தேயாவின்‌ ஊர்‌ என்ற 
பட்டணத்தில்‌ இருந்தும்‌, ஆரான்‌' என்ற இடத்தில்‌ இருந்தும்‌ புறப்பட்டுச்‌ 
செல்ல வேண்டும்‌ என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்‌ (ஆதியாகமம்‌ 
11:27-31). தேவன்‌ அவருக்கு இன்னொரு இடத்திற்கு வழிகாட்டுவதாக 
வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌. ஊர்‌ என்ற இடத்தில்‌ ஏற்பட்ட முதல்‌ 
அழைப்பு, கி.மு. 2165ல்‌” ஏற்பட்டிருக்கலாம்‌ என்று தேதியிடப்படுகிறது. 
இரண்டாவது அழைப்பு, ஒருவேளை பதினைந்து ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, 
ஆரானில்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 

அவர்‌ முதன்முதலாக அழைக்கப்பட்ட ஊர்‌ என்ற பட்டணம்‌, மெசப்‌ 
பொத்தாமியாவில்‌ இருந்தது, அது கலாச்சாரம்‌, கற்றுக்கொள்ளுதல்‌ மற்றும்‌ 
வர்த்தகம்‌ ஆகியவற்றில்‌ தலைசிறந்த பட்டணமாக இருந்தது. ஊர்‌ என்ற 
பட்டணத்தை விட்டுப்‌ புறப்பட்டுச்‌ செல்லுதல்‌ என்று ஆபிரகாம்‌ மேற்‌ 
கொண்ட முடிவு கடினமானதாக இருந்திருக்கும்‌. 

புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌, ஊர்‌ என்ற இடத்தில்‌ மேற்‌ 
கொண்ட தங்கள்‌ அகழ்‌ஆய்வுகளின்மூலம்‌, அந்த நகரமானது சுமார்‌ நான்கு 
சதுர மைல்கள்‌ அளவுக்கு இருந்தது என்றும்‌ அது சுமார்‌ 300,000 மக்கள்‌ 
தொகையைக்‌ கொண்டிருந்தது என்றும்‌ கருத்தை நிலைநாட்டியுள்ளனர்‌. 
ஊர்‌ என்பது தலைச்சிறந்த மற்றும்‌ வசதிவாய்ப்பு மிகுந்த, அறிவாற்றல்‌ 
நிறைந்த நகரமாய்‌ இருந்தது. ஊர்‌ என்ற நகரத்தில்‌ வாழ்ந்திருந்த மக்களில்‌ 
பலர்‌ மிக உயர்ந்த கல்வியறிவு கொண்டிருந்தனர்‌ என்று வரலாறும்‌ 
புதைபொருள்‌ ஆராய்ச்சியும்‌ ஒருசேர உறுதிப்படுத்தியிருக்கின்றன. 
அவர்கள்‌ கணிதம்‌, வானவியல்‌, நெசவு, மற்றும்‌ கல்வெட்டு செதுக்குதல்‌ 
போன்றவற்றில்‌ திறமைசாலிகளாய்‌ இருந்தனர்‌. அத்துடன்‌ கூடுதலாக, 
அவர்கள்‌ ஒருவகையான எழுத்து வடிவத்தைப்‌ பயன்படுத்தி, தங்களுக்குப்‌ 
பின்‌ களிமண்‌ பலகைகளில்‌ தங்களின்‌ எழுத்துக்களை விட்டுச்‌ சென்றுள்‌ 
ளனர்‌, அவைகள்‌, இந்த நகரத்தின்‌ சமூக மற்றும்‌ மதரீதியான வாழ்வு மற்றும்‌ 
கலாச்சாரம்‌ ஆகியவற்றை மறுகட்டமைப்புச்‌ செய்யும்‌ பணியில்‌ புதைபொருள்‌ 





ஆராய்ச்சியாளர்களுக்கு மதிப்புமிக்கவைகளாக உள்ளன. மதரீதியாக அந்த 
நகரத்தவர்‌, பலதெய்வ வணக்கம்‌ செய்பவர்களாய்‌ இருந்தனர்‌, அவர்கள்‌ 
பல தெய்வங்களை, குறிப்பாக இயற்கைத்‌ தெய்வங்களை வணங்கி 
வந்தனர்‌. ஊர்‌ என்ற இந்த நகரத்தின்‌ மையப்பகுதியில்‌ ஒரு பெரிய 
ஆராதனை மையம்‌ அல்லது கோவில்‌ இருந்தது, அது ஜீகுராத்‌ என்று 
அமழைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில்‌ மக்கள்‌ தங்களின்‌ முக்கிய தெய்வ 
மான நன்னா” என்ற சந்திரக்‌ கடவுளை ஆராதித்தனா்‌. 


185 


யோசுவா 24:2ம்‌ வசனம்‌, ஆபிராமின்‌ தந்தையான தேராகு என்பவர்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது: 


அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும்‌ நோக்கி: “இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: பூர்வத்திலே 
உங்கள்‌ பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்‌ நாகோருக்கும்‌ தகப்பனான 
தேராகு என்பவன்‌, நதிக்கு” அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள்‌ 
வேறே தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌.” ” 


ஆபிராம்‌ எப்போது யெகோவா தேவனை அறிந்தார்‌ என்று நமக்குக்‌ 
கூறப்படுவதில்லை, ஆனால்‌ ஏதோ ஒரு வேளையில்‌ அவர்‌ யெகோவா 
தேவன்மீது பலத்த மற்றும்‌ ஆழ்ந்த விசுவாசம்‌ கொண்டவர்‌ ஆனார்‌. 

ஆபிராம்‌ தேவனால்‌ அழைக்கப்பட்ட போது, தேராகும்‌ ஆபிராமும்‌ ஊர்‌ 
என்ற நகரத்தைவிட்டுப்‌ புறப்பட்டுச்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ வடக்கு நோக்கி 
அறுநூறு மைல்கள்‌ பயணம்‌ செய்து ஆரானில்‌ குடியமர்ந்தனர்‌. ஆதியாகமம்‌ 
11:31ம்‌ வசனம்‌, தேராகு ஆபிராமைக்‌ கூட்டிச்‌ சென்றார்‌ என்று கூறுகிறது. 
இது ஊர்‌ என்ற நகரத்தில்‌ ஆபிராம்‌ தமது முதல்‌ அழைப்பைப்‌ பெற்ற 
பின்பு நடந்திருக்க வேண்டும்‌, அவர்‌ தேராகுவை ஊர்‌ என்ற நகரத்தை 
விட்டுப்‌ புறப்படும்படி இணங்கச்‌ செய்திருந்தார்‌; பின்பு குலத்தின்‌ 
முற்பிதாவாக இருந்த தேராகு அவர்களை ஆரானுக்கு வழிநடத்திச்‌ 
சென்றார்‌. ஆபிராம்‌, தமது தந்தையின்‌ வயது மற்றும்‌ உடல்‌ ஆரோக்கிய 
[குறைவு] ஆயெவற்றினிமித்தம்‌ ஆரானில்‌ நிற்கச்‌ சம்மதித்திருக்கலாம்‌. அவர்‌ 
தேராகுவின்‌ மரணம்‌ வரையிலும்‌, அதாவது அவர்‌ தமது 205ம்‌ வயதில்‌ இறக்கும்‌ 
வரையிலும்‌ ஆரானில்‌ வாழ்ந்தார்‌ (ஆதியாகமம்‌ 11:32-12:3). 

ஒருவேளை, ஆபிராமுக்குக்‌ கிடைத்திருந்த முதல்‌ அழைப்பிற்குப்‌ 
பதினைந்து ஆண்டுகள்‌ பிற்பாடு, தேவன்‌ ஆரானில்‌ ஆபிராமைத்‌ 
திரும்பவும்‌ அழைத்தார்‌ (ஆதியாகமம்‌ 12:1-8). தேவன்‌ இந்த 
அழைப்புடன்‌, பழைய ஏற்பாட்டின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியாகக்‌ 
கருதப்படும்‌ வாக்குத்தத்தம்‌ ஒன்றை ஆபிராமுக்கு ஏற்படுத்தினார்‌.” 





கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி: “நீ உன்‌ தேசத்தையும்‌, உன்‌ இனத்தையும்‌, 
உன்‌ தகப்பனுடைய வீட்டையும்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, நான்‌ உனக்குக்‌ 
காண்பிக்கும்‌ தேசத்துக்குப்போ. நான்‌ உன்னைப்‌ பெரிய ஜாதியாக்கி, 





உன்னை ஆசீர்வதித்து, உன்‌ பேரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌; 
நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை 
ஆசீர்வதிப்பேன்‌, உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌; பூமியிலுள்ள 
வம்சங்களெல்லாம்‌ உனக்குள்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்றார்‌” (ஆதியா 
கமம்‌ 12:1-3). 


ஆபிராமுக்கு, அவரது தேசத்தையும்‌, இனத்தையும்‌, தந்தையின்‌ வீட்டையும்‌ 
விட்டு முன்செல்லும்படி தேவன்‌ அறிவுறுத்தினார்‌. வரிசை முறையைக்‌ 
கவனியுங்கள்‌; இவை ஒவ்வொன்றும்‌ வளர்நிலையில்‌ மாபெரும்‌ தியா 
கத்தைப்‌ பிரதிபலிக்கின்றன. 


186 


ஆபிராம்‌ இந்தச்‌ சோதனையில்‌ தேர்ச்சிபெற்றாரா? வசனப்பகுதி, 
“கர்த்தர்‌ ஆபிராமுக்குச்‌ சொன்னபடியே அவன்‌ புறப்பட்டுப்போனான்‌ 
..” (ஆதியாகமம்‌ 12:4) என்று கூறுகிறது. அவர்‌ தமக்குத்‌ தனிச்சிறப்பு 
வாய்ந்தவைகளாய்‌ இருந்த - நாடு, உறவினர்கள்‌, மற்றும்‌ நெருங்கிய 
சொந்தங்கள்‌ என்ற - ஓவ்வொன்றையும்‌ கைவிட்டுச்‌ சென்றார்‌. 
ஆபிராம்‌ தமக்கு எழுபத்தி ஐந்து வயதாக இருந்தபோது தேவனுடைய 
இக்கட்டளைக்குக்‌ கழ்ப்படிந்தார்‌ (ஆதியாகமம்‌ 12:4). எபிரெயர்‌ 11:8ல்‌ 
நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌, 


விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான்‌ சுதந்தரமாகப்‌ பெறப்போறெ 
இடத்திற்குப்‌ போகும்படி அழைக்கப்பட்ட போது, கீழ்ப்படிந்து, தான்‌ 
போகும்‌ இடம்‌ இன்னதென்று அறியாமல்‌ புறப்பட்டுப்‌ போனான்‌. 


ஆபிராம்‌ தமது உடைமைகளை கட்டி எடுத்துக்கொண்டு, தனது 
வேர்களைப்‌ பிடுங்கி எடுத்து, தமது சொந்த நாட்டில்‌ இருந்து புறப்பட்டு, 
தமக்குக்‌ கர்த்தர்‌ காண்பித்த இடத்திற்குச்‌ சென்ற இவ்வழியில்‌, நமக்கு ஒரு 
நல்ல உதாரணமாக இருக்கின்றார்‌. அவரைப்‌ புறப்பட்டுச்‌ செல்லும்படி 
தேவன்‌ கேட்டுக்கொண்டபோது, அவர்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌. அதுவே 
விசுவாசமாக உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பதில்செயலானது எவரொரு 
வரும்‌ செய்யக்‌ கடினமானதாகவே இருக்கும்‌. தேவன்‌ தமது அழைப்பிற்கு, 
ஆபிராம்‌ கீழ்ப்படிந்த செயலை, விசுவாசத்தின்‌ வெளிப்பாடாகக்‌ 
கண்டார்‌. 

எனவே இங்கு, விசுவாசத்தினால்‌ நடப்பதன்‌ முதல்‌ பாகம்‌ உள்ளது: 
“புறப்பட்டுச்‌ செல்லுதல்‌.” தேவன்‌ ஆபிராமிடம்‌ கேட்டுக்கொண்டது 
போல்‌, நம்மிடத்தில்‌ நமது சொந்த நாடுகளை விட்டுப்‌ புறப்பட்டு மற்ற 
இடங்களுக்குச்‌ செல்லும்படி கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. இருப்பினும்‌, 
அவரைப்‌ பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும்‌ பாவத்தின்‌ நாட்டை 








விட்டுப்‌ புறப்பட்டு, நீதிக்கென்று வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட 
நாட்டிற்கு விசுவாசத்தில்‌ அவரைப்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்று அவா்‌ 
கேட்டுக்கொண்டுள்ளார்‌. 

இந்த “புறப்படுதல்‌” கொலோசெயில்‌ இருந்த கிறிஸ்கவர்களுக்குப்‌ 
பவுல்‌ எழுதிய நிருபத்தில்‌ எவ்வாறு கொண்டுவரப்பட்டது என்பதைக்‌ 
கவவியுங்கள்‌: 


ஆகையால்‌, விபசாரம்‌, அசுத்தம்‌, மோகம்‌, துர்‌இச்சை, விக்கிரகாரா 
தனையான பொருளாசை ஆகிய இவைகளைப்‌ பூமியில்‌ உண்டு 
பண்ணுகிற உங்கள்‌ அவயங்களை அழித்துப்போடுங்கள்‌. இவைகளின்‌ 
பொருட்டே கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்மேல்‌ தேவகோ 
பாக்கினை வரும்‌. நீங்களும்‌ முற்காலத்தில்‌ அவர்களுக்குள்ளே 
சஞ்சரித்தபோது, அவைகளைச்‌ செய்துகொண்டுவந்தீர்கள்‌. 
இப்பொழுதோ கோபமும்‌ மூர்க்கமும்‌ பொறாமையும்‌, உங்கள்‌ 
வாயில்‌ பிறக்கலாகாத தூஷணமும்‌ வம்பு வார்த்தைகளுமாகிய 
இவைகளையெல்லாம்‌ விட்டுவிடுங்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ 


187 


பொய்சொல்லாதிருங்கள்‌; பழைய மனுஷனையும்‌ அவன்‌ செய்கை 
களையும்‌ களைந்துபோட்டு, தன்னைச்‌ சிருஷ்டித்தவருடைய 
சாயலுக்கொப்பாய்ப்‌ பூரண அறிவையடையும்படி புதிதாக்கப்பட்ட 
புதிய மனுஷனைத்‌ தரித்துக்கொண்டி ருக்கிறீர்களே (கொலோசெயர்‌ 
3:5-10). 


ஜெஃப்ரி தாமெர்‌ என்ற தொடர்‌ கொலைகார நபர்‌ மனந்திரும்புவதில்‌ 
உதவிய கர்ட்டிஸ்‌ பூத்‌ என்ற சகோதரர்‌ என்னிடத்தில்‌, ஆக்வஹாமா 
நகரத்தில்‌ உள்ள அரசுக்‌ கட்டிடத்திற்கு வெடிகுண்டு வைத்ததாகக்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்ட தீமோத்தி மெக்வெய்‌ என்பவருடன்‌ தாம்‌ சமீபத்தில்‌ 
[வேதாகமத்தை] படித்ததாகக்‌ கூறினார்‌. தீமோத்தி விசாரணைக்காக 
டென்வருக்குக்‌ கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு பதினைந்து பாடங்‌ 
களை முடித்திருந்ததாக அவர்‌ கூறினார்‌. சகோதரர்‌ பூத்துடன்‌ நான்‌ பேசிய 
வேளையில்‌, டென்வரில்‌ தீமோத்திக்கு இறுக்கமான பாதுகாப்பு அவசிய 
மாய்‌ இருந்ததால்‌, அவர்‌ தமது படிப்புகளைத்‌ தொடர அனுமதிக்கப்‌ 
படுவாரா என்று பூத்‌ அறிந்திருக்கவில்லை. அவரது வழக்கறிஞர்‌ தீமோத்‌ 
இக்கு வேதாகம அஞ்சல்வழிப்‌ பாடங்களைத்‌ தொடர்ந்து எடுத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, தீமோத்தி அந்தப்‌ பாடங்களை முடித்துத்‌ 
தம்மிடம்‌ திருப்பி அனுப்ப வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ தாம்‌ ஜெபிப்பதாக 
அவர்‌ கூறினார்‌. சகோதரர்‌ பூத்‌ அவர்களின்‌ வேண்டுதலினுடைய விளைவு 
என்ன என்று நான்‌ கேள்விப்படவில்லை. 











சுவிசேஷம்‌ எல்லாருக்குமானதாக - நாம்‌ மிகமோசமானவர்கள்‌, இடை 
நிலைப்பட்டவர்கள்‌, மற்றும்‌ மிகச்சிறந்தவார்கள்‌ என்று கருதும்‌ யாவருக்கு 
மானதாக - உள்ளது. யூதர்களும்‌ புறஜாதிகளுமாகிய இரு சாராருமே 
விசுவாசத்தினால்‌ இரட்சிக்கப்படுகின்றனர்‌. அவ்விருவருக்கும்‌ இடையில்‌ 
தேவன்‌ வித்தியாசம்‌ எதையும்‌ ஏற்படுத்துவதில்லை (நடபடிகள்‌ 15:9). 
எல்லாருக்கும்‌, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசமானது மனந்திரும்புதலை, பாவ 
மான வாழ்வை “விட்டுப்புறப்படுதலை, ” மற்றும்‌ நீதிக்குள்‌ தேவனைப்‌ 
பின்பற்றுவதை உள்ளடக்குகிறது (நடபடிகள்‌ 17:30, 31). தேவன்‌ நம்மில்‌ 
எவரையும்‌ ஏற்றுக்கொள்வார்‌, ஆனால்‌ நாம்‌ அவரிடத்தில்‌ விசுவாசத்துடன்‌, 
நாம்‌ பாவத்தை விட்டுவிடவும்‌ அவரில்‌ நம்பிக்கை வைக்கவும்‌ காரணமாகும்‌ 
விசுவாசத்துடன்‌ அவரிடத்திற்கு வரவேண்டும்‌. 


நம்பிக்கை வைத்தலுக்கான சோதனை 

ஆபிராம்‌ கானான்‌ நாட்டில்‌ வந்து சேர்ந்தபோது, அவர்‌ தமது இரண்‌ 
டாவது சோதனையாயை, நம்பிக்கை வைத்தலுக்கான சோதனையை 
எதிர்கொண்டார்‌. தேவன்‌ ஆபிராமை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம்‌ 
செய்திருந்தார்‌. ஆபிராம்‌ தமது எதிர்காலம்‌ பற்றிக்‌ குழப்பம்‌ அடைந்த 
நிலையில்‌ தேவனிடத்தில்‌ “கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன 
தருவீர்‌? நான்‌ பிள்ளையில்லாமல்‌ இருக்கிறேனே, ... ?” என்று கேட்டார்‌ 
(ஆதியாகமம்‌ 15:2). தேவன்‌, ஆபிராமுக்கான தமது திட்டத்தில்‌ சந்ததி 
யார்களும்‌ பாகமாய்‌ இருந்தனர்‌ என்று கூறினார்‌; அவர்‌ ஆபிராமுக்கும்‌ 








188 


சாராயிக்கும்‌ ஒரு மகனைத்‌ தருவார்‌. 


அவர்‌ அவனை வெளியே அழைத்து: “நீ வானத்தை அண்ணாந்துபார்‌, 
நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால்‌, அவைகளை 
எண்ணு” என்று சொல்லி; பின்பு அவனை நோக்கி: “உன்‌ சந்ததி 
இவ்வண்ணமாய்‌ இருக்கும்‌ என்றார்‌.” அவன்‌ கர்த்தரை விசுவாசித்‌ 
தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு நீதியாக எண்ணினார்‌ (ஆதியாகமம்‌ 
15:5, 6). 
தேவன்‌ ஆபிராமுக்குப்‌ பலஸ்தனத்தை உடைமையாகக்‌ கொடுப்பதாகவும்‌ 
கூறினார்‌ (ஆதியாகமம்‌ 15:7). உறுதிப்பாட்டை விரும்பிய ஆபிராம்‌ 
அவரிடத்தில்‌, “... நான்‌ அதை சுதந்தரித்துக்கொள்வேன்‌ என்று எதினால்‌ 
அறிவேன்‌?” என்று கேட்டார்‌. அவரது கேள்விக்குப்‌ பதிலுரையாகக்‌, 
தேவன்‌ ஆபிராமுடன்‌ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்‌ கொள்வதில்‌ 
ஈடுபட்டார்‌. 
பழைய ஏற்பாடு உண்மையில்‌, மனிதருடனான தேவனுடைய உடன்‌ 
படிக்கைகளின்‌ வரலாறாக உள்ளது. தேவன்‌ தமது உடன்படிக்கையை 
ஆபிராமுக்கு வெளிப்படுத்த ஒரு ஒப்பந்தச்‌ சடங்காச்சாரத்தைப்‌ 
பயன்படுத்தினார்‌. அவர்‌ ஆபிராமிடம்‌, மூன்று வயதுக்‌ கிடாரியையும்‌, 
மூன்று வயது வெள்ளாட்டையும்‌, மூன்று வயது ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு 
காட்டுப்புறாவையும்‌, ஒரு புறாக்குஞ்சையும்‌ கொண்டுவரும்படி கூறினார்‌. 
அவர்‌ அந்த கிடாரியையும்‌, வெள்ளாட்டையும்‌, ஆட்டுக்கடாவையும்‌ 
நடுவாகத்‌ துண்டிக்க வேண்டியதாய்‌ இருந்தது. ஆபிராம்‌ தமக்குக்‌ 
கூறப்பட்டபடியே செய்தார்‌. அவர்‌ கிடாரியையும்‌, வெள்ளாட்டையும்‌, 
ஆட்டுக்கடாவையும்‌, நடுவாகத்‌ துண்டித்து, துண்டங்களை ஒன்றுக்‌ 
கொன்று எதிராக வைத்து அந்தப்‌ பாதித்துண்டங்களுக்கு இடையில்‌ ஒரு 
பாதையை விட்டுவைத்தார்‌. அந்த இரவில்‌, புகைறெ சூளையும்‌ அந்தத்‌ 
துண்டங்களின்‌ நடுவே கடந்துபோகிற அக்கினிஐஜ.வாலையும்‌ தோன்றின 
(அதியாகமம்‌ 15:7-17). 
உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கான இந்த முறைமையானது, “ஒரு 
உடன்படிக்கையை வெட்டுதல்‌” என்ற சொல்விளக்கத்தைத்‌ தோன்றச்‌ 
செய்திருக்கலாம்‌. “நீ இந்த ஒப்பந்தத்தைக்‌ கடைப்பிடிக்காதிருந்தால்‌, இந்த 
மிருகங்களைப்‌ போன்றே நீயும்‌ மேலிருந்து கீழாக வெட்டப்படுவாய்‌” 
என்பது இதன்‌ கீழ்‌ உள்ள கருத்தாகக்‌ காணப்படுகிறது. மாதிரி என்ற 
வகையில்‌ ஒப்பந்தம்‌ ஏற்படுத்திக்கொள்ளும்‌ இரு குழுவினரும்‌, மிருகங்‌ 
களின்‌ துண்டிக்கப்பட்ட பாகங்களுக்கு மத்தியில்‌ நடப்பார்கள்‌, ஆனால்‌ 
இந்த விஷயத்தில்‌, தேவனே உடன்படிக்கையை ஏற்படுத்தியவராக 
இருந்தார்‌. இது ஒரு சாராரின்‌ உடன்படிக்கையாக இருந்தது, எனவே அவர்‌ 
மாத்திரம்‌ தனியாக அப்பாதையில்‌ நடந்தார்‌. 
தேவன்‌, ஆபிராமின்‌ பயனுக்காக இந்த வழியில்‌ முற்றிலும்‌ நடந்து 
சென்றார்‌. தேவன்‌ நித்தியமான தேவனாக இருக்கின்றார்‌. அவரது 








பண்புகள்‌ யாவும்‌ பூரணப்பட்டவைகளாக உள்ளன. அவரது வார்த்தை, 
வசனம்‌ சத்தியமானது அதில்‌ ஒரு பகுதியாவது தன்னில்‌ தவறாக 





189 


இருப்பதில்லை. அவர்‌ எதையும்‌ எவரொருவருக்கும்‌ உறுதிப்படுத்தத்‌ 
தேவையில்லை. அவரிடத்தில்‌ இருந்து வருகிற எந்த வாக்குத்தத்தமும்‌, 
பூமியின்‌ அஸ்திபாரம்‌ போன்று நிச்சயமானதாக உள்ளது, ஆனால்‌ 
ஆபிராம்‌ தமது விசுவாசத்திற்காகத்‌ தேவனிடத்தில்‌ இருந்து சாட்சியம்‌ 
பெற்றுக்கொள்ளும்படிக்குத்‌ தேவன்‌ இந்தச்‌ சடங்காச்சாரத்தைச்‌ 
செய்வித்தார்‌. 

அடுத்த ஒருசில ஆண்டுகளுக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்மீது 
நம்பிக்கை கொண்டிருத்தல்‌ என்பதே ஆபிராமின்‌ பணிப்பொறுப்பாக 
இருந்தது. ஆபிராமும்‌ சாராயும்‌, தங்களுக்குத்‌ தேவன்‌ உடனடியாகத்‌ 
குங்களின்‌ மகனைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று நினைத்தனர்‌ என்பது 





உறுதி. ஆனால்‌ அவர்‌ அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள்‌ இருவருக்குமே 
நித்தியம்‌ போன்று காணப்பட்டிருக்க வேண்டிய பத்து ஆண்டுகள்‌ 
காத்திருந்தபின்பு (ஆதியாகமம்‌ 16:3), அவர்கள்‌ அதைக்குறித்து 
ஏதேனும்‌ செய்ய வேண்டும்‌ என்று தீர்மானித்தனர்‌, அவர்கள்‌ 





விஷயங்களைத்‌ தங்கள்‌ சொந்தக்‌ கரங்களில்‌ எடுத்துக்கொண்டனர்‌. 
இவ்விடத்தில்‌ ஆபிராமின்‌ விசுவாசத்தில்‌ ஒரு இடைமுறிவு இருந்தது. 

சாராய்‌, தங்களுக்குப்‌ பிள்ளை ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, 
ஆபிராம்‌ ஆகாரை இரண்டாம்‌ மனைவியாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று ஆலோசனை தெரிவித்தாள்‌ (ஆதியாகமம்‌ 161-4). சாராயின்‌ 
கருத்தை ஆபிராம்‌ ஏற்றுக்கொண்டார்‌. சாராயிக்குப்‌ பிள்ளை எதுவும்‌ 
பிறக்காதபடியால்‌, ஆகாரின்‌ மூலமாக வாரிசு ஒன்றைத்‌ தருதல்‌ என்பது 
தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருந்ததை நிறைவேற்றுவதாக இருக்கும்‌ 
என்று ஆபிராம்‌ தமக்குள்‌ நிதானித்துக்கொண்டார்‌. ஆபிராம்‌ இவ்வாறு 
செய்தது தவறாயிருந்தது, ஏனெனில்‌ வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட 
பிள்ளையானது தேவனுக்கு ஏற்புடைய காலத்தில்‌ சாராய்‌ மூலமாகவே 
பிறக்க வேண்டியதாயிருந்தது. ஆபிராமும்‌ சாராயும்‌ மிகவும்‌ பொறுமை 
யற்றவர்களாகி இருந்தனர்‌. 

ஆபிராமின்‌ நடவடிக்கைகள்‌, தவறாகவும்‌ விசுவாசக்குறைவை 
வெளிப்படுத்துபவைகளாகவும்‌ இருந்தபோதிலும்‌, அவைகள்‌, அந்த 
நாட்களின்‌ கலாச்சாரங்களுடைய பின்னணியில்‌ புரிந்துகொள்ளப்பட 
வேண்டும்‌. ஆபிராமும்‌ சாராயும்‌ தங்கள்‌ பிரச்சனைக்கு மேற்கொண்ட 
அணுகுமுறை, நவீன வாசகருக்கு வினோதமானதாகத்‌ தோன்றினாலும்‌, 
அது அவர்களின்‌ நாட்களில்‌ மற்றும்‌ அவர்களின்‌ கலாச்சாரத்தில்‌, பிள்ளை 
யின்மையைக்‌ கையாள்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறையாக 
இருந்திருக்கலாம்‌. மலடியாக உள்ள மனைவியொருத்தி, ஒரு அடிமைப்‌ 
பெண்ணைத்‌ தனது கணவருக்குக்‌ கொடுத்து, அந்த உறவின்மூலம்‌ பிறக்கும்‌ 
பிள்ளையின்மீது சட்டப்பூர்வமாக உரிமையைத்‌ தக்கவைத்துக்கொள்ள 
முடியும்‌ என்று ஹம்முரபி£ அரசரின்‌ சட்டக்கோட்பாடும்‌ நூஸி பதிவேடு” 
களும்‌ சுட்டிக்காண்பிக்கின்றன. பிள்ளை பிறந்தபின்பு, அந்த அடிமைப்‌ 
பெண்‌, ஒரு அடிமை என்ற நிலையில்‌, கீழ்ப்படிந்திருக்கும்‌ தனது சரியான 
இடத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 

சாராயின்‌ வேலைக்காரியான ஆகாருக்கு, இஸ்மவேல்‌ என்ற மகன்‌ 


190 


பிறந்தான்‌, ஆனால்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பின்சந்ததியார்கள்‌ 
அவன்‌ மூலமாகத்‌ தோன்றமாட்டார்கள்‌ என்பதைத்‌ தேவன்‌ தெளிவாக்கி 
யிருந்தார்‌ (ஆதியாகமம்‌ 16:7-16; 17:20, 21). இஸ்மவேல்‌ பிறந்த பின்பு, 
சாராய்‌ கசப்புள்ளவளாகி, ஆகாரையும்‌ அவளது மகனையும்‌ தங்கள்‌ 
வீட்டில்‌ இருந்து ஆபிராம்‌ துரத்திவிட வேண்டும்‌ என்று விரும்பினாள்‌. 
சாராயின்‌ பொறாமை ஆபிராமுக்குக்‌ கடினமான மனச்சோர்வை ஏற்படுத்‌ 
இற்று, அவர்‌ ஏற்கனவே நிலவியிருந்த சிரமங்களை இன்னும்‌ கூடுதலாக்கக்‌ 
கொள்ள விரும்பாதிருந்தார்‌. 

ஆபிராமுக்கும்‌ சாராயிக்கும்‌, தேவன்‌ ஒரு மகனைக்‌ கொடுப்பதாகத்‌ 
தாம்‌ அளித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதாக மறுஉறுதிசெய்தார்‌. 
அவர்களின்‌ பெயர்களை மாற்றியதன்மூலம்‌ அவர்களை அவர்‌ ஊக்கப்படுத்‌ 
தினார்‌. “ஆபிராம்‌” என்பது “ஆபிரகாம்‌” என்று மாற்றப்பட்டது (ஆதியா 
கமம்‌ 17:5), மற்றும்‌ “சாராய்‌” என்பது “சாராள்‌” என்று மாற்றப்பட்டது 
(ஆதியாகமம்‌ 17:15). ஆபிரகாம்‌ உண்மையில்‌ “பல மக்களினங்களுக்குத்‌ 
தந்தை” அவார்‌ என்பதும்‌, சாராள்‌, இந்த மக்களினங்களுக்குத்‌ தாயாவாள்‌, 





தேவனுக்கு முன்பாக “இளவரசியாக” இருப்பாள்‌ என்பதும்‌ இதன்‌ தனிச்‌ 
சிறப்பாக இருந்தது. 

அத்துடன்‌ கூடுதலாகத்‌ தேவன்‌, ஆபிரகாமுக்கும்‌ சாராளுக்கும்‌ ஒரு 
மகனைக்‌ கொடுப்பார்‌ என்ற தமது வாக்குத்தத்தத்தை, தேவன்‌ ஆபிரகா 
முடன்‌ ஏற்படுத்தியிருந்த “உடன்படிக்கையின்‌ அடையாளம்‌” ஒன்றை 
நிலைநாட்டியதன்மூலம்‌ உறுதிப்படுத்தினார்‌ (ஆதியாகமம்‌ 17:1-14). அவர்‌, 
ஆபிரகாமின்‌ வீட்டில்‌ உள்ள ஒவ்வொரு ஆணும்‌ விருத்தசேதனம்‌ செய்‌ 
விக்கப்பட வேண்டும்‌ என்று ஆணையிட்டார்‌: 


எனக்கும்‌ உங்களுக்கும்‌, உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ நடுவே 
உண்டாகிறதும்‌, நீங்கள்‌ கைக்கொள்ள வேண்டியதுமான என்‌ உடன்‌ 
படிக்கை என்னவென்றால்‌, உங்களுக்குள்‌ பிறக்கும்‌ சகல ஆண்‌ 
பிள்ளைகளும்‌ விருத்தசேதனம்‌ பண்ணப்பட வேண்டும்‌; உங்கள்‌ 
நுனித்தோலின்‌ மாம்சத்தை விருத்தசேதனம்‌ பண்ணக்கடவீர்கள்‌; 
அது எனக்கும்‌ உங்களுக்குமுள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா 
யிருக்கும்‌. உங்களில்‌ தலைமுறை தலைமுறையாகப்‌ பிறக்கும்‌ 
ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ எட்டாம்நாளிலே விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படவேண்டும்‌; வீட்டிலே பிறந்த பிள்ளையும்‌ உன்‌ 
வித்தல்லாத அந்நியனிடத்தில்‌ பணத்திற்குக்‌ கொள்ளப்பட்ட எந்தப்‌ 
பிள்ளையும்‌, அப்படியே விருத்தசேதனம்‌ பண்ணப்படவேண்டும்‌ 
(ஆதியாகமம்‌ 17:10-12). 


ஆபிரகாமுக்கு ஒரு மகன்‌ பிறப்பதற்கு முன்பாகவே அவர்மீது 
தேவன்‌, உடன்படிக்கையின்‌ குறிப்பிட்ட கடமைகளை வைத்தார்‌. 
உடன்படிக்கையின்‌ அடையாளமாக ஒவ்வொரு ஆணும்‌ விருத்தசேதனம்‌ 
செய்விக்கப்பட வேண்டும்‌ என்று ஆபிரகாமுக்குக்‌ கூறப்பட்டது. அந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ இருந்து, ஒவ்வொரு ஆண்பிள்ளையும்‌ பிறந்த எட்டாம்‌ 
நாளில்‌ விருத்தசேதனம்‌ செய்விக்கப்பட வேண்டியதாயிருந்தது. உடல்ரீதி 


191 


யான இந்த விருத்தசேதனம்‌ ஆவிக்குரிய தனிச்சிறப்பைக்‌ கொண்டதாக 
இருக்கும்‌; ஆபிரகாமின்‌ இனத்தில்‌ பிறந்த ஒவ்வொரு ஆண்பிள்ளையும்‌ 
தன்மீது ஒரு அடையாளத்தைக்‌ கொண்டிருக்கும்‌ என்பது, அவன்‌ 
தேவனுடைய உடன்படிக்கையின்‌ பகுதியாக உள்ளான்‌ என்று 
சுட்டிக்காண்பிக்கும்‌. 

இந்தக்‌ காலகட்டத்தில்‌ தேவன்‌ இந்த அடையாளத்தைத்‌ தொடங்கி 
வைத்ததற்கு, ஆபிரகாமை ஈசாக்கின்‌ பிறப்பிற்காகத்‌ தயார்‌ செய்தல்‌ 
என்பது ஒரு காரணமாக இருந்தது. இந்த மகன்‌, உடன்படிக்கையின்‌ 
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவராக 
இருப்பார்‌. ஆபிரகாம்‌, சாராள்‌ மூலமாகத்‌ தமக்குப்‌ பிறக்கவிருக்கும்‌ 
மகன்மீது உடன்படிக்கையின்‌ இந்த அடையாளத்தை இடுவதன்மூலம்‌ 
உடன்படிக்கையைத்‌ தொடரத்‌ தயாராயிருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்பினார்‌. 

இஸ்மவேல்‌ பிறப்பதற்கு முன்பு நீண்டகாலம்‌ காத்திருக்க வேண்டி 
யிருந்ததென்று ஆபிரகாம்‌ நினைத்தார்‌, ஆனால்‌ வாக்குத்தத்தத்தின்‌ மகன்‌ 
வந்துசேருவதற்கு முன்பு அவர்‌ இன்னும்‌ பதினான்கு ஆண்டுகள்‌ காத்திருக்க 
வேண்டியிருந்தது. கடைசியாக, ஆபிரகாமுக்கு தொண்ணூற்றொன்பது 
வயதானபோது (அதியாகமம்‌ 17:1), அவரிடத்தில்‌ தேவன்‌, ஈசாக்கின்‌ 
வருகையைப்‌ பற்றிக்‌ குறிப்பாகப்‌ பேசினார்‌ (ஆதியாகமம்‌ 17:15-19; 
18:10-15). இருப்பினும்‌, இந்த வேளையில்‌, ஆபிரகாமும்‌ (ஆதியாகமம்‌ 
17:17) சாராளும்‌ (18:12-15), தாங்கள்‌ ஒரு மகனைப்‌ பெற்றெடுக்க 
முடிவது பற்றித்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ சிரித்துக்கொள்ளும்‌ அளவிற்கு, பல 
ஆண்டுகள்‌ கடந்திருந்தன. அவர்களின்‌ விசுவாசம்‌ நலிந்து போயிருந்தது. 

ஆபிரகாமுக்கு நூறுவயதும்‌ சாராளுக்குத்‌ தொண்ணூறு வயதும்‌ 
ஆகியிருந்தபோது ஈசாக்கு பிறந்தார்‌. ஆபிரகாமுக்கு ஒரு மகனைத்‌ 
தருவதாகத்‌ தேவன்‌ வாக்களித்து இருபத்து ஐந்து ஆண்டுகளாகியிருந்தன. 

ஆபிரகாமுக்கு ஒரு மகனைத்‌ தருவதற்கு முன்பு தேவன்‌ இருபத்து ஐந்து 
ஆண்டுகள்‌ காத்திருந்தது ஏன்‌? அனேகமாக, இரண்டு காரணங்கள்‌ தரப்பட 
முடியும்‌. முதலாவது, இந்தத்‌ தாமதம்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்திற்கு 
ஒரு பிரதானமான சோதனையை அமைத்திருந்தது. இவ்வளவு காலத்‌ 
திற்குப்‌ பின்பும்‌ தேவன்‌ தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்‌ 
என்று ஆபிரகாம்‌ இன்னமும்‌ விசுவாசித்திருக்க முடியுமா? நாம்‌ கவனித்த 
மாதிரியாக, அவரது விசுவாசம்‌ ஓரளவுக்கு நலிந்து போயிருந்தது, ஆனால்‌ 
மேம்பாடுகள்‌ எல்லாவற்றின்‌ கண்ணோக்கில்‌, அது தீவிரமான சரிவினால்‌ 
துன்புற்றிருக்கவில்லை. இரண்டாவது, இந்த தாமதம்‌ ஆபிரகாமை, தம்மில்‌ 
இருந்து புறப்படும்‌ மக்களினம்‌ தேவனிடத்தில்‌ இருந்து மாத்திரமே வரும்‌ 
என்று உணர்ந்தறியச்‌ செய்வதற்கானதாக இருந்தது. சாராள்‌ இயல்பாகக்‌ 








குழந்தை பெற்றுக்கொள்ளும்‌ காலத்தைக்‌ கடக்கும்‌ வரையில்‌ தேவன்‌ 
காத்திருந்தார்‌, அதன்மூலம்‌ அவர்‌ ஆபிரகாமுக்குத்‌ தாம்‌ வாக்களித்திருந்த 
சந்ததிகள்‌ உண்மையிலேயே இயற்கைக்கு மாறான துவக்கத்தைக்‌ கொண்‌ 
டிருப்பார்கள்‌ என்பதை அவர்‌ செயல்விளக்கப்படுத்த முடிந்திருந்தது. 
ஈசாக்கு, ஆபிரகாமுக்கும்‌ சாராளுக்கும்‌ பிறந்திருப்பினும்‌, தனிச்சிறப்பான 





192 


வகையில்‌ தேவனுடைய பிள்ளையாக இருந்தார்‌. ஆதியாகமம்‌ 21:1-4 
பின்வருமாறு கூறுகிறது, 


கர்த்தர்‌ தாம்‌ சொல்லியிருந்தபடி சாராள்பேரில்‌ கடாட்சமானார்‌; 
கர்த்தர்‌ தாம்‌ உரைத்தபடியே சாராளுக்குச்‌ செய்தருளினார்‌. 
ஆபிரகாம்‌ முதிர்வயதாயிருக்கையில்‌, சாராள்‌ கர்ப்பவதியாகி, தேவன்‌ 
குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனைப்‌ பெற்றாள்‌. 
அப்பொழுது ஆபிரகாம்‌ தனக்குச்‌ சாராள்‌ பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு 
என்று பேரிட்டான்‌. தன்‌ குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம்‌ 
நாளிலே, ஆபிரகாம்‌ தனக்குத்‌ தேவன்‌ கட்டளையிட்டிருந்தபடி 
அவனுக்கு விருத்தசேதனம்பண்ணினான்‌. 


மேலும்‌ நாம்‌ எபிரெயர்‌ 11:11, 12ல்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌, 


விசுவாசத்தினாலே சாராளும்‌ வாக்குத்தத்தம்பண்ணினவர்‌ உண்மை 
யுள்ளவரென்றெண்ணி, கர்ப்பந்தரிக்கப்‌ பெலனடைந்து, வயதுசென்ற 
வளாயிருந்தும்‌ பிள்ளைபெற்றாள்‌. ஆனபடியால்‌, சரீரஞ்செத்தவ 
னென்று எண்ணத்தகும்‌ ஒருவனாலே, வானத்திலுள்ள பெருக்கமான 
நட்சத்திரங்களைப்‌ போலவும்‌ கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த 
மணலைப்‌ போலவும்‌, மிகுந்த ஜனங்கள்‌ பிறந்தார்கள்‌. 


கடைசியில்‌ நீண்டகாலத்திற்குப்‌ பின்பு, ஆபிரகாமுக்கும்‌ சாராளுக்கும்‌ 
ஒரு மகன்‌ பிறந்தான்‌. இந்த மகனுக்குத்‌ தேவனால்‌ நியமிக்கப்பட்டதும்‌, 
“நகைப்பு” என்று அர்த்தம்‌ தருவதுமான, ஈசாக்கு என்னும்‌ பெயர்‌ அளிக்கப்‌ 
பட்டது. 

ஆபிரகாம்‌ தமது விசுவாசத்தில்‌ சிறிதே துவண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ 
தொடர்ந்து விசுவாசித்தார்‌. அவர்‌ விஷயங்களைத்‌ தமது சொந்த கரங்களில்‌ 
எடுத்துக்கொண்டு, தேவன்‌ தமது வாக்குத்தத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
அவருக்கு உதவுவதற்கு முயற்சிசெய்தார்‌, ஆனால்‌ அதைத்‌ தேவன்‌ 
அனுமதிக்கவில்லை. ஆபிரகாமின்‌ வாழ்வு, உண்மையான விசுவாசமானது 





தேவனுடைய வாக்குத்தத்தங்களில்‌ நம்பிக்கை வைக்கவேண்டும்‌ என்பதை 
யாவது குறைந்தபட்சம்‌ செயல்விளக்கப்படுத்துறெது. 

எனவே, தேவனுடைய வசனத்தில்‌ நம்பிக்கை வைக்கவேண்டும்‌ 
என்பது விசுவாசத்தின்‌ இரண்டாம்‌ பகுதிப்பொருளாக உள்ளது. விசுவா 
சத்தின்‌ அதிகாரத்துவமான எந்த நடையும்‌, தேவனுடைய வசனத்தின்மீது 
நம்பிக்கையாக இருத்தலை உள்ளடக்கும்‌. இதற்கு ஒரு விவரிப்பாக நாம்‌ 
ஞானஸ்நானம்‌ பற்றிய கட்டளையை எடுத்துக்கொள்வோம்‌. நீங்கள்‌ 
எப்போதாவது, ஞானஸ்நானம்‌ பற்றி யாரேனும்‌ ஒருவர்‌, “தண்ணீருக்குள்‌ 
முழுக்காட்டப்படுவது இரட்சிப்பைக்‌ குறித்துச்‌ சிலவற்றைச்‌ செய்ய 
முடிவது எவ்வாறு என்பதை நான்‌ காண்பதில்லை” என்று கூறக்‌ கேட்டிருக்‌ 
கின்றீர்களா? அதை நாம்‌ காணும்படி தேவன்‌ நம்மிடம்‌ கேட்பதில்லை - 
அதை நாம்‌ விசுவாசிக்கும்படியே தேவன்‌ நம்மிடம்‌ கேட்கின்றார்‌ என்பதே 
அந்த விஷயம்‌ பற்றிய சத்தியமாக உள்ளது! (மாற்கு 16:15, 16; நடபடிகள்‌ 


193 


2:38; 22:16). அவர்‌ ஆபிரகாமுக்கு எவ்வாறு ஒரு மகனைக்‌ கொடுப்பார்‌ 
என்று காணும்படி ஆபிரகாமிடம்‌ கேட்கவில்லை - அதை ஆபிரகாம்‌ 
விசுவாசிக்க வேண்டும்‌ என்றே அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌! 

ஒருவர்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்மீது நிலைநிற்பதற்கு 
மிகத்தெளிவான இடங்களில்‌ ஒன்றாக ஞானஸ்நானத்தின்‌ தண்ணீரில்‌ 
உள்ளது. முழுக்காட்டுதல்‌ என்பது உடலைக்‌ கழுவுவதோ அல்லது 
சாரீரப்பிரகாரமாகக்‌ குணமாக்குவதேோ இல்லை. அது உடலைத்‌ 
தண்ணீருக்குள்‌ கஷ்டமின்றி முழுக்காட்டுதலாக மாத்திரம்‌ உள்ளது. 
ஞானஸ்நானத்துடன்‌ தொடர்புடைய தேவனுடைய வாக்குத்தத்தம்தான்‌ 
அதை மதிப்புள்ளதாக்குகிற ஒரே விஷயமாக உள்ளது. கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறுவதற்குக்‌ கண்ணால்‌ காணக்கூடிய பதில்செயல்‌ 
எதையும்‌ நாம்‌ உணர்ந்தறிவதில்லை - பரலோகத்தில்‌ இருந்து நாம்‌ 
கேட்கக்கூடிய குரலொலியோ, தண்ணீரில்‌ இருந்து வெளியே 
வருபவர்களைச்‌ சுற்றி தெய்வீகச்‌ சுடரொளி பிரகாசித்தலோ, 





ஞானஸ்நானம்‌ பெற்றவர்மீது இயற்கைக்கு மாறான உணர்வுவருதலோ 
இருப்பதில்லை. எந்தவிதமான அற்புதமும்‌ நடைபெறுவதில்லை. 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்பவர்‌ தேவனுடைய வாக்குத்தத்தங்களில்‌ 
நம்பிக்கை வைக்கின்றார்‌, அவ்வளவுதான்‌. அவர்‌ அல்லது அவள்‌, நம்பிக்கை 
கொண்டு தண்ணீருக்குள்‌ சென்று நம்பிக்கைகொண்டு தண்ணீரில்‌ இருந்து 
வெளியே வருகின்றார்‌ /வருகின்றாள்‌. ஞானஸ்நானம்‌ என்பது இரட்சிப்புக்‌ 
கேற்ற விசுவாசத்தின்‌ செயல்பாடாக உள்ளது. புதிய கிறிஸ்தவர்‌ தண்ணீரில்‌ 
இருந்து வெளியே வரும்போது, பரலோகத்தின்‌ தேவன்‌ தமது வசனத்தைக்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌ என்றும்‌, அந்த நபரின்‌ பாவங்களை இயேசுவின்‌ 
இரத்தத்தினால்‌ கழுவினார்‌ என்றும்‌ நாம்‌ நம்புகின்றோம்‌. 

ஒருவர்‌ தேவனுடன்‌ நடக்கத்‌ தேர்ந்துகொள்ளும்போது, அவர்‌ 
விசேஷித்த அடையாளங்களினாலோ, வழக்கத்திற்கு மாறான உணர்வுகளி 
னாலோ, அல்லது இயற்கைக்கு மேலான வழிநடத்துதலினாலோ அல்ல, 
ஆனால்‌ தேவனுடைய வசனத்தினால்‌ தேவனுடன்‌ கட்டுவிக்கப்பட்‌ 
டிருக்கத்‌ இர்மானிக்க வேண்டும்‌. இவ்வகையான நடைக்கு, தேவனுடைய 
வசனத்தின்மீது அன்றாடம்‌ நம்பிக்கை கொண்டிருப்பதன்‌ மூலமாக 
தேவனுக்குள்‌ அன்றாடம்‌ நம்பிக்கை கொண்டிருத்தல்‌ தேவை என்பது 
தெளிவு. 


கொடுத்தலுக்கான சோதனை 
ஈசாக்கு பிறந்து சிலகாலம்‌ ஆனபின்பு, ஆபிரகாம்‌ தமது 
மூன்றாவது சோதனையை எதிர்கொண்டார்‌: கொடுத்தலுக்கான 
சோதனை. ஆபிரகாமின்‌ மகனான ஈசாக்கைத்‌, தேவன்‌ தமக்கு பலியாக 
ஓப்புக்கொடுக்கும்படி கேட்டார்‌. இந்த சோதனையானது ஆபிரகாமுக்கு, 

விசுவாசத்தின்‌ மிகமேன்மையான சோதனையாக இருந்தது. 
இந்த கட்டளையின்போது ஈசாக்கு எவ்வளவு வயதுடையவராய்‌ 
இருந்தார்‌ என்று வேதாகமம்‌ நமக்குக்‌ கூறுவதில்லை. ஒருவேளை அவர்‌ 
பத்து வயதுக்கு மேற்பட்டிராதவராக இருந்திருக்கலாம்‌. அவர்‌ தமது 


194 


தந்தையோடு கீழ்ப்படிதலுடன்‌ சென்றார்‌, எந்தவித மறுப்பும்‌ இன்றி 
தம்மைக்‌ கட்டிப்போடவும்‌ அவரை [ஆபிரகாமை] அனுமதித்தார்‌. “தகன 
பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே?” (ஆதியாகமம்‌ 22:7) என்ற அவரது கேள்வி, 
அவர்‌ பகுத்தறியும்‌ அளவுக்கு வயதுடையவராக இருந்தார்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. மேலும்‌ அந்தக்‌ கேள்வியானது, அவர்‌ மலையைச்‌ 
சென்று அடைகலுக்கு முன்பு அந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்க வேண்டும்‌ 
என்று தோன்றவில்லை என்பது அல்லது மலைக்குப்‌ புறப்படுவதற்கு முன்பு 
இந்தத்‌ தகவலை அவரிடத்தில்‌ ஆபிரகாம்‌ பகிர்ந்துகொள்ளாத அளவுக்கு 
இளையவராய்‌ இருந்தார்‌ என்பதையும்‌ காண்பிக்கிறது. 

தேவன்‌ ஆபிரகாமுக்கு ஈசாக்கைப்‌ பலிசெலுத்தும்படி கட்டளையிட்ட 
போது, அவர்‌ ஒரு காயத்தில்‌ உப்பை வைத்துத்‌ தேய்ப்பது போன்று 
தம்முடைய கட்டளையில்‌ ஆபிரகாமை] தேய்த்தார்‌” என்று ஏறக்குறையத்‌ 
தோன்றுகிறது. வேதனையை அதிகப்படுத்தும்படி யாகவும்‌ அந்தக்‌ 
கட்டளையில்‌ உள்ள பலியை வலியுறுத்தும்படியாகவும்‌ வார்த்தைகள்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டதாகக்‌ காணப்படுகிறது: 


அப்பொழுது அவர்‌: “உன்‌ புத்திரனும்‌ உன்‌ ஏகசுதனும்‌ உன்‌ நேச 
குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு, 
மோரியா தேசத்துக்குப்போய்‌, அங்கே நான்‌ உனக்குக்‌ குறிக்கும்‌ 
மலைகள்‌ ஒன்றின்மேல்‌ அவனைத்‌ தகனபலியாகப்‌ பலியிடு 
என்றார்‌” (ஆதியாகமம்‌ 22:2). 


தேவன்‌, “ஈசாக்கைக்‌ கூட்டிக்கொண்டுபோ” என்று மட்டும்‌ கூறவில்லை. 
அவர்‌ அந்த மகனைப்‌ பற்றி மூன்று அன்பார்ந்த வழிகளில்‌ குறிப்பிட்டார்‌. 
அவர்‌, “உன்‌ புத்திரனும்‌, உன்‌ ஏகசுதனும்‌, உன்‌ நேசகுமாரனாயை, ...” 
என்று கூறினார்‌. 

இந்தக்‌ கட்டளையைப்‌ பற்றி ஆபிரகாம்‌ என்ன நினைத்தார்‌ என்பது 
நமக்குக்‌ கூறப்படவில்லை. ஆபிரகாமைச்‌ சுற்றிலும்‌ இருந்த புறதெய்வத்தை 
ஆராதிக்கும்‌ மக்களினங்கள்‌, குழந்தையைப்‌ பலியிடுவதில்‌ ஈடுபட்டிருந்‌ 
தனர்‌. அது அரிதானதாக இருந்தது, ஆனால்‌ அது செய்யப்பட்டு வந்தது. 
ஆபிரகாம்‌, “என்னைச்‌ சுற்றிலும்‌ உள்ள புறதெய்வ வணக்கத்தார்‌ தங்களு 
டைய தெய்வங்களுக்கு ஒப்புக்கொடுத்தல்‌ உள்ளவர்களாய்‌ இருப்பது 
போன்று, நான்‌ தேவனுக்கென்று ஓஒப்புக்கொடுத்தல்‌ உள்ளவனாக 
இருப்பதைக்‌ காண்பிக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகின்றாரா” என்று 
நினைத்தாரா? அவர்‌ என்ன நினைத்தார்‌ என்று நாம்‌ அறிவதில்லை, ஆனால்‌ 
அவர்‌ தமக்குத்‌ தேவன்‌ கட்டளையிட்டகைச்‌ செய்வதற்கு உடனடியாகப்‌ 
புறப்பட்டார்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. 

இதுபோன்றே ஒரு கட்டளையைக்‌ தேவன்‌ ஏன்‌ கொடுத்தார்‌? 
மோரியா மலையில்‌ நடந்தவற்றைப்‌ பற்றி வாசிப்பதில்‌ இருந்து, 
நாம்‌ தேவன்‌ மனித பலியை விரும்பியதில்லை என்று அறிகின்றோம்‌. 
ஆபிரகாம்‌ தமக்கிருந்த மிகவும்‌ அன்பான மற்றும்‌ மிகவும்‌ 
விலையேறப்பெற்ற உடைமையை [மகனைக்‌] தேவனுக்கென்று 
கொடுப்பதன்மூலம்‌, அவர்மீது தாம்‌ கொண்டிருந்த முழுமையான 





195 


நம்பிக்கையை செயல்விளக்கப்படுத்த வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்பியிருக்கலாம்‌. தேவன்‌ சாராளை அல்ல, ஆனால்‌ ஈசாக்கைக்‌ 
கேட்டார்‌, ஏனெனில்‌ அவர்‌ ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி யிருந்த 
வாக்குத்தத்தங்கள்‌ யாவும்‌ ஈசாக்குக்குள்‌ கட்டுவிக்கப்பட்டி ர௬ுந்தன. ம 
ற்றும்‌, தேவன்‌ ஆபிரகாமின்‌ மகனை மாத்திரம்‌ கேட்டிருக்கவில்லை. அவர்‌ 
ஆபிரகாமின்‌ இருதயத்தையும்‌ எதிர்காலத்தையுமே கேட்டிருந்தார்‌ - அவர்‌ 
ஆபிரகாம்‌ தமக்கிருந்த எல்லாவற்றையும்‌ கொடுக்கும்படி கேட்டார்‌. 
ஆபிரகாம்‌ என்ன செய்தார்‌? அவர்‌ இந்தக்‌ கட்டளையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட பின்பு, உடனடியாக மரத்தையும்‌/விறகையும்‌, நெருப்பையும்‌ 
சேகரித்துக்கொண்டு, பயணத்திற்குத்‌ தேவைப்படும்‌ வேலைக்காரர்கள்‌ 
இருவரையும்‌ அழைத்துக்கொண்டு, பலிசெலுத்தப்பட வேண்டிய 
இடமான மோரியா மலையை நோக்கிய மூன்று நாள்‌ பயணத்தைத்‌ 
தொடங்கினார்‌. அவர்கள்‌ அந்த மலையின்‌ அடிவாரம்‌ சென்று 
சேர்ந்தபோது, ஆபிரகாம்‌ “நானும்‌ பிள்ளையாண்டானும்‌ அவ்விடமட்டும்‌ 
போய்‌, தொழுதுகொண்டு, உங்களிடத்துக்குத்‌ திரும்பி வருவோம்‌” என்ற 
வார்த்தைகளுடன்‌ (ஆதியாகமம்‌ 22:5) வேலைக்காரர்களை அங்கேயே 








விட்டுச்‌ சென்றார்‌. ஆபிரகாம்‌ தமது ஒரே மகனைப்‌ பலிபீடத்தின்மீது 
பலியிடும்‌ அளவுக்குத்‌ தேவனை மிகுந்த தைரியத்துடன்‌ விசுவாசித்தார்‌. 
அவர்‌ ஈசாக்கின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ செய்வதாக வாக்களித்திருந்தவற்றை 
நிறைவேற்றுவதற்கு, ஈசாக்கு மரித்தோரில்‌ இருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்‌ 
என்று எதிர்பார்க்கும்‌ அளவுக்குத்‌ தேவனை முழுமையாக நம்பினார்‌. 
எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ இந்த நிகழ்ச்சி பற்றிய தமது 
விவரிப்பில்‌, ஆபிரகாமின்‌ விசுவாசத்திவுடைய ஆழக்கைச்‌ சுட்டிக்காண்பிக்‌ 
கின்றார்‌: 


மேலும்‌ விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான்‌ சோதிக்கப்பட்டபோது 
ஈசாக்கைப்‌ பலியாக ஒப்புக்கொடுத்தான்‌. “ஈசாக்கினிடத்தில்‌ உன்‌ 
சந்ததி விளங்கும்‌” என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே; 
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றவன்‌, மரித்தோரிலிருந்து 
மெழுப்ப தேவன்‌ வல்லவராயிருக்றொரென்றெண்ணி, தனக்கு 
ஒரேபேறானவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான்‌; மரித்தோரி 
லிருந்து அவனை பாவனையாகத்‌ திரும்பவும்‌ பெற்றுக்கொண்டான்‌ 
(எபிரெயர்‌ 11:17-19). 


ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌ மலையின்‌ உச்சியை அடைந்தபோது, 
ஆபிரகாம்‌ பயன்படுத்துவதற்கான பலிபீடத்தை அமைதியாகக்‌ கட்டி 
யெழுப்பியிருக்க வேண்டும்‌. கல்லின்மீது கல்லாகக்‌ குவித்து, அவர்‌ 
அதைத்‌ திடமானதாகவும்‌ பலமானதாகவும்‌ கட்டினார்‌. ஈசாக்கைப்‌ 
பலியிடும்‌ செயலை அவர்‌ உண்மையில்‌ எவ்வாறு செய்தார்‌ என்று நாம்‌ 
அறிவதில்லை. ஒருவேளை அவர்‌ ஈசாக்குடன்‌ அமர்ந்து, தமது கைகளை 
அவரது தோள்மீது போட்டு, “ஈசாக்கு, தேவன்‌ எனக்குக்‌ கட்டளையிட்ட 
சிலவற்றை நான்‌ செய்யப்போகின்றேன்‌. அதை நான்‌ புரிந்துகொள்ளவில்‌ 
லை, ஆனால்‌ எல்லாம்‌ சரியாகிவிடும்‌. தேவன்‌ நம்பிக்கை வைக்கப்படக்‌ 


196 


கூடியவராக இருக்கிறார்‌. தேவன்மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும்‌ 
என்றுதான்‌ உன்‌ வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ நான்‌ உனக்குப்‌ போதித்தேன்‌. 
இப்போது நாம்‌ அவர்மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும்‌. 
நாம்‌ அவரில்‌ முழுமையாக விசுவாசம்‌ கொண்டால்‌ நம்‌ இருவரைக்‌ 
குறித்தும்‌ அவர்‌ அக்கறை எடுத்துக்கொள்வார்‌. நான்‌ உன்னைக்‌ கட்டி 
இந்தப்‌ பலி பீடத்தின்மீது வைக்கப்போகின்றேன்‌, ஆனால்‌ பயப்படாதே, 
ஏனெனில்‌ தேவன்‌ உன்னைக்‌ குறித்து அக்கறை எடுத்துக்கொள்வார்‌” என்று 
கூறியிருக்கலாம்‌. 

அவர்களின்‌ உரையாடலுக்குப்‌ பின்பு, ஆபிரகாம்‌ ஈசாக்கைக்‌ கட்டி 
பலிபீடத்தின்மீது மென்மையாக வைத்தார்‌. ஈசாக்கு வேதனையை 
உணராதபடு அதை விரைவாகச்‌ செய்யும்படிக்கு அவர்‌ விரும்பியிருக்கலாம்‌. 
அவர்‌ தமது கத்தியை எடுத்தார்‌. அதை அவர்‌ கீழே கொண்டுவரத்‌ 
தயாரான வேளையில்‌ அது சூரிய ஒளியில்‌ பளபளத்தது. அவர்‌ கத்தியை 
ஓங்கிய மற்றும்‌ அதைத்‌ தாழ்த்திய வினாடிக்குறைவான வேளையில்‌, வானத்தில்‌ 
இருந்து அவரை அழைத்த குரலானது, “ஆபிரகாமே, ஆபிரகாமே! ... 
பிள்ளையாண்டான்மேல்‌ உன்‌ கையைப்போடாதே, அவனுக்கு ஒன்றும்‌ 





செய்யாதே; நீ அவனை உன்‌ புத்திரன்‌ என்றும்‌, உன்‌ ஏகசுதன்‌ என்றும்‌ 
பாராமல்‌ எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால்‌ நீ தேவனுக்குப்‌ பயப்படு 
கிறவன்‌ என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்‌” என்று கூறிற்று (ஆதியாகமம்‌ 
22:11, 12). ஆபிரகாம்‌, கொடுத்தலின்‌ சோதனையில்‌ விசுவாச நிறைவுடனும்‌ 
பற்றுறுதியுடனும்‌ தோர்ச்சியடைந்தார்‌. அவர்‌ பூமிக்குரிய வகையில்‌ 
குமக்கு மிகவும்‌ அன்பார்ந்த உடைமையை, தமக்கிருந்த யாவற்றையும்‌ 
பலிபீடத்தில்‌ வைத்துக்‌ தேவனுக்கு அர்ப்பணித்தார்‌. 





ஆபிரகாம்‌ செய்த செயலின்‌ தனிச்சிறப்பானது எந்த வாசகராலும்‌ 
உடனடியாக உணர்ந்தறியப்படுகிறது. முதலாவது, ஆபிரகாம்‌ இந்தப்‌ 
பலியில்‌ தேவனுக்குத்‌ தமது முழு இருதயத்தை, தமது ஆத்துமாவினுடைய 
அன்பை ஓப்புக்கொடுத்தார்‌. இரண்டாவது, அவர்‌ இந்தப்‌ பலிக்குப்‌ பின்பு 
தமக்குத்‌ தேவன்‌, ஈசாக்கின்மூலம்‌ நிறைவேற்றுவதாக ஏற்படுத்தியிருந்த 
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக, அவர்‌ ஈசாக்கைத்‌ திரும்பவும்‌ 
கொடுப்பார்‌ என்று அவர்மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. 

இந்த நிகழ்ச்சியில்‌ தேவன்‌ ஆபிரகாமுக்குச்‌ செய்திருந்தது என்ன 
என்பது, தேவனிடத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு மனிதனைப்‌ பற்றிய 





கற்பனைக்‌ கதையின்மூலம்‌ விவரிக்கப்படுகிறது. அவரது மனமாற்றத்‌ தி 
ற்குப்பின்‌ சற்றுக்காலத்தில்‌, அவரிடத்தில்‌ தேவன்‌, “உன்னிடம்‌ உள்ளது 
என்ன?” என்று கேட்டார்‌. அவர்‌ “என்னிடம்‌ ஒரு வீடு உள்ளது” என்றார்‌. 
தேவன்‌, “அது எனக்கு வேண்டும்‌” என்று கூறினார்‌. மீண்டும்‌ அவரிடத்தில்‌ 
தேவன்‌, “உன்னிடம்‌ வேறு என்ன உள்ளது?” என்று கேட்டார்‌. “என்னிடம்‌ 
ஒரு காரும்‌ வங்கியில்‌ பணமும்‌ உள்ளன” என்று அம்மனிதர்‌ கூறினார்‌. 
தேவன்‌, “அந்தக்‌ காரும்‌ வங்கியிலுள்ள அந்தப்‌ பணமும்‌ எனக்கு வேண்டும்‌” 
என்றார்‌. பின்பு தேவன்‌, “உன்னிடம்‌ வேறு என்ன உள்ளது?” என்று 
கேட்டார்‌. அதற்கு அவர்‌, “இப்போது என்னிடத்தில்‌ இருப்பதெல்லாம்‌ என்‌ 
மனைவியும்‌ இரண்டு பிள்ளைகளுமே” என்றார்‌. தேவன்‌, “உன்‌ மனைவியும்‌ 


197 


உன்‌ இரண்டு பிள்ளைகளும்‌ எனக்கு வேண்டும்‌” என்றார்‌. தேவன்‌ 
“உன்னிடம்‌ வேறு என்ன உள்ளது?” என்று கேட்டார்‌. அதற்கு அம்மனிகர்‌, 
“இப்போது என்னைக்‌ தவிர வேறெதுவும்‌ என்னிடத்தில்‌ இல்லை” என்றார்‌. 
தேவன்‌, “நீயும்‌ எனக்கு வேண்டும்‌” என்றார்‌. அதற்கு அம்மனிதர்‌, “சரி 
ஆண்டவரே, இப்போது நீர்‌ என்னிடத்தில்‌ உள்ள எல்லாவற்றையும்‌ 
என்னிடத்தில்‌ உள்ள எல்லாரையும்‌ கொண்டிருக்கின்றீர்‌. இப்போது 
என்ன?” என்றார்‌. அதற்கு தேவன்‌, “அவையெல்லாவற்றையும்‌, அவர்கள்‌ 
எல்லாரையும்‌, வேறு வகையில்‌ பயன்படுத்துவது ஞானமாவது என்று 
நான்‌ நியமிக்கும்‌ வரைக்கும்‌, அவற்றையும்‌ அவர்களையும்‌ நீ எனது 
மகிமைக்காகப்‌ பயன்படுத்தும்படி உனக்குத்‌ திருப்பித்‌ தருவேன்‌” என்றார்‌. 
இதைத்தான்‌ தேவன்‌ ஆபிரகாமுக்குச்‌ செய்தார்‌. 

இவ்விடத்தில்‌ இன்னொரு சத்தியம்‌ காணப்படுகிறது: ஆபிரகாம்‌ 
குமது மகனைத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தபோது, தேவன்‌ அந்த ம 
கனை அவருக்கு என்றென்றைக்குமாகத்‌ திரும்ப அவருக்கே கொடுத்தார்‌. 
பிற்பாடு, புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு, தேவனைப்‌ பற்றி, “ஆபிரகாமுக்கும்‌, 
ஈசாக்குக்கும்‌, யாக்கோபுக்கும்‌” கேவனாயிருக்கிறார்‌ என்று உரைத்தார்‌. இயேசு 
இருந்தார்‌ என்றல்ல, ஆனால்‌ இருக்கிறார்‌ என்று உரைத்தார்‌. இயேசு 
இவ்வார்த்தைகளை உரைத்தபோது, அவர்கள்‌ மூவரும்‌ தேவனுடன்‌ நித்தி 
யத்தில்‌ இருந்தனர்‌ (மத்தேயு 22:32). 

பின்வருவதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌: நாம்‌ தேவனுக்குக்‌ 
கொடுப்பவற்றையே நம்மிடத்தில்‌ காத்துக்கொள்கின்றோம்‌. வீடுகள்‌, 
நிலங்கள்‌, பணம்‌ - மற்றும்‌ கணவர்கள்‌, மனைவியர்கள்‌, அல்லது பிள்ளைகள்‌ 
ஆகியோரின்மீதுகூட - அவைகள்‌, அவர்கள்‌ எவ்வளவு விலையேறப்பெற்றுக்‌ 
காணப்பட்டாலும்‌, வாழ்வு என்பது அவற்றின்மீது நிலைபெற்றிருப்ப 
தில்லை. தேவனுடன்‌ விசுவாசத்தில்‌ நடப்பதினால்தான்‌ உண்மை 
யான வாழ்வு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நடையானது தேவனை 
மகிமைப்படுத்துகிறது மற்றும்‌ நமது பிற உறவுமுறைகள்‌ யாவற்றையும்‌ 
முன்னுரிமைப்படுத்துகிறது. 

எனவே, இவ்விடத்தில்‌, விசுவாசத்தின்‌ மூன்றாவது பகுதிப்பொருள்‌ 
உள்ளது: தேவனுக்கு ஓப்புக்கொடுத்தல்‌. தேவனுடைய அன்பு கொடுக்கும்‌ 
அன்பாக உள்ளது, ஏனெனில்‌ அவர்‌ சுயமற்ற தேவனாக, அன்புகூரும்‌ 
தேவனாக, எப்போதும்‌ நம்முடன்‌ பகிர்ந்துகொள்வதாலும்‌ நமக்குக்‌ 
கொடுப்பதாலும்‌ நம்மை ஆசீர்வதிக்க நாடும்‌ தேவனாக இருக்கிறார்‌. 
அன்புகூரும்‌ இந்தத்‌ தேவனுடன்‌ நடத்தலுக்கு, நமது பங்கை, தியாகமான 
கொடுத்தலைக்கூட ஒப்புக்கொடுத்தல்‌ அவசியமாயிருக்கிறது. உண்மை 
யிலேயே விசுவாசத்தில்‌ நடந்துகொள்ளும்‌ எவரும்‌, பெருந்தன்மை, 
சேவித்தல்‌, மற்றும்‌ கொடுத்தல்‌ என்பவை இல்லாதிருக்க இயலாது. 

அமெரிக்க ஐக்கிய நாட்டின்‌ மாபெரும்‌ [பொருளாதார] வீழ்ச்சிக்‌ 
காலத்தின்போது, ஒரு செல்வந்தர்‌ நடபடிகள்‌ 2:38ஐ மேற்கோள்‌ 
காண்பிப்பதை நேசித்தார்‌. மற்றவர்களுக்கு ஞானஸ்நானத்தின்‌ முக்கியத்து 
வத்தைக்‌ காண்பிப்பதற்காக, அவர்‌ அதை அடிக்கடி குறிப்பிடுவார்‌. 
இருப்பினும்‌, ஞாயிற்றுக்கிமமை காலை வேளைகளின்‌, காணிக்கைத்‌ 


198 


குட்டு மக்களிடம்‌ கடந்து வரும்‌ வேளையில்‌ அவர்‌ அதில்‌ பத்துப்‌ பைசா 
மாத்திரமே இடுவார்‌. அந்த வேளையில்‌ சபை அல்லாடிக்கொண்டி ருந்தது, 
அவர்‌ உதவுவதற்குப்‌ பொருள்‌ கொண்டிருந்தார்‌; ஆனால்‌ அவர்‌ தொடர்ந்து 
பத்துப்‌ பைசா மாத்திரம்‌ கொடுத்துக்கொண்டிருந்தார்‌. அவரால்‌ நடபடிகள்‌ 
2:38ஐ மேற்கோள்‌ காண்பிக்க முடிந்திருந்தது, ஆனால்‌ அவர்‌ அதைப்‌ 
புரிந்துகொள்ளாது இருந்தார்‌. அவர்‌ அவ்வசனம்‌ போதிக்கிற வகையிலான 
விசுவாசத்தைக்‌ கொண்டிருக்கவில்லை. அவ்வசனமானது, உண்மை 
யிலேயே மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளும்‌ எவரொருவரும்‌ 
விசுவாசத்தில்‌ நடக்கத்‌ தொடங்குகின்றார்‌ என்று போதிக்கிறது. அந்த 
நடையானது சுயநலமற்ற கொடுத்தல்‌ மற்றும்‌ வாமுதல்‌ ஆகியவற்றை 
உள்ளடக்குவதாக இருக்கிறது. 


முடிவுரை 

ஆபிரகாம்‌ தேர்ச்சி பெற்ற இம்மூன்று சோதனைகளும்‌, உண்மையான 
விசுவாசம்‌ எது மற்றும்‌ அது ஒரு நபருடைய இருதயத்தில்‌ எவ்வாறு இயங்கு 
கிறது என்பதை நாம்‌ காண்பதற்கு உதவுகின்றன. விசுவாசம்‌ என்பது, 
தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்பிக்கை மற்றும்‌ அன்பு 
ஆகியவற்றுடன்‌ அவ்வசனங்களின்படி செயல்படுதல்‌ என்பதாக உள்ளது. 
அப்படிப்பட்ட விசுவாசமானது மூன்று பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட முடியும்‌: 
விட்டுவிடும்படி தேவன்‌ நம்மிடம்‌ கூறுபவற்றை விட்டுவிடுதல்‌, தேவனு 
டைய கட்டளைகள்‌ மற்றும்‌ வாக்குத்தத்தங்கள்‌ ஆகியவற்றில்‌ நம்பிக்கை 
வைத்தல்‌, மற்றும்‌ நமது வாழ்வையும்‌ நமது உடைமைகளையும்‌, தேவன்‌ 
அறிவுறுத்தியுள்ளபடி. அவருக்கென்றும்‌ அவருடைய ஊழியத்திற்கென்றும்‌ 
ஒப்புக்கொடுத்தல்‌. 

நீங்கள்‌ எப்போதாவது, ஒரு வகையான சிறு பாலத்தின்‌ குறுக்கே 





நடக்கத்‌ தொடங்கி, ஆனால்‌ அது உங்கள்‌ எடையைத்‌ தாங்காது என்று 
நீங்கள்‌ நினைத்திருந்ததால்‌ தயங்கியதுண்டா? ஒருவேளை நீங்கள்‌ சிறிது 
வெளியே சென்று அதன்‌ பலத்தைப்‌ பரிசோதித்திருக்கலாம்‌. கடை சியில்‌, 
நீங்கள்‌ அதன்‌ மறுபுறம்‌ நோக்கி மெதுவாக நடந்திருக்கலாம்‌. உங்கள்‌ 
எடையைத்‌ தாங்கக்கூடிய அதன்‌ திறன்‌ பற்றி நீங்கள்‌ உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டவுடனே, நீங்கள்‌ உறுதிப்பாட்டுடன்‌ முன்னும்‌ பின்னுமாக 
அப்பாலத்தின்‌ குறுக்காகத்‌ திரும்பத்‌ திரும்ப நடக்கக்கூடும்‌. விசுவாசத்‌ 








தினால்‌ வாழுதல்‌ என்பது உண்மையில்‌ அதைப்போன்ற விஷயமாகவே 
உள்ளது. நீங்கள்‌ தேவனுடைய வசனத்தின்‌ சாட்சியத்தை ஏற்றுக்கொள்‌ 
கின்றீர்கள்‌, மற்றும்‌ நீங்கள்‌ தேவனிடத்தில்‌ இருந்து வந்த அந்த சத்தி 
யத்தின்மீது உங்கள்‌ எடை முழுவதையும்‌ வைக்கின்றீர்கள்‌. நீங்கள்‌ 
அந்த சத்தியத்தின்மீது நின்று, அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து, அந்த சத்தி 
யத்தின்மீது சார்ந்திருந்து நித்தியத்திற்குள்‌ செல்லுகின்றீர்கள்‌. தேவனுடைய 
வசனத்தின்‌ சத்தியம்‌ என்பதே நீங்கள்‌ தேவனிடத்திற்குச்‌ செல்லும்‌ பாலமாக 
உள்ளது. விசுவாசத்தின்‌ நடை என்பது, உணர்வுகள்‌, யூகங்கள்‌ அல்லது 











கற்பிதம்‌ செய்யப்பட்ட அடையாளங்கள்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்திருப்பதல்ல. அது தேவனுடைய வசனம்‌ என்ற பாலத்தின்‌ நடுவில்‌ 


199 


நேராக நடத்தலாக உள்ளது. 

நீங்கள்‌, “இப்படி. ப்பட்ட நடைக்கு வெகுமதிகள்‌ எவையேனும்‌ உள்ள 
னவா?” என்று கேட்கலாம்‌. ஆம்‌, விசுவாசம்‌ நிறைந்துள்ள நபர்‌ தனிச்சிறப்‌ 
பான இரண்டு வெகுமதிகளைப்‌ பெறுகின்றார்‌. அவர்‌ அல்லது அவள்‌, 
தேவனுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆனால்‌ தேவனையேகூடப்‌ 
பெற்றுக்கொள்கின்றாரிள்‌]. தேவன்‌ நமது வெகுமதியாகவும்‌ நமது 
மீட்பராகவும்‌ இருக்கின்றார்‌. தேவனே, தேவனிடத்தில்‌ இருந்து நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ மாபெரும்‌ கொடையாக இருக்கிறார்‌. ஆதியாகமம்‌ 15:1ல்‌ 
ஆபிரகாமிடம்‌ தேவன்‌, “ஆபிரகாமே, நீ பயப்படாதே; நான்‌ உனக்குக்‌ 
கேடகமும்‌, உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன்‌” என்று கூறினார்‌. 
ஆபிரகாம்‌ தேவனுடன்‌ நடக்கையில்‌, அவர்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்‌ 
களை மாத்திரமல்ல, ஆனால்‌ ஆசீர்வதிப்பவரான தேவனையும்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌. அதே அழைப்பு நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தரப்படுகிறது. 
தேவன்‌, “வந்து என்னுடன்‌ நடவுங்கள்‌, நான்‌ எனது பிரசன்னத்தையும்‌ 
எனது அளிப்புகளையும்‌ உங்களுக்குத்‌ தருவேன்‌” என்று கூறுகிறார்‌. நீங்கள்‌ 
விசுவாசத்தின்‌ நடையைக்‌ தொடங்குவீர்களா? 


கற்க வேண்டிய பாடம்‌: 
தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு 
அதன்படி நடத்தலே விசுவாசம்‌ என்பதாக உள்ளது. 


குறிப்புகள்‌ 

'பழைய ஏற்பாடு, ஆபிரகாம்‌ ஆரானில்‌ இருந்து தெய்வீகத்தால்‌ அழைக்கப்‌ 
பட்டார்‌ என்று திட்டவட்டமாகக்‌ குறிப்பிடுகிறது (ஆதியாகமம்‌ 12:1); புதிய 
ஏற்பாட்டில்‌, ஸ்தேவானின்‌ உரையானது (நடபடிகள்‌ 7:2, 3) ஆபிரகாம்‌ ஊர்‌ என்ற 
நகரத்தில்‌ தெய்வீகத்தால்‌ அழைக்கப்பட்டார்‌ என்று குறிப்பிடுகிறது. தேவன்‌ 
ஆபிரகாமை முதன்முதலாக எவ்விடத்தில்‌ இருந்து அழைத்தார்‌? அது ஊர்‌ என்ற 
இடத்தில்‌ இருந்தா அல்லது ஆரானில்‌ இருந்தா? ஆபிரகாம்‌ தமது முதல்‌ அழைப்பை 
ஊர்‌ என்ற இடத்தில்‌ இருந்து பெற்றுக்கொண்டார்‌ என்பது பழைய ஏற்பாட்டில்‌ 
ஆதியாகமம்‌ 15:7 மற்றும்‌ நெகேமியா 9:7 ஆகிய வசனங்களில்‌, மறைமுகமாகக்‌ 
குறிப்பிடப்படுறெது. மற்றும்‌ இது புதிய ஏற்பாட்டில்‌ நடபடிகள்‌ 7:2, 3ல்‌ 
வெளிப்படையாக உரைக்கப்பட்டுள்ளது. இவ்விதமாக அவர்‌ இரு அழைப்பு 
களைப்‌ பெற்றார்‌, அவற்றில்‌ முதலாவது ஊர்‌ என்ற இடத்திலும்‌ பின்பு, பிந்தியது 
ஆரான்‌ என்ற இடத்திலும்‌ பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. “7010 J. Davis, Paradise 
to Prison: Studies in Genesis (Grand Rapids, Mich.: Baker Book House, 1975), 160. ‘Gene 
A. Getz, Abraham (Ventura, Calif.: Regal Books, 1976), 11. “அதாவது, ஐப்பிராத்து 
நதி. வசனங்கள்‌ 3, 14, மற்றும்‌ 15 ஆயெவற்றிலும்‌ காணவும்‌. “ஐந்து வெவ்வேறு 
சந்தர்ப்பங்களில்‌, ஆபிரகாம்‌ தேவனிடத்தில்‌ இருந்து வாக்குத்தத்தங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌, அவைகள்‌, ஒன்றுகூட்டப்பட்டு, தேவன்‌ ஆபிரகாமுடன்‌ 
ஏற்படுத்திக்கொண்ட உடன்படிக்கை என்று அழைக்கப்படுவதில்‌ அடங்கியுள்ளன. 
முதலாவது, ஆபிரகாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டிற்கு வந்து சேருவதற்கு 
முன்பு நடந்த நிகழ்ச்சியாகும்‌ (ஆதியாகமம்‌ 12:1-3); இரண்டாவது, அவரிடத்தில்‌ 


200 


இருந்து லோத்து பிரிந்துபோன பின்பு நடந்தது (ஆதியாகமம்‌ 13:14-17); 
மூன்றாவது, ஆபிரகாம்‌ நான்கு அரசர்களிடமிருந்து லோத்துவை விடுவித்த பின்பு 
நடந்தது (ஆதியாகமம்‌ 15:1-21); நான்காவது, ஆபிரகாம்‌ தொண்ணூற்றொன்பது 
வயதுடையவராய்‌ இருந்தபோது சோதோமின்‌ அழிவுக்குச்‌ சற்றே முன்னதாக 
நடந்தது (ஆதியாகமம்‌ 17:1-22); மற்றும்‌ ஐந்தாவது, பல ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, 
ஈசாக்கைப்‌ பலியிடும்படி தேவன்‌ கட்டளையிட்டதை [மற்றும்‌ அவர்‌ அதைச்‌ 
செய்து முடித்தகை]த்‌ தொடர்ந்து நடந்தது (ஆதியாகமம்‌ 22:15-18). இந்த ஐந்து 
வேளைகளிலும்‌ தேவன்‌ என்ன கூறினார்‌ என்பதை ஆராய்ந்து பார்க்கையில்‌, 
வாக்குத்தத்தத்தின்‌ மூன்று முக்கிய பகுதிகள்‌ காணப்பட முடியும்‌. முதலாவது, 
ஆபிரகாமின்‌ பின்சந்ததியார்‌ ஒரு மக்களினமாகும்‌ அளவுக்கு வளர்ந்து 
பெருகுவார்கள்‌ மற்றும்‌ அவர்கள்‌ தேவனுடைய விசேஷித்த மக்களாயிருப்பார்கள்‌ 
(ஆதியாகமம்‌ 12; 13:16; 15:2-5; 17:4-6; 22:17). இரண்டாவது, தேவன்‌ ஆபிரகாமைக்‌ 
கொண்டு வந்து சேர்த்த நாடு இந்த மக்களினத்தின்‌ சொந்த நாடாகும்‌ (ஆதியாகமம்‌ 
18:14-17; 15:18; 17:8). மூன்றாவது, அவரது சந்ததியார்‌ மூலமாக உலகத்தில்‌ 
உள்ள மற்ற மக்களினங்கள்‌ யாவும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ அளவுக்கு அவர்கள்‌ 
இந்த உலகத்‌ திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள்‌ (ஆதியாகமம்‌ 12:2, 3; 18:18; 
22:18). இந்தக்‌ கடைசி ஆசீர்வாதம்‌, யூதா கோத்திரத்தின்‌ மூலமாக மேசியா இந்த 
உலகத்திற்கு வந்ததன்மூலம்‌ நிறைவேற்றப்பட்டது (கலாத்தியர்‌ 3:16. “பாபிலோனின்‌ 
அரசராயிருந்த ஹம்முரபி (கி.மு. 1728-1686), தமது மக்களுக்காக சட்டங்களின்‌ 
குறிப்புரை ஒன்றை எழுதினார்‌, அது இந்நாள்‌ வரையிலும்‌ நிலைத்திருக்கிறது. அவரது 
சட்டங்களின்‌ தொகுப்பு, எஷூன்னா மற்றும்‌ லிப்பிட்‌-இஷ்தார்‌ ஆகியோரின்‌ 
சட்டக்குறிப்புகள்‌ போன்ற முந்திய சுமேரிய சட்டவியல்‌ கருத்துக்களில்‌ இருந்து 
தரவழைக்கப்பட்டவைகளாய்‌ இருந்தன. ஹம்முரபியின்‌ சட்டக்குறிப்புகளுடைய 
பல பிரதிகள்‌ ஸ்டீலே வடிவத்தில்‌ ஏற்படுத்தப்பட்டு, அதன்‌ பொருளடக்கங்கள்‌ 
பொதுமக்களின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டுவரப்படுவதற்காகப்‌ பொது இடங்களில்‌ 
வைக்கப்பட்டன. முந்திய காலத்தில்‌ இல்லையென்றாலும்‌, கி.மு. இரண்டாவது 
ஆயிரம்‌ ஆண்டுகளின்‌ தொடக்கத்தில்‌ விளைந்த, சமூக சூழ்நிலைகள்‌, இந்தச்‌ 
சட்டக்குறிப்புகளினால்‌ தெளிவாகச்‌ சுட்டிக்காண்பிக்கப்பட்டுள்ளன. 
*டைிரீஸ்‌ நதிக்குக்‌ இழக்கில்‌ இருந்த நூஸி என்ற நகரத்தில்‌ நடத்தப்பட்ட 
அகழ்‌ஆய்வுகள்‌, பழங்காலத்திய வேதாகம நாடுகளின்‌ பழக்கவழக்கங்களில்‌ 
உட்கண்ணோட்டத்தைத்‌ தரும்‌ களிமண்‌ பதிவேடுகளின்‌ திகைக்க வைக்கும்‌ 
தொகுப்பைப்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கியுள்ளன. இந்தப்‌ 
பதிவேடுகளில்‌ பெரும்பான்மையானவை கி.மு. பதினைந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்தப்‌ பலகைகளில்‌ அடங்கியுள்ள 
பழக்கவழக்கங்களும்‌ சட்டங்களும்‌, எபிரெய முற்பிதாக்களின்‌ சமூகத்தில்‌ இருந்த 
பழக்கவழக்கங்கள்‌ மற்றும்‌ சட்டங்கள்‌ ஆகியவற்றுடன்‌ கவனிக்கத்தக்க வகையில்‌ 
இணைவுகளைக்‌ கொண்டுள்ளன. 


201 


நாளா 
மணித இனத்தைக்‌ 
காப்பாற்றிய மனிதர்‌ 


நடவி ராம்ப்‌ 


வேதபாடப்‌ பகுதி: ஆதியாகமம்‌ 6:5-9:17 


சில பெயர்கள்‌ என்றென்றைக்கும்‌ மாபெரும்‌ நிகழ்ச்சிகளுடன்‌ 
இணைவுகொண்டுள்ளன. யாத்திராகமத்தைப்‌ பற்றி நினைக்கும்போது, 
நாம்‌ மோசேயைப்‌ பற்றி நினைக்கின்றோம்‌. முதல்‌ சுவிசேஷப்‌ பிரசங்‌ 
கத்தைப்‌ பற்றி நினைக்கும்போது, நாம்‌ பேதுருவைப்‌ பற்றி நினைக்‌ 
கின்றோம்‌. பெருவெள்ளத்தைப்‌ பற்றி நினைக்கும்போது, நமது 
சிந்தனைக்கு வருகின்றவர்‌ யார்‌? நோவா - தேவனுடைய அருளிரக்கத்தால்‌, 
மனித இனத்தை நிர்மூலமாவதில்‌ இருந்து காப்பாற்றிய மனிதர்‌. 

கிறிஸ்தவ யுகம்‌ முழுவதிலும்‌, வேதாகமத்தை வாசிப்பவர்கள்‌, 
நோவாவின்‌ வரலாற்றைக்‌ குறித்தும்‌ அது போதிக்கிற பாடங்களை - மற்ற 
யாவரும்‌ அழிந்துபோனாலும்‌, தேவனுக்கு விசுவாசநிறைவுடன்‌ கழ்ப்படி 
தின்றவர்கள்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்பதைக்‌ - குறித்து மெய்சிலிர்த்‌ 
துள்ளனர்‌. முதன்முதலாகத்‌ துன்புறுத்தப்பட்ட விசுவாசிகள்‌, உயிர்த்‌ 





தெழுலின்‌ நம்பிக்கையுடன்‌ மரித்த தங்களுடையவர்களை அடக்கம்‌ 
செய்திருந்த ரோமாபுரியின்‌ இரகசியக்‌ கல்லறைச்‌ சுவர்கள்மீதுள்ள 
விவரிப்புகள்‌, கிறிஸ்தவ விசுவாசத்தையும்‌ நம்பிக்கையையும்‌ பிரதிபலிக்‌ 
தின்றன. அங்கு சித்தரிக்கப்பட்டுள்ள காட்சிகளின்‌ மத்தியில்‌, இருவிஷ 
யங்கள்‌ காலத்திற்குக்‌ காலம்‌ திரும்பக்‌ கூறப்படுகின்றன: யோனா, 
கடலின்‌ ஆழத்தில்‌ பூதம்போன்ற விலங்கினின்று தப்பித்த விஷயம்‌, மற்றும்‌ 
நோவாவும்‌, அவரது குடும்பமும்‌ பெருவெள்ளத்தில்‌ உயிர்பிழைத்திருந்த 
விஷயம்‌. நாமும்கூட, நோவாவின்‌ வரலாற்றில்‌ இருந்து ஏவுதலையும்‌ 
அறிவுறுத்துதலையும்‌ கண்டறிய முடியும்‌. “மனித இனத்தைக்‌ காப்பாற்றிய 
மனிதரின்‌” பண்புகளை நாம்‌ ஆராய்ந்து பார்த்து அவரை அவ்வாறு 
செய்யக்கூடியவராக்யெது எது என்று கண்ணோக்குவோம்‌. 


அவர்‌ ஒரு நீதியுள்ள மனிதராக இருந்தார்‌ 
உலகம்‌ அக்கிரமத்தில்‌ மூழ்கியிருந்த நாட்கள்‌ ஒன்றில்‌ நோவா 
தோன்றினார்‌: 


202 


மனுஷனுடைய அக்கிரமம்‌ பூமியிலே பெருகினது என்றும்‌, அவன்‌ 
இருதயத்து நினைவுகளின்‌ தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ பொல்லாததே 
என்றும்‌, கர்த்தர்‌ கண்டு, ... பூமியானது தேவனுக்கு முன்பாகச்‌ 
சீர்கெட்டதாயிருந்தது; பூமி கொடுமையினால்‌ நிறைந்திருந்தது. 
தேவன்‌ பூமியைப்‌ பார்த்தார்‌; இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது; 
மாம்சமான யாவரும்‌ பூமியின்மேல்‌ தங்கள்‌ வழியைக்‌ கெடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ (ஆதியாகமம்‌ 6:5-12). 


வேதாகமம்‌, இந்தச்‌ சூழ்நிலையின்‌ ஆதாரமூலத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 
அந்தக்‌ காலகட்டத்தின்‌ துன்மார்க்கத்தை விவரிப்பதில்‌, அது மீறுதலின்‌ 
குறிப்பிட்ட செயல்களைக்‌ கூறுவதில்லை, ஆனால்‌ எங்கும்‌ உள்ள மனிதர்‌ 
களின்‌ இருதயம்‌ விஷமாகி கெட்டுப்போயிருந்தது என்று அது சுட்டிக்காண்‌ 
பிக்கிறது. தேவனுடன்‌ சஞ்சரித்திருந்த நாட்களில்‌ இருந்து கடந்து வந்த அந்த 
வேளையில்‌ மனிகன்‌ எவ்வளவாகப்‌ பாவத்தில்‌ மூழ்கிப்போயிருந்தான்‌! 
இந்த வேளையில்‌ அவன்‌, நல்ல சிந்தனை ஒன்றையுங்கூட கொண்டிருக்க 
வில்லை; “அவன்‌ இருதயத்து நினைவுகளின்‌ தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ 
பொல்லாததாயிருந்தது” (வசனம்‌ 5). “கொடுமை” என்பது, அவர்களின்‌ 
மோசம்போன சூழ்நிலைக்கு ஒரு வெளிப்பாடாக இருந்தது, இது 
எப்போதுமே, ஒழுக்கரீதியான கேடுபாடுகளையும்‌ ஆவிக்குரிய வீழ்ச்சி 
யையும்‌ குறிப்பதாகும்‌. 

இன்றைய நாட்களில்‌ தேவன்‌ நம்மைக்‌ கண்ணோக்குகையில்‌, அவர்‌ 
இதைப்‌ போன்றே பிரியமற்று இருப்பாரா என்று நான்‌ வியப்படை 
கின்றேன்‌. கொடுமை என்பது இருதயத்தின்‌ நிலைமைக்கான ஏதாவதொரு 
குறிப்பாக இருக்குமென்றால்‌, இன்றைய நாட்களில்‌ உள்ளவர்களில்‌ 
பலர்‌ நிச்சயமாகவே அவகீர்த்தியின்‌ அறையில்‌ இடம்பெறத்‌ தகுதி 
யானவர்களாய்‌ இருப்பார்கள்‌. இன்றைய நாட்களில்‌ நம்மை அதிர்ச்சிக்கு 
உள்ளாக்கும்‌ கொடுமையின்‌ குற்றங்கள்‌ ஒரே ஒரு ஆதாரமூலத்தில்‌ - 
விசுவாசக்குறைவு, தேவன்‌ மற்றும்‌ அவரது வசனங்களை மறந்துபோகுதல்‌ 
என்பதில்‌ - கண்டறியப்படக்கூடும்‌. நாம்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவத்தை 
மிகப்பரவலாக உயிர்ப்பித்தலைச்‌ செயல்விளைவுபடுத்தாவிட்டால்‌, நமது 
உலகம்‌ எதிர்கால நியாயத்தீர்ப்பையும்‌ [தேவனுடைய] சீற்றத்தையும்‌ 
மாத்திரமே எதிர்நோக்கியிருக்கும்‌. 

நோவாவின்‌ நாட்களில்‌ இருந்த துன்மார்க்கத்தைத்‌ தேவன்‌ உற்றுநோக்‌ 





கியபோது, “தாம்‌ பூமியிலே மனுஷனை உண்டா க்கினதற்காகக்‌ கர்த்தர்‌ 
மனஸ்தாபப்பட்டார்‌; அது அவர்‌ இருதயத்துக்கு விசனமாயிருந்தது” 
என்று பதிவேடு கூறுகிறது (ஆதியாகமம்‌ 6:6). இதன்‌ விளைவாக, 
உலகத்தின்‌ அழிவுக்கென்று தேவனுடைய ஆணை செயல்படச்‌ சென்றது! 
“அப்பொழுது கர்த்தர்‌: நான்‌ சிருஷ்டித்த மனுஷனைப்‌ பூமியின்‌ மேல்‌ 
வைக்காமல்‌, மனுஷன்‌ முதற்கொண்டு, மிருகங்கள்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ பரியந்தமும்‌ உண்டாயிருக்கிறவைகளை 
நிக்கிரகம்பண்ணுவேன்‌; நான்‌ அவர்களை உண்டாக்கினது எனக்கு 
மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார்‌” ” (ஆதியாகமம்‌ 6:7). 

அழிவிற்கான அந்த அறிவிப்பு உடனடியாகவோ அல்லது திடீரென்றோ 


203 


ஏற்பட்டதல்ல. தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது எப்போதுமே, அவரது 
இரக்கங்களுக்குப்‌ பின்பும்‌, அவரது பரிசுத்த ஆவியின்‌ வேண்டுதல்களைத்‌ 
தொடர்ந்தும்தான்‌ வருகிறது. “என்‌ ஆவி என்றைக்கும்‌ மனுஷனோடே 
போராடுவதில்லை” (ஆதியாகமம்‌ 6:3) என்ற யெகோவாவினுடைய 
அறிவிப்பு, தேவன்‌ நீண்டகாலமாக மனிதர்களை நேராக்குவதற்குப்‌ பொறு 
மையுடன்‌ செயல்பட்டதைக்‌ காண்பிக்கிறது, ஆனால்‌ அது, அவரது நீடிய 
பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதையும்‌ காண்பிக்கிறது. மனிதனின்‌ 
பாவம்‌ மற்றும்‌ அவனது சீரழிவு ஆகியவற்றைக்‌ குறித்துத்‌ தேவன்‌ பொறு 
மையுடன்‌ இருந்திருந்தார்‌. அவர்‌ மனந்திரும்புதலுக்காகக்‌ காத்திருந்தார்‌, 
ஆனால்‌ மனந்திரும்புதல்‌ வந்திருக்கவில்லை! ஆகையால்‌, வேண்டுதலுக்‌ 
கான வேளையும்‌ தேவன்‌ தமது நீதியுள்ள நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கப்‌ 
போவதன்‌ எச்சரிப்புக்கான வேளையும்‌ வந்திருந்தது. மனந்திரும்புவதற்‌ 





கென்று நமக்குத்‌ தேவன்‌ ஏராளமான வாய்ப்புக்களை இன்னமும்‌ தருகிறார்‌, 
ஆனால்‌ அந்த வாய்ப்புக்களை நாம்‌ காலந்தோறும்‌ புறக்கணித்தால்‌, பின்பு 
நாம்‌ கடைசியில்‌ இரக்கத்தினுடைய கதவு மிக இறுக்கமாகத்‌ தடை செய்யப்‌ 
படுவதைக்‌ காண வருவோம்‌! 

உலகளாவிய துன்மார்க்கத்தின்‌ மத்தியில்‌, ஒரு மனிதர்‌ தேவபக்தியுள்ள 
வாழ்வை வாழ்வதற்கு முயற்சி செய்துகொண்டிருந்தார்‌! உயிருள்ள எல்லா 
வற்றையும்‌ அழிப்பதற்குத்‌ தேவன்‌ தீர்மானித்தார்‌ என்று நாம்‌ அறிந்த பின்பு, 
“நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை கிடைத்தது” என்று நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌ (ஆதியாகமம்‌ 6:8). ஒருவேளை நீங்கள்‌, “நோவாவுக்குக்‌ 
கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை கிடைக்காதிருந்தால்‌ என்னவாகியிருக்கும்‌? 
நீதியுள்ள நபர்‌ ஒருவர்‌ இல்லாதிருந்தால்‌ என்னவாகியிருக்கும்‌?” என்று 
வியப்படையலாம்‌. அப்படியிருந்திருந்தால்‌, தேவன்‌ நிச்சயமாகவே 
பூமியின்‌ மேல்‌ இருந்த உயிருள்ள எல்லாவற்றையும்‌ அழித்திருப்பார்‌, நாம்‌ 
அறிந்துள்ளபடியான மனித இனம்‌ இல்லாது ஒழிந்திருக்கும்‌! 

நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை கிடைத்தது ஏன்‌? 9ம்‌ 
வசனம்‌, “... நோவா தன்‌ காலத்தில்‌ இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்‌ 
உத்தமனுமாயிருந்தான்‌; நோவா தேவனோடே சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌” என்று கூறுகிறது. ஓ, நீதியுள்ள ஒரு வாழ்வின்‌ வல்லமை! நோவா 
தேவனுடன்‌ சஞ்சரித்துக்கொண்டிருந்த மனிதனாக இருந்தபடியால்‌, 
அவரும்‌ அவரது குடும்பத்தினரும்‌ காக்கப்பட்டனர்‌. அவர்களின்‌ மூலமாக, 





மனித இனம்‌ முழுவதும்‌ காக்கப்பட்டது! அதனால்தான்‌ நோவா, “மனித 
இனத்தைக்‌ காப்பாற்றிய மனிதர்‌” என்று கருதப்படுகன்றார்‌. 

நோவா தேவனுடைய மனிதராக, விசுவாச விலக்கமான நாட்களில்‌ 
ஒரு கதாநாயகராக இருந்தார்‌. பீடத்திற்குப்பின்‌ பீடமாக நொறுங்கி 
யிருந்தன, ஆனால்‌ நோவாவுக்குள்‌ இருந்த அக்கினியானது, பெருவெள்ளத்‌ 
தினால்‌ அணைக்கப்படும்‌ வரையில்‌ அவியாதிருந்தது. தனியாக நிற்பதற்குத்‌ 
தைரியம்‌ தேவைப்படுகிறது. நோவா, ஒருசிலரே பின்பற்றத்‌ துணிந்த 
இடத்திற்கு வழிநடத்தத்‌ துணிந்தார்‌. 

சரியான வகையிலான வாழ்வை வாழ்வதற்கு இன்னமும்‌/ 
இப்பொழுதும்‌ தைரியம்‌ தேவைப்படுகிறது. ஒருவேளை இப்போதைக்‌ 


204 


காட்டிலும்‌ வேறு எந்தக்‌ காலமும்‌ கிறிஸ்தவர்களுக்கு அதிகக்‌ கடினமான 
தாக இராதிருக்கலாம்‌. தர அளவைகள்‌ ஒன்றுக்குப்பின்‌ ஒன்றாக இடித்துக்‌ 
கழே வீழ்த்தப்பட்டு வருகின்றன. கொள்கைகள்‌ அழிக்கப்பட்டுள்ளன, 
பலருக்கு எதுவுமே தவறாக இருப்பதில்லை. “இது ஆதாயம்‌ உள்ளதாக 
இருக்கிறதா?” என்பதே தீர்மானிப்பதில்‌ உள்ள ஒரே பரிசீலனையாக 
இருப்பதாகக்‌ காணப்படுகிறது. ஒரு தந்தை தமது மகனிடத்தில்‌, “வெளியே 
சென்று பணம்‌ சம்பாதி. உன்னால்‌ முடியுமென்றால்‌ அதை நேர்மையாகச்‌ 
சம்பாதி, ஆனால்‌ பணம்‌ சம்பாதி” என்று கூறுகின்றார்‌. பொருளாதாயக்‌ 
கொள்கையின்‌ பலத்த இறங்குமுக அலையானது, மனிதனை நீதியின்‌ 
அடிப்படைக்‌ கொள்கைகளில்‌ இருந்து புறம்பே எடுத்துச்‌ செல்கிறது! 
சரியானது என்பதற்காகச்‌ சரியானவற்றிற்காகவும்‌, சத்தியம்‌ என்பதற்காகச்‌ 
சத்தியத்திற்காகவும்‌ நிற்கின்றவர்கள்‌, தங்களுக்கு பெரிய அளவில்‌ 
தைரியமும்‌ உறுதிப்பாடும்‌ தேவை என்பதைக்‌ கண்டறிவார்கள்‌, ஏனெனில்‌ 





அவர்கள்‌ அடிக்கடி தனியாக நின்றாக வேண்டியிருக்கும்‌! நோவா, 
தமது காலத்தில்‌ இருந்த துன்மார்க்கத்திற்கு எதிராக, தேவபக்தியுள்ள 
வாழ்வு மற்றும்‌ தேவபக்தியுள்ள இல்லம்‌ ஆகியவற்றின்‌ எதிர்ப்பைப்‌ 
பதிவுசெய்கார்‌! 





அவர்‌ ஒரு கீழ்ப்படிதல்‌ உள்ள 
மனிதராக இருந்தார்‌ 
நோவா, வரவிருந்த பெருவெள்ளத்தில்‌ இருந்து தம்மைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவும்‌, காத்துக்கொள்ளப்படும்படி விரும்புகன்றவர்களைக்‌ 
காத்துக்கொள்ளவும்‌ ஒரு பேழையைக்‌ கட்ட வேண்டும்‌ என்று தேவன்‌ 
நோவாவுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. தேவன்‌ பின்வருமாறு கூறினார்‌, 


மாம்சமான யாவரின்‌ முடிவும்‌ எனக்கு முன்பாக வந்தது; 
அவர்களாலே பூமி கொடுமையினால்‌ நிறைந்தது; நான்‌ அவர்களைப்‌ 
பூமியோடுங்கூட அழித்துப்போடுவேன்‌. நீ கொப்பேர்‌ மரத்தால்‌ 
உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு; ... (ஆதியாகமம்‌ 6:13, 14). 


நோவாவின்‌ உடனடியான கழ்ப்படிதலில்‌, நாம்‌ விசுவாசத்தின்‌ 
மாபெரும்‌ உதாரணங்களாக வேதாகமத்தில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ள 
வற்றில்‌ ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌. பல காலங்களுக்குப்‌ பின்பும்‌, அது 
மறக்கப்பட்டிருப்பதில்லை, ஏனெனில்‌ உலகத்தின்‌ மாபெரும்‌ விசுவாச 
அறைவீட்டை - எபிரெயர்‌ 11ல்‌ விசுவாச வீரர்கள்‌ பற்றிய விவரத்தை - 
தமது எழுதுகோலினால்‌ கட்டியெழுப்பிய ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌, 
அதில்‌ நோவாவை உள்ளடக்கினார்‌: 


விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளைக்‌ 
குறித்துத்‌ தேவ எச்சரிப்புப்பெற்று, பயபக்தியுள்ளவனாகி, தன்‌ 
குடும்பத்தை இரட்சிப்பதற்குப்‌ பேழையை உண்டுபண்ணினான்‌; 
அதினாலே அவன்‌ உலகம்‌ ஆக்கினைக்குள்ளானதென்று கூர்த்து, 


205 


விசுவாசத்தினாலுண்டாகும்‌ நீதிக்குச்‌ சுதந்தரவாளியானான்‌ (வசனம்‌ 
7). 


நோவாவின்‌ உடனடியான கீழ்ப்படிதலுக்கான இந்த சாட்சியத்தில்‌, 
நாம்‌ ஆச்சரியம்‌ நிறைந்த பல பாடங்களைக்‌ கண்டறிகின்றோம்‌. முதலாவது, 
நாம்‌ நோவா தமக்குத்‌ தேவன்‌ கூறியவற்றை “விசுவாசத்தினாலே” 
செய்தார்‌ என்று காணுகின்றோம்‌. தேவன்‌ விவரித்த மாதிரியான 
ஒரு பெருவெள்ளத்தை நோவா அதற்கு முன்‌ ஒருபோதும்‌ 
கண்டிருந்ததில்லை. மேலும்‌, தேவன்‌ அவருக்குக்‌ கொடுத்திருந்த 
பணிப்பொறுப்பானது ஏறக்குறைய மனித முயற்சிக்கு மேலானதாக 
இருந்தது. இருந்தபோதிலும்‌, நோவா தேவன்‌ கூறியவற்றை 
விசுவாசித்தார்‌. நோவா கொண்டிருந்த வகையிலான விசுவாசம்‌ இன்றைய 
உலகின்‌ மாபெரும்‌ தேவைகளில்‌ ஒன்றாக உள்ளது. நாம்‌ தரிசித்து அல்ல, 
ஆனால்‌ விசுவாசித்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்‌. 
நான்‌ தேவனையோ, கிறிஸ்துவையோ, பரிசுத்த ஆவியான வரையோ, 
பரலோகத்தையோ, அல்லது நரகத்தையோ, ஒருபோதும்‌ கண்டிருந்தது 
இல்லையென்றாலும்‌, அவர்கள்‌ /அவைகள்‌ இருக்கின்றனர்‌ /இருக்கன்றன 
என்று விசுவாசத்தி னாலே நான்‌ நம்புகின்றேன்‌. நம்மில்‌ எவரும்‌ 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை அத்துடன்கூட வரும்‌ அழிவுடன்‌ 
சேர்த்து இன்னமும்‌ கண்டிருப்பதில்லை; ஆனால்‌ நோவாவைப்‌ போன்றே 
நாமும்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால்‌, நோவாவைப்‌ போன்றே 
நாமும்‌ - “விசுவாசத்தினால்‌” - அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 

எபிரெயர்‌ 11:7, “விசுவாசத்தினாலே, நோவா ... பேழையை 
உண்டு பண்ணினான்‌” என்று கூறுகிறது. விசுவாசத்தினாலே, நோவா 
கீழ்ப்படிந்தார்‌. உண்மையில்‌, நோவா தமது க&ீழ்ப்படிதலினால்‌, தமது 





விசுவாசத்தைக்‌ காண்பித்தார்‌. நோவா, “பெருவெள்ளம்‌ ஒன்று வருகிறது 
என்று தேவன்‌ கூறினார்‌, அதை நான்‌ விசுவாசிக்கின்றேன்‌” என்று 
கூறியிருந்து, ஆனால்‌ தேவன்‌ அவருக்குக்‌ கூறியவாறு பேழையை ஆயத்தம்‌ 
செய்யாது இருந்திருந்தால்‌, நோவா மற்ற ஓவ்வொருவரையும்போலவே 
வெள்ளத்தில்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டிருப்பார்‌. நண்பார்களே, தேவன்‌ நாம்‌ 
செய்யும்படி கூறுபவற்றைச்‌ செய்யக்‌ காரணமாகும்‌ விசுவாசம்‌ மாத்திரமே 
- பவுல்‌ பேசிய வகையிலான விசுவாசம்‌ - தேவனுடைய பார்வையில்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையிலான விசுவாசமாக உள்ளது, அது 
“அன்பினால்‌ கிரியை செய்யும்‌ விசுவாசம்‌” எனப்படுகிறது (கலாத்தியர்‌ 5:69. 
யாக்கோபு கூறியபடி, 


அப்படியே விசுவாசமும்‌ கிரியைகளில்லாதிருந்தால்‌ தன்னிலேதானே 
செத்ததாயிருக்கும்‌. ... ஆதலால்‌, மனுஷன்‌ விசுவாசத்தினாலே 
மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும்‌ நீதிமானாக்கப்படுகிறானென்று 
நீங்கள்‌ காண்கிறீர்களே. ... அப்படியே, ஆவியில்லாத சரீரம்‌ செத்ததா 
யிருக்றெதுபோல, இரியைகளில்லாத விசுவாசமும்‌ செத்ததா 
யிருக்கிறது (யாக்கோபு 2:17-26). 


206 


அத்துடன்‌ கூடுதலாக, நோவா செய்யும்படி தமக்குத்‌ தேவன்‌ கூறியது 
எதுவோ அதை மிகச்சரியாகச்‌ செய்தார்‌. அவர்‌ பேழையை மேம்படுத்துவது 
எவ்வாறு என்று தேவனுக்கு ஆலோசனை எதுவும்‌ கூறவில்லை. அவர்‌ 
உலகம்‌ காக்கப்படுவதற்கு அதைவிடச்‌ சிறந்த வழியென்று எதையும்‌ 
முன்மொழியவில்லை. தேவன்‌ மிகச்சிறந்தவற்றை அறிந்துள்ளார்‌ என்று 
புரிந்துகொண்ட நிலையில்‌, தேவன்‌ கூறியபடியே அவர்‌ [நோவா] 
செய்தார்‌. வேதவசனங்கள்‌, “நோவா ... செய்தான்‌” என்று இருமுறை 
கூறுகின்றன (ஆதியாகமம்‌ 6:22; 7:5). இன்றைய நாட்களில்‌ நமக்கு 
இந்தப்‌ பாடம்‌ தேவைப்படுகிறது. மனிதர்கள்‌ தேவனுடைய சபைமீது, 
இரட்சிப்புக்குத்‌ தேவனுடைய திட்டத்தின்மீது, மற்றும்‌ ஆராதனைக்குத்‌ 
தேவனுடைய மாதிரியின்மீது பல “மேம்பாடுகளை” ஏற்படுத்தியுள்ளனர்‌. 
இதன்‌ விளைவாக, தேவன்‌ கூறியவற்றின்மீது ஆர்வக்குறைவும்‌, அத்துடன்‌ 
பொதுவான குழப்பமும்‌ பிரிவினையும்‌ ஏற்பட்டுள்ளன. தேவன்‌ 
பிரியப்படுவதில்லை! நோவா செய்யும்படி தேவன்‌ கூறியவற்றுடன்‌ தமது 
சொந்தக்‌ கருத்துக்கள்‌ எதையும்‌ கூட்டாமல்‌ செய்ததினால்‌ காப்பாற்றப்‌ 
பட்டார்‌ - மற்றும்‌ அதுவே நீங்களும்‌ நானும்‌ இரட்சிக்கப்படுவதற்கு 
வழிமுறையாக உள்ளது. 








அவர்‌ ஒரு தைரியமான மனிதராக இருந்தார்‌ 

நோவா, பரிகாசம்‌ செய்யப்படுதலில்‌ தமது பங்கைப்‌ பெற்றிருந்தார்‌ 
என்பதில்‌ நான்‌ நிச்சயமாய்‌ இருக்கின்றேன்‌. நோவா தமது பெரிய 
பேழையைச்‌ செய்ய உழைத்துக்கொண்டிருக்கையில்‌ மக்கள்‌ அவரை 
பார்த்துச்‌ சிரித்ததையும்‌ இகழ்ந்ததையும்‌ என்னால்‌ கேட்க முடிறெது: 
“திழவனான நோவாவுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்துவிட்டது! மழை பெய்யப்‌ 
பேோறெது என்று அவர்‌ கூறுகின்றார்‌. “பெருவெள்ளம்‌” வரப்போகிறது 
என்றும்கூட அவர்‌ கூறுகின்றார்‌. இப்படிப்பட்ட விஷயங்களை யாராவது 
எப்போதுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றோமா? இந்தப்பெருவெள்ளம்‌ 
பூமியை அழிக்கும்‌ என்று அவர்‌ கூறுகின்றார்‌! தேவன்‌ எப்போதாவது 
பூமியை அழித்திருக்கன்றாரா? இல்லை!” பின்பு அவர்கள்‌ அனேகமாகத்‌ 
தங்களுடைய தலைகளை அசைத்துப்‌ புறம்பே நடந்து சென்றிருக்க 
வேண்டும்‌. மக்களில்‌ சிலர்‌, ஏதேன்‌ தோட்டத்தின்‌ இலைகள்‌ ஒருக்காலும்‌ 
பனியினால்கூட நனைக்கப்பட்டிருந்தது இல்லை என்று நம்பினர்‌. ஆம்‌, 
நோவா பரிகாசம்‌ செய்யப்படுதல்‌ மற்றும்‌ கடிந்துகொள்ளப்படுதல்‌ ஆயெ 
வற்றில்‌ தமது பங்கைப்‌ பெற்றார்‌. 

பல நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்பு, இந்த நம்பிக்கையின்மை மற்றும்‌ 
பரிகாசம்‌ ஆகியவை பற்றிப்‌ பேதுரு குறிப்பிட்டார்‌. அவர்‌ தேவனுடைய 
வருகையின்‌ நாள்‌ பற்றி மக்கள்‌ இதைப்போன்றே நடந்து கொள்வார்கள்‌ 
என்று எழுதினார்‌. ஏளனம்‌ செய்பவர்கள்‌, “அவர்‌ வருவார்‌ என்று 
சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ எங்கே? பிதாக்கள்‌ நித்திரையடைந்தபின்பு 
சகலமும்‌ சிருஷ்டிப்பின்‌ கோற்றமுதல்‌ இருந்தவிதமாயிருக்றெதே” என்று 
கூறுவார்கள்‌ என்பதைப்‌ பேதுரு அறிந்திருந்தார்‌ (2 பேதுரு 3:4). பூமியானது 
தண்ணீரினால்‌ முன்‌ ஒருக்காலும்‌ அழிக்கப்பட்டு இருந்ததில்லை என்பதால்‌, 


207 


பழங்காலத்து மனிதர்கள்‌ ஏளனம்‌ செய்ததைப்‌ போன்றே, பிற்காலங்களில்‌ 
அவிசுவாசிகளும்‌, உலகம்‌ இதற்குமுன்‌ ஒருக்காலும்‌ நெருப்பினால்‌ 
அழிக்கப்பட்டதில்லையே என்று கூறுவார்கள்‌. அவர்கள்‌ சிலவற்றை மறந்‌ 
இருந்தனர்‌ என்று பேதுரு முன்னதாகக்‌ கூறினார்‌! 


பூர்வகாலத்தில்‌ தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும்‌, 
ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலைகொண்டிருக்றெ 
பூமியும்‌ உண்டாயினவென்பதையும்‌, அப்பொழுது இருந்த உலகம்‌ 
ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும்‌ மனதார அறியாம 
லிருக்கிறார்கள்‌. இப்பொழுது இருக்கிற வானங்களும்‌ பூமியும்‌ 
அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, 
தேவபக்தியில்லாதவர்கள்‌ நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்துபோகும்‌ 
நாள்‌ வரைக்கும்‌ காக்கப்பட்டிருக்கிறது (2 பேதுரு 3:5-7). 


கிறிஸ்துவும்கூட, இந்த மாபெரும்‌ நிகழ்ச்சியின்‌ தொடர்பாக மனிதர்‌ 
களின்‌ அவிசுவாசத்தை, நோவா பேழையைக்‌ கட்டிக்கொண்டிருக்கையில்‌ 
சிரித்த இம்மனிதர்களின்‌ அவிசுவாசக்திற்கு ஒப்பிட்டார்‌: 


நோவாவின்‌ காலத்தில்‌ எப்படி நடந்ததோ, அப்படியே மனுஷ 
குமாரன்‌ வரும்‌ காலத்திலும்‌ நடக்கும்‌. எப்படியெனில்‌, ஐலப்பிரள 
யத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
நாள்வரைக்கும்‌, ஜனங்கள்‌ புசித்தும்‌ குடித்தும்‌, பெண்கொண்டும்‌ 
பெண்கொடுத்தும்‌, ஜலப்பிரளயம்‌ வந்து அனைவரையும்‌ வாரிக்‌ 
கொண்டுபோகுமட்டும்‌ உணராதிருந்தார்கள்‌; அப்படியே மனுஷ 
குமாரன்‌ வருங்காலத்திலும்‌ நடக்கும்‌ (மத்தேயு 24:37-39). 


சிரிக்கப்படுவதைச்‌ சகுித்துக்கொள்ளக்கூடிய அளவிலான 
தைரியத்தை நோவா கொண்டிருந்தார்‌. இன்றைய நாட்களில்‌ தேவனு 
டைய திட்டத்தின்படி வாழவும்‌ தேவனுடைய திட்டத்தின்படி இரட்சிக்கப்‌ 
படவும்‌ விரும்புகின்ற மக்கள்‌, பரிகாசம்‌ செய்யப்படுவதைச்‌ சகித்துக்‌ 
கொள்ளத்‌ தயாராக இருக்க வேண்டும்‌. இருப்பினும்‌, பின்வருவதைக்‌ 
கவனியுங்கள்‌: நோவா பேழையைக்‌ கட்டிக்கொண்டிருந்தபோது, 
பலர்‌ அவரைப்‌ பார்த்துச்‌ சிரித்தனர்‌, ஆனால்‌ பெருவெள்ளத்தின்‌ 
தண்ணீர்‌ சுழன்று வந்து பூமியானது தோற்றகாலத்தில்‌ இருந்தது போன்றே 
தண்ணீரால்‌ குழப்பமுற்றபோது, அவரைப்‌ பார்த்து ஒருவரும்‌ சிரிக்கவில்லை! 
நேரடி அர்த்தத்தில்‌, “மரணத்திற்கென்று தனக்குத்தானே சிரிக்கின்ற” 
ஏளனம்‌ செய்யும்‌ உலகத்திற்கு இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கையாக 
உள்ளது! சிந்தனையைத்‌ தூண்டும்‌ பின்வருறெ சத்தியத்தைப்‌ பேதுரு 
முன்வைத்தார்‌: 





தேவன்‌ ... பூர்வ உலகத்தையும்‌ தப்பவிடாமல்‌, நீதியைப்‌ பிரசங்கித்‌ 
தவனாகிய நோவா முதலான எட்டுப்பேரைக்‌ காப்பாற்றி, 
அவபக்தியுள்ளவர்கள்‌ நிறைந்த உலகத்தின்மேல்‌ ஐலப்பிரளயத்தை 
வரப்பண்ணி; ... கர்த்தர்‌ தேவபக்தியுள்ளவர்களைச்‌ சோதனை 


208 


யினின்று இரட்சிக்கவும்‌, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்‌ 
களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்‌ அறிந்திருக்கிறார்‌ 
(2 பேதுரு 2:4-9). 


அவர்‌ ஒரு பரிவிரக்கமுள்ள மனிதராக இருந்தார்‌ 

மக்கள்‌ இழந்துபோகப்பட வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பியதில்லை. 
அவர்கள்‌ அவரிடம்‌ திரும்பியிருந்தார்களென்றால்‌, அவர்கள்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டிருக்க முடிந்திருக்கும்‌. நோவாவின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ செயல்பட்ட 
தென்பது, அவர்‌ [தேவன்‌] மக்களைத்‌ தம்மிடம்‌ திருப்பிக்‌ கொண்டு 
வருவதற்கான ஒரு வழிமுறையாக இருந்தது. 2 பேதுரு 2:5ம்‌ வசனத்தின்‌ 
படி, நோவா “நீதியைப்‌ பிரசங்கித்தவராக” இருந்தார்‌. 

நோவா, குறைந்தபட்சமாக இரு வழிமுறைகளில்‌ பிரசங்‌இத்திருக்க 
வேண்டும்‌: தமது வாழ்வினாலும்‌ தமது செயல்பாடுகளினாலும்‌! நோவா 
பேழையைக்‌ கட்டிக்கொண்டிருக்கையில்‌, அவர்‌ தச்சுவேலை செய்பவர்‌ 
என்பகைக்காட்டிலும்‌ அதிகமான சிலவற்றைச்‌ செய்தார்‌. அவரது 
பேழையின்‌ தளமானது அவரது பிரசங்கமேடையாயிற்று, அவரது சுத்தி 





யலின்‌ ஒலியானது அவரது குரலாயிற்று. அவர்‌ நாளுக்குப்பின்‌ நாளாக, 
வாரத்திற்குப்பின்‌ வாரமாக, மாதத்திற்குப்பின்‌ மாதமாக, ஆண்டுக்குப்பின்‌ 
ஆண்டாக வேலைசெய்தார்‌. கோடாரியின்‌ ஒவ்வொரு வெட்டும்‌, சுத்தி 
யலின்‌ ஒவ்வொரு அடியும்‌, இரம்பத்தின்‌ ஒவ்வொரு அறுப்பும்‌, அவர்‌ 
தமது சகமனிகர்களுக்குப்‌ பிரசங்கிக்கப்பட்ட ஒரு பாடமாக இருந்தது; 
ஏனெனில்‌ அந்த முயற்சி ஒவ்வொன்றும்‌, அவர்‌ தேவனில்‌ விசுவாசமாக 
இருந்ததை, தேவனுடைய வல்லமையில்‌ விசுவாசமாக இருந்ததை, மற்றும்‌ 
அவரிடத்தில்‌ தேவன்‌ பேழையைக்‌ கட்டும்படி கூறியபோது, தேவன்‌ 
தாம்‌ கூறியதை அர்த்தப்படுத்தினார்‌ என்பதில்‌ விசுவாசமாக இருந்ததைத்‌ 
தனிச்சிறப்புடன்‌ உணர்த்திற்று. மற்றவர்களுடைய ஆத்துமாக்களின்மீது 
ஆர்வம்‌ கொண்டவராகவும்‌, தான்‌ மாத்திரம்‌ இரட்சிக்கப்படுவதை 
விரும்பாதவராகவும்‌ இருந்த நோவா, மனந்திரும்புகலுக்கு வருமாறு 
மனிதர்களைத்‌ திரும்பத்‌ திரும்ப அழைத்திருக்க வேண்டும்‌. 

நமக்கு இன்றைய நாட்களில்‌ இப்படிப்பட்ட “நீதியைப்‌ பிரசங்கிப்‌ 
பவர்கள்‌” தேவை! தங்களைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று அழைத்துக்கொள் 
பவர்களில்‌ பலர்‌, நீதியைப்‌ பிரசங்கிப்பவர்களாக இருக்கும்‌ விஷயத்தில்‌, 
தங்கள்‌ ஆத்துமாக்கள்மீதே போதிய அளவுக்கு அக்கறையற்றவர்களாகவும்‌, 





மற்றவர்களின்‌ ஆத்துமாக்கள்மீது மிகக்குறைவான அக்கறையுள்ளவர்‌ 
களாகவும்‌ இருக்கின்றனர்‌. அவர்களின்‌ வாழ்விலோ அல்லது வார்த்தை 
களிலோ தேவன்‌ காணப்படுவதில்லை. மற்றவர்களின்‌ ஆத்துமாக்கள்‌ 
மீது செயல்துடிப்புள்ள அக்கறையென்பது ஒருக்காலும்‌ பெரியதாக 
இருந்ததில்லை, ஆனால்‌ மாறுபாட்டின்‌ அலை ஒன்று சபையைத்‌ 
தாக்கியுள்ளதாகக்‌ காணப்படுகிறது. இருதயமற்ற சபை என்பது 
நம்பிக்கையற்ற உலகத்திற்குச்‌ சமமானதாக உள்ளது! நாம்‌ மற்றவர்களின்‌ 
ஆத்துமாக்கள்மீது உண்மையான அக்கறை உடையவர்களாக இருந்தால்‌, 


209 


நோவாவைப்‌ போன்றே “நீதியைப்‌ பிரசங்கிப்பவர்‌”களாக இருப்போம்‌. 

நோவா தமது பிரசங்கித்தலினால்‌, “உலகம்‌ ஆக்கினைக்குள்ளான 
தென்று தீர்த்தார்‌” என்பதாக எபிரெயர்‌ 11:7ம்‌ வசனம்‌ கூறுகிறது. அது 
எவ்வாறு நடந்தது? உலகம்‌ அதைப்‌ புறக்கணிக்தது! நீங்கள்‌ எப்போதாவது, 
உலகத்தை இரட்சிக்கும்‌ அதே சுவிசேஷம்‌ உலகத்தை நியாயம்கதீர்க்கவும்‌ 
செய்கிறது என்பதைச்‌ சிந்தித்துப்‌ பார்க்க நின்றதுண்டா? கிறிஸ்து பின்வரு 
மாறு கூறினார்‌, 


தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அடையும்‌ 
படிக்கு, அவரைக்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கும்படி தேவன்‌ தம்முடைய 
குமாரனை உலகத்தில்‌ அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌ இரட்சிக்கப்‌ 
படுவதற்காகவே அவரை அனுப்பினார்‌. அவரை விசுவாசிக்றெவன்‌ 
ஆக்கனைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படான்‌; விசுவாசியாதவனோ, தேவனு 
டைய ஒரேபேறான குமாரனுடைய நாமத்தில்‌ விவாசமுள்ளவனா 
யிராதபடியினால்‌, அவன்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்புக்குட்பட்டாயிற்று 
(யோவான்‌ 3:16-18). 


தேவன்‌ ஒரு கட்டளையைக்‌ கொடுக்கும்போதெல்லாம்‌, இருமடங்கு 
வாக்குத்தத்தம்‌ உள்ளடக்கப்பட்டி ருக்கிறது - கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்‌ 
வாதத்தின்‌ வாக்குத்தத்தமும்‌, கீழ்ப்படியாமைக்கு ஆக்கினைக்கூர்ப்பின்‌ 
வாக்குத்தத்தமும்‌. இன்றைய நாட்களில்‌ நாம்‌ சத்தியத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்போது, கீழ்ப்படியாதவர்கள்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கப்படுகின்றனர்‌ மற்றும்‌ கீழ்ப்படி பவர்கள்‌ ஆசீர்வகிக்கப்படுகின்றனர்‌. 
நீங்கள்‌ விசுவாசித்து, மனந்திரும்பி, அறிக்கையிட்டு, ஞானஸ்நானம்‌ 
பெறும்படி ஒரு சுவிசேஷப்‌ பிரசங்கியார்‌ வேண்டுகோள்‌ விடுப்பதை நீங்கள்‌ 
கேட்கும்போது, அதை முழுவதுமோ அல்லது ஒரு பகுதியையோ நீங்கள்‌ 
புறக்கணித்தால்‌, உண்மையில்‌ நீங்கள்‌ உங்களையே ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்த்துக்கொள்கின்றீர்கள்‌! இந்தக்‌ கருத்தமைவில்தான்‌ நோவா உலகத்தை 
ஆக்கினைக்குள்ளாக நியாயந்தீர்த்தார்‌, ஏனென்றால்‌ அவரது உபதேசத்தை 





அவர்கள்‌ புறக்கணித்தனர்‌. 

ஒரு கருத்தமைவில்‌, நோவா மிகவும்‌ வெற்றிகரமான பிரசங்கியாராக 
இருக்கவில்லை. அவர்‌ தம்மை தவிர ஏழுபேர்களை - மொத்தத்தில்‌ 
எட்டுப்பேோர்களை - மாத்திரமே காத்துக்கொள்ள முடிந்தது! எட்டு 
பேர்கள்‌ மாத்திரமே ஜலத்தினால்‌ காக்கப்பட்டனர்‌ (1 பேதுரு 3:20). எட்டு 
என்பது ஒரு சிறுகுழுவாக உள்ளது. மனித இனம்‌ முழுமையிலும்‌ இருந்து 
எட்டுப்போ்‌ மாத்திரம்‌ என்பதை நினைத்துப்‌ பாருங்கள்‌. இருப்பினும்‌, 
தேவனுடைய கிருபையினால்‌, உலகத்தில்‌ மக்கள்தொகையைப்‌ 
பெருக்கவும்‌ புதிதாகத்‌ தொடங்கவும்‌ இந்த எட்டுப்பேர்‌ போதுமான 
வர்களாக இருந்தனர்‌. உண்மைநிறைந்த பிரசங்கம்‌ எப்போதுமே தனது 
விளைவுகளைக்‌ கொண்டுள்ளது; ஒருசிலர்‌ மாத்திரமே இரட்சிக்கப்‌ 


210 


பட்டனர்‌ என்பது தேவனுடைய தர அளவையில்‌ வெற்றியாக உள்ளது. 


அவர்‌ ஒரு நன்றி நிறைந்த மனிதராக இருந்தார்‌ 

கடைசியாக வேளை வந்தது. கப்பல்‌ கட்டும்‌ திட்டம்‌ முடிந்தபோது, 
நோவா அந்தப்‌ பேழையின்‌ கதவு வழியாகத்‌ தமது குடும்பத்துடன்‌ உள்ளே 
சென்றார்‌, மற்றும்‌ “கர்த்தர்‌ அவனை உள்ளே விட்டுக்‌ கதவை அடைத்தார்‌” 
(அதியாகமம்‌ 7:16. 

தேவன்‌ தமது நீடிய பொறுமையில்‌ காத்திருந்தார்‌. மனந்திரும்புதல்‌ 
வந்திருக்கவில்லை. நீதியுள்ள நியாயத்தீர்ப்புக்குரிய காலம்‌ வந்திருந்தது! 
நாம்‌, “.. மகா ஆழத்தின்‌ ஊற்றுக்கண்களெல்லாம்‌ பிளந்தன; வானத்தின்‌ 
மதகுகளும்‌ திறவுண்டன. நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ பூமியின்மேலும்‌ 
பெருமழை பெய்தது” என்று வாசிக்கின்றோம்‌ (அதியாகமம்‌ 7:11, 12). 

கண்ணீரின்‌ பெருவெள்ளத்தின்மூலம்‌ மனிதக்குடும்பம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்ட பேரழிவு ஒன்று நடந்தது என்று உலகத்தின்‌ பெரும்பான்‌ 
மையான மனித இனங்கள்‌ பாரம்பரிய நம்பிக்கை கொண்டுள்ளன. 
தேவன்‌ திரளான கண்ணீர்கள்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ அதிக பலம்‌ வாய்ந்த, 
அதிக பயங்கரமான, அதிக திகைப்புக்குரிய கருவி எதையும்‌ கொண்டிருப்ப 
தில்லை. இந்த மாபெரும்‌ அண்டப்பேரழிவைக்‌ காட்சிப்படுத்த ஒருவர்‌, 
1888ல்‌ பென்சில்வேனியாவின்‌ பிட்ஸ்பர்க்‌ அருகில்‌ ஜான்ஸ்டவுன்‌ 
என்ற இடத்தில்‌ ஏற்பட்ட பெருவெள்ளத்தை நினைத்துப்‌ பார்க்கலாம்‌, 
அதில்‌ சுழன்றோடும்‌, சீறிப்பாயும்‌ பெருவெள்ளத்‌ தண்ணீருக்குள்ளாகப்‌ 
பத்தாயிரம்‌ நபர்கள்‌ அழிந்தனர்‌. அந்த அண்டப்பேரழிவைக்‌ காட்டிலும்‌, 
நோவாவின்‌ நாட்களில்‌ ஏற்பட்ட பெருவெள்ளம்‌ மிகவும்‌ மேன்மை 
யானதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி பற்றிய வரைகலைஞர்களின்‌ 
சித்தரிப்புகள்‌, அழிந்துபோன மனிகர்கள்‌ மற்றும்‌ மிருகங்களின்‌ ஏக்கப்‌ 
பெருமூச்சுகளையும்‌ துக்கக்‌ குரல்களையும்‌ காண்பிக்கின்றன. கவிஞர்‌ 
களாலும்‌ பேச்சாளர்களாலும்‌ நாடாகத்துவமான வார்த்தைகள்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன, ஆனால்‌ இந்தப்‌ பெருவெள்ளமானது, வார்த்தைகளால்‌ 
விவரிக்கக்கூடாத அளவுக்கு மிகவும்‌ பெரியதாக, மிகவும்‌ பரந்ததாக, 
மிகவும்‌ கோரமானதாக இருந்தது. இதை நாம்‌ வேதாகமம்‌ விட்ட இடத்தி 
லேயே விட்டுவிடுகின்றோம்‌: 





ஜலம்‌ பூமியின்மேல்‌ மிகவும்‌ அதிகமாய்ப்‌ பெருகினதினால்‌, 
வானத்தின்கீழ்‌ எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம்‌ 





மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய்ப்‌ பதினைந்துமும 
உயரத்திற்கு ஜலம்‌ பெருகிற்று. அப்பொழுது மாம்‌சஜந்துக்களாயெ 
பறவைகளும்‌, நாட்டு மிருகங்களும்‌, காட்டு மிருகங்களும்‌, பூமியின்மேல்‌ 
ஊரும்‌ பிராணிகள்‌ யாவும்‌, எல்லா நரஜீவன்களும்‌, பூமியின்மேல்‌ 
சஞ்சரிக்றெவைகள்‌ யாவும்‌ மாண்டன. வெட்டாந்தரையில்‌ 
உண்டான எல்லாவற்றிலும்‌ நாசியிலே ஜீவசுவாசமுள்ளவைகள்‌ 
எல்லாம்‌ மாண்டுபோயின (ஆதியாகமம்‌ 7:19-22). 


மரணம்‌! மரணம்‌! மரணம்‌! பெருவெள்ளம்‌ உலகளாவிய மரணத்தை 


211 


விளைவிக்தது. நோவாவும்‌ அவரது குடும்பத்தாரும்‌ மாத்திரமே உயிருடன்‌ 
இருந்தனர்‌. ஏன்‌? ஏனென்றால்‌ நோவா செய்யும்படி தேவன்‌ கூறியதை 
அவர்‌ [நோவா] செய்திருந்தார்‌. 

கடைசியில்‌ பெருவெள்ளம்‌ முடிவுக்கு வந்தது. நோவா, உலகத்தின்‌ 
நிலையை அறிந்துகொள்ளும்‌ பேரார்வம்‌ உள்ளவராக, ஒரு காகத்தை 
வெளியே அனுப்பினார்‌. மாம்ச உணவை உட்கொள்ளும்‌ இந்த 
அசுத்தமான பறவையானது, திரும்பிவரவில்லை. அடுத்ததாக, நோவா 
ஒரு புறாவை வெளியே அனுப்பினார்‌, “பூமியின்மீதெங்கும்‌ ஜலம்‌ 
இருந்தபடியால்‌, அந்தப்‌ புறா தன்‌ உள்ளங்கால்‌ வைத்து இளைப்பாற 
இடம்‌ காணாமல்‌, திரும்பிப்‌ பேழையிலே அவனிடத்தில்‌ வந்தது; 
..” (ஆதியாகமம்‌ 8:9). நோவா இரண்டாம்முறை புறாவை வெளியே 
அனுப்பியபோது, அது தனது வாயில்‌ ஒரு ஒலிவமரத்தின்‌ இலையுடன்‌ 
இரும்பி வந்தது. இது பெருவெள்ளம்‌ ஓய்ந்தது என்றும்‌ தண்ணீர்‌ 
வற்றிக்கொண்டிருந்தது என்றும்‌ நோவாவை அறியச்‌ செய்தது. இதில்‌ 
நோவா தளராத முயற்சிக்கும்‌, நீடியபொறுமைக்கும்‌ உதாரணமாக 
உள்ளார்‌. முதல்முறை புறா திரும்பி வந்தவுடன்‌ அவர்‌ தமது முயற்சியை 
விட்டுவிடவில்லை. அதற்குப்பதிலாக, அவர்‌ தமக்குத்‌ தேவைப்பட்ட 
பதிலைத்‌ தேவன்‌ கொடுக்கும்‌ வரைக்கும்‌, சிறகுள்ள இந்த ஒற்றாளைத்‌ 
தொடர்ந்து அனுப்பிக்கொண்டிருந்தார்‌. நம்மில்‌ பலர்‌ மிகச்சுலபமாக 
ஊக்கம்‌ இழந்துபோகின்றோம்‌. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதில்‌, நாம்‌ 
வேதாகமத்தைப்‌ படித்தல்‌ மற்றும்‌ புரிந்துகொள்ளுதல்‌, அல்லது தனிநபர்‌ 
ஊழியம்‌ செய்தல்‌ என்பவை போன்ற ஒரு சில முயற்சிகளை மேற்‌ 
கொள்ளுகின்றோம்‌. பின்பு நாம்‌ அப்படியே விட்டுவிடுகின்றோம்‌. நாம்‌ 
விடாமுயற்சியுடன்‌ இருந்த நோவாவைப்‌ போல்‌ இருப்பது அவசியமாகும்‌! 

பெருவெள்ளத்தின்‌ தண்ணீர்கள்‌ வற்றியபோது, உலகத்திற்குப்‌ புதிய 
தொடக்கம்‌ தரப்பட்டது. நோவா செய்த பின்வரும்‌ செயலைக்‌ காட்டிலும்‌ 
புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வேறு மிகச்சிறந்த வழி எதையும்‌ நான்‌ 
நினைத்துப்‌ பார்க்க முடியவில்லை: “அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடம்‌ கட்டி, ... பலிபீடத்தின்மேல்‌ தகனப்பலியாகப்‌ பலியிட்டான்‌” 
(ஆதியாகமம்‌ 8:20). தேவன்‌ இந்த பலியை ஏற்றுக்கொண்டு, மனிதக்‌ 
குடும்பம்‌, இவ்வகையான உலகளாவிய பேரழிவு இனி ஒருபோதும்‌ 
நடைபெறாது என்ற நம்பிக்கையில்‌ விதைத்தல்‌ மற்றும்‌ அறுத்தல்‌ என்ற 
பணிகளைச்‌ செய்யலாம்‌ என்று ஆச்சரியமான வாக்குத்தத்தம்‌ கொடுத்தார்‌. 
நோவாவிடத்தில்‌ தேவன்‌/தேவன்‌ தம்முடைய உள்ளத்தில்‌, “பூமியுள்ள 
நாளளவும்‌ விதைப்பும்‌ அறுப்பும்‌, சீதளமும்‌ உஷ்ணமும்‌, கோடைகாலமும்‌ 
மாரிகாலமும்‌, பகலும்‌ இரவும்‌ ஒழிவதில்லை” என்று கூறினார்‌ (ஆதி 
யாகமம்‌ 8:22). 

















வானவில்‌ என்பது, தேவன்‌ நோவாவுடன்‌ ஏற்படுத்திய உடன்படிக்‌ 
கையின்‌ அடையாளமாக இருந்தது. வானவில்‌ என்பது இயற்கையின்‌ 
மிகுந்த அழகிய காட்சிகளில்‌ ஒன்று என்பது நிச்சயம்‌. ஆகாயத்தையும்‌ 
பூமியையும்‌ இணைப்பதுபோல்‌ வானத்தின்‌ குறுக்கே ஏற்பட்ட வானவில்‌ 
லை யாவரும்‌ திகைப்புடன்‌ நின்று பார்த்திருப்பார்கள்‌ என்று நான்‌ உறுதி 


212 


யாகக்‌ கூறுகின்றேன்‌. இருப்பினும்‌, பின்வருவதை உங்களுக்கு நினைவூட்ட 
நான்‌ விரும்புகின்றேன்‌: பெருவெள்ளத்திற்குப்‌ பின்பு வானவில்‌ வந்தது, 
இன்னமும்‌ புயல்‌ மேகங்களுக்குப்‌ பின்பு வானவில்கள்‌ வருகின்றன. 
வானவில்கள்‌ மேகமற்ற, மழையில்லாத நாட்களில்‌ காணப்படுவதில்லை. 
அதுபோன்றே, தேவனுடைய இரக்கத்தின்‌ வானவில்கள்‌, எதிர்ப்பு, 
வருத்தம்‌, மற்றும்‌ சோதனை ஆகியவற்றின்‌ நாட்களில்‌ மிகத்தெளிவாகக்‌ 
காணப்படுகின்றன! 


முடிவுரை 

எனவே, இங்கு, “மனித இனத்தைக்‌ காப்பாற்றிய மனிதரின்‌” வரலாறு 
உள்ளது. நோவாவினுடைய வாழ்வின்‌ கடைசிக்‌ காட்சியில்‌ நாம்‌ இரக்‌ 
கத்தின்‌ மூடாக்கு ஒன்றைப்‌ போடுவோம்‌, அது ஒருகணநேர பலவீனமாக 
இருந்தது (ஆதியாகமம்‌ 9:20-23). நாம்‌, “நோவாவின்‌ பலவீனங்களில்‌ அல்ல, 
ஆனால்‌ அவரது பலங்களில்‌, நாம்‌ அவரைப்‌ போல்‌ இருப்போமாக” என்று 
மாத்திரம்‌ கூறுவோம்‌. 

நாம்‌ நோவாவிடத்தில்‌ இருந்து பல பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ள 
முடியும்‌; ஆனால்‌ குறிப்பாக, அவர்‌ செய்யும்படி தேவன்‌ கூறியவற்றிற்கு 
அவர்‌ கீழ்ப்படிந்ததால்‌, அவர்‌ தேவனால்‌ காக்கப்பட்டார்‌ என்ற 
பாடத்தை நாம்‌ கற்றுக்கொள்வோமாக. இன்றைய நாட்களில்‌ நமது 
இரட்சிப்பு, 1 பேதுரு 3:20, 21ல்‌ நோவா காக்கப்பட்ட நிகழ்ச்சியுடன்‌ 
தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது: 


.. அந்த ஆவிகள்‌, பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம்பண்ணும்‌ 
நாட்களிலே, தேவன்‌ நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது, 
கீழ்ப்படியாமற்போனவைகள்‌; அந்தப்பேழையிலே சிலராகிய 
எட்டுப்பேர்‌ மாத்திரம்‌ பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்‌ 
பட்டார்கள்‌. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, மாம்ச 
அழுக்கை நீக்குதலாயிராமல்‌, தேவனைப்பற்றும்‌ நல்மனச்சாட்சியின்‌ 
உடன்படிக்கையாயிருந்து, இப்பொழுது நம்மையும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய உயிர்க்தெழுதலினால்‌ இரட்‌ க்கிறது. 


நோவா பேழையில்‌ இருந்து, ஒரு புதிய, பொலிவுள்ள, தூய்மையான, 
மற்றும்‌ சுத்தமான உலகத்திற்குள்‌ அடியெடுத்து வைத்தார்‌. அதுபோலவே, 
நீங்களும்‌ நானும்‌ கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ கொண்டு, நமது பாவங்களில்‌ 
இருந்து மனந்திரும்பி, அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு, பாவ 
மன்னிப்பிற்காக ஞானஸ்நானத்தில்‌ புகைக்கப்படும்போது, நாம்‌ 
தேவனுடைய கரத்தினால்‌ சுத்தமாக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்விற்குள்‌ 
வருகின்றோம்‌! 

இன்னும்‌ ஒரு சத்தியத்தை நாம்‌ நினைவுகூருவோமாக: ஆயத்தத்தை 
மேற்கொண்டிராதவர்களே அழிக்கப்பட்டனர்‌. தண்ணீர்‌ சுழன்று வந்த 





போது, அப்பொழுது அவர்கள்‌ ஆயத்தப்பட விரும்பி இருப்பார்கள்‌ என்று 
நான்‌ உறுதியாகக்‌ கூறுவேன்‌ - ஆனால்‌ அதன்பின்பு பேழை மூடப்பட்டது. 
அதுபோலவே, இன்றைய நாட்களில்‌ பலர்‌ சுவிசேஷத்திற்குத்‌ தாங்கள்‌ 


213 


கீழ்ப்படிவதைத்‌ தாமதித்துக்கொண்டிருக்கன்றனர்‌. ஒரு நாளில்‌, அது 
மிகவும்‌ தூமதமாகிவிடும்‌! பேதுரு பின்வருமாறு கூறினார்‌, 


காமதிக்கிறார்‌ என்று சிலர்‌ எண்ணுறெபடி, கர்த்தர்‌ தமது 
வாக்குத்தத்தத்தைக்குறித்துத்‌ தாமதமாயிராமல்‌; ஒருவரும்‌ 
கெட்டுப்போகாமல்‌ எல்லாரும்‌ மனந்திரும்பவேண்டுமென்று 
விரும்பி, நம்மேல்‌ நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நாள்‌ இரவிலே திருடன்‌ வருகிறவிதமாய்‌ வரும்‌; 
அப்பொழுது வானங்கள்‌ மடமட என்று அகன்றுபோம்‌, பூதங்கள்‌ 
வெந்து உருகிப்போம்‌, பூமியும்‌ அதிலுள்ள கிரியைகளும்‌ எரிந்து 
அழிந்துபோம்‌ (2 பேதுரு 3:9, 10). 


தாமதிக்காதர்கள்‌. ஏளனம்‌ செய்யாதீர்கள்‌. உங்களையே கர்த்தருக்கு 
எளிமையான கீழ்ப்படிதலில்‌ ஒப்புக்கொடுங்கள்‌. 


கற்க வேண்டிய பாடம்‌: 
உங்களைச்‌ சுற்றிலும்‌ இருப்பவர்கள்‌ எவ்வாறு வாழ்ந்தாலும்‌ 
நீங்கள்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள்‌. 


குறிப்பு 
‘The title and much of the material in this lesson are fron Clarence Macartney, Ser- 
mons on Old Testament Heroes (New York: Abingdon Press, 1935), 9-20. 


214 


சாலொமோன்‌ 
ஞானமிக்க மற்றும்‌ 
மிகவம்‌ மதீயீனமான மனிதர்‌ 


எடி கு£ீளார்‌ 


CSL LGD: 7 இறாரஜாமதமர்‌ 33:77:49 


ஆக்லஹாமாவின்‌, டாஹ்லேக்வா என்ற இடத்தில்‌, 1961ல்‌, நான்‌ 
“தப்பித்தலின்‌ நுட்பங்கள்‌” என்ற கருத்தைப்‌ பற்றி ஒரு மனோதத்துவ 
நிபுணர்‌ பேசக்‌ கேட்டேன்‌. அதிகமான ஏக்கத்தில்‌ இருந்து கணநேரத்‌ 
திற்கு நம்மை மூடிக்கொள்வதற்காக நாம்‌ யாவருமே இந்த 
நுட்பங்களை ஓரளவிற்குப்‌ பயன்படுத்துகின்றோம்‌. அந்தப்‌ பேச்சாளர்‌, 
பகுத்தறிதல்‌, அடங்குப்போகுதல்‌, அடக்குதல்‌, எதிர்த்திசையில்‌ அதிகமாகப்‌ 
பதில்செயல்‌ செய்தல்‌, மறுத்தல்‌, மற்றும்‌ இவைபோன்ற சில நுட்பங்களைப்‌ 
பட்டியலிட்டார்‌. இவற்றில்‌ ஒன்று குறிப்பாக, சாலொமோனின்‌ சிந்தித்தலை 
விவரிப்பதாகக்‌ காணப்படுகிறது. தப்பித்தலின்‌ இந்த செயல்முறையை, 
அந்த மனோதத்துவ நிபுணர்‌, “பகுதிகளாகப்‌ பிரிக்கும்‌ தர்க்கவியல்‌ வகை” 
என்று அழைத்தார்‌. மக்கள்‌ சிலவேளைகளில்‌ தங்கள்‌ சிந்தைகளில்‌ இரு 
பகுதிகளைக்‌ கொண்டிருப்பது போலவும்‌, அவை ஒவ்வொன்றும்‌ சாத்தி 
யமான வகையில்‌, ஒன்றிற்கு நேரெதிரான வகையில்‌ இன்னொன்று தனது 
சொந்த மதிப்பீடுகளின்‌ அமைவுகளைக்‌ கொண்டிருப்பது போலவும்‌ 





நடந்துகொள்கின்றனர்‌ என்று அந்தப்‌ பேச்சாளர்‌ கூறினார்‌. சிலர்‌, ம 
ாறுபட்ட இரு மனநிலைகளில்‌ வாழ விரும்புவதால்‌, அவர்களுக்கு இது அவசிய 
மாகிறது. ஒரு விவரிப்பு என்ற வகையில்‌ அவர்‌ ஜனநாயகம்‌, சமஉரிமை 
ஆகியவற்றில்‌ நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும்‌, ஆனால்‌ அதேவேளையில்‌ 
தனிப்படுத்துதலையும்‌ தாம்‌ நம்புவதாகவும்‌ கூறுகின்ற ஒரு மனிதரைச்‌ 
சுட்டிக்காண்பித்தார்‌. மதமும்‌ வியாபாரமும்‌ ஒன்றுகலக்கக்‌ கூடாது என்று 
நம்புகின்ற வகைப்பட்ட மனிதர்‌ இன்னொரு உதாரணமாக இருக்கின்றார்‌. 
அவர்‌ ஞாயிற்றுக்கழமைகளில்‌ தமது மத உறுதிப்பாடுகளில்‌ (அவரைப்‌ 
பொறுத்தமட்டில்‌) நேர்மையாகவும்‌ உண்மையாகவும்‌ இருக்கின்றார்‌, 
ஆனால்‌ வாரநாட்களின்போது அவர்‌ தமது வியாபார நடவடிக்கைகளில்‌ 
முறையற்ற வகையில்‌ பொருள்‌ சேர்ப்பவராக இருக்கின்றார்‌. அப்படிப்‌ 
பட்ட நபர்‌ தமது செயல்பாடுகள்‌ மற்றும்‌ எண்ணப்போக்குகளில்‌ உள்ள 
சீரற்றதன்மை பற்றி அறியாமல்‌ இருக்கின்றார்‌ என்பது நினைவில்‌ வைக்க 
வேண்டிய ஒரு முக்கியமான உண்மையாகும்‌ என்று அந்த மனோத்தத்துவ 





212 


நிபுணர்‌ கூறினார்‌. சாலொமோன்‌ இதேவகையிலான பிரச்சனையைக்‌ 
கொண்டி ருந்தார்‌ என்பது உறுதி. 

சாலொமோன்‌, வேதாகமத்திலேயே ஞானமிக்க மற்றும்‌ மிகவும்‌ 
மதியீனமான மனிகராகக்‌ கண்ணோக்கப்பட முடியும்‌. சாலொமோனின்‌ 
சிந்தையில்‌ இரண்டு தனித்தனியான மற்றும்‌ வெவ்வேறு வகையான 
பிரிவறைகள்‌ இருந்தனபோன்று காணப்படுகிறது: அவற்றில்‌ ஒன்று மிகவும்‌ 
ஞானமுள்ளதாகவும்‌ தமது குடிமக்களுக்கு அறிவுரை கொடுப்பதற்கென்றே 
வைக்கப்பட்டிருந்ததாகவும்‌ காணப்படுகிறது; இன்னொன்று மிகவும்‌ 
மதியீனமானதாகவும்‌ தனக்கென்று முடிவுகளை ஏற்படுத்தப்‌ 
பயன்படுத்தப்பட்டதாகவும்‌ காணப்படுகிறது. 

சாலொமோனுடைய வாழ்வு, அத்தியாவசியமான வகையில்‌, 
நேரெதிரான கருத்துக்கள்‌ ஒன்றின்‌ வாழ்வாக இருந்தது. அவர்‌ ஒரு மகிமை 
யான தொடக்கம்‌ கொண்டிருந்தார்‌. பாவத்தின்‌ காரணமாக அவருக்கு 
முன்பு ஒரு மகனை இழந்திருந்த அவரது பெற்றோர்களான, தாவீதும்‌ 
பத்சேபாளும்‌, அவரது பிறப்பை மாபெரும்‌ நன்றிசெலுத்துதலுடன்‌ உரிமை 
கோரியிருந்தனர்‌. அவருக்குத்‌ தாவீது, “சாலொமோன்‌,” அல்லது “சமா 
தானம்‌ நிறைந்தவர்‌,” என்று பெயரிட்டு, அவர்‌ ஒரு சமாதானமான ஆட்சி 
நடத்தவேண்டும்‌ என்ற தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்‌. தேவன்‌ 
அவருக்கு “தேவனுடைய அன்பன்‌” என்று அர்த்தப்படும்‌ மிக உயர்வான, 
“யெதிதியா,” என்ற பெயரைக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ நேரடி அர்த்தத்தில்‌ 
“மக்களுக்காகப்‌ பிறந்தார்‌” மற்றும்‌ அவர்‌ பதினெட்டுக்கும்‌ குறைவான 
வயதுடையவராக இருந்தபோது, தமது தந்தையின்‌ மரணத்தினால்‌, 
அரியணை ஏறினார்‌. அவர்‌ [நமது] சிந்தனை கற்பனை செய்யக்கூடிய 





வகையில்‌, மிகத்‌ தூய்மையான மற்றும்‌ மிகவும்‌ நம்பிக்கையூட்டக்கூடிய 
இளைஞர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌. இருப்பினும்‌, நாற்பது ஆண்டுகளை 
மாத்திரம்‌ நாம்‌ முன்னோக்கிக்‌ காணும்போது, அவரை - இன்னமும்‌ 
அறுபது வயத்திற்கும்‌ குறைவானவராக - உடலில்‌ சிதறிப்போனவராக 
மற்றும்‌ ஏறக்குறைய வீழ்ச்சியடைய இருந்த பேரரசினால்‌ இடர்ப்பாடு 
அடைந்தவராகக்‌ காணுகின்றோம்‌. சாலொமோனின்‌ வாழ்வில்‌ இருந்து 
நமக்குப்‌ பாடங்களைக்‌ கண்டறிய முடியும்‌. 


ஞானமிக்க மனிதர்‌ 

நாம்‌, 1 இராஜாக்கள்‌ புத்தகத்தின்‌ தொடக்க அதிகாரங்களை 
வாசிக்கும்போது, சாலொமோனின்‌ ஞானத்திற்குப்‌ பல ஆதாரங்களைக்‌ 
காணுகின்றோம்‌: 

முதலாவது, சாலொமோன்‌ தமது தொடக்ககாலக்‌ தேர்ந்துகொள்ளுதல்‌ 
களில்‌ ஞானமுள்ளவராக இருந்தார்‌. அரசர்‌ என்ற வகையில்‌ அவர்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌ இருந்த கிபியோன்‌ என்ற உயரமான மேட்டைப்‌ 
பார்வையிடச்‌ சென்றது, அவரது தொடக்ககால நடவடிக்கைகளில்‌ ஒன்றாக 
இருந்தது. அங்கே அவர்‌ மோசேயின்‌ பீடத்தின்மீது ஆயிரம்‌ தகனபலியைச்‌ 
செலுத்தினார்‌. அவர்‌ அங்கே இருக்கையில்‌, இரவுவேளையில்‌ கனவு 
ஒன்றில்‌ அவருக்குத்‌ தேவன்‌ தரிசனமானார்‌. அவர்‌, “நீ விரும்புகிறதை 


216 


என்னிடத்தில்‌ கேள்‌” என்று கூறினார்‌ (1 இராஜாக்கள்‌ 3:5). 

உங்களுக்கு இப்படிப்பட்ட கோந்துகொள்ளுதல்‌ கொடுக்கப்பட்டால்‌, 
நீங்கள்‌ எதைத்‌ தோந்துகொள்வீர்கள்‌? நீடிய ஆயுளையா? செல்வங்களையா? 
கனத்தையா? சாலொமோன்‌ ஞானத்தைத்‌ தோ்ந்துகொண்டார்‌: 


அதற்குச்‌ சாலொமோன்‌: “... என்‌ தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
உமது அடியான்‌ உம்மைப்பற்றி உண்மையும்‌ நீதியும்‌ மனநேர்மையு 
மாய்‌ உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர்‌ அவருக்குப்‌ பெரிய 
இிருபைசெய்து, அந்தப்‌ பெரிய கிருபையை அவருக்குக்‌ காத்து, 
இந்நாளில்‌ இருக்கிறபடி.யே, அவருடைய சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற 
ஒரு குமாரனை அவருக்குத்‌ தந்தீர்‌. இப்போதும்‌ என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோவென்றால்‌ போக்குவரவு 
அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. நீர்‌ தெரிந்துகொண்டதும்‌ 
ஏராளத்தினால்‌ எண்ணிக்கைக்கு அடங்காததும்‌ இலக்கத்திற்கு 
உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌. ஆகையால்‌ உமது ஜனங்களை நியாயம்‌ 
விசாரிக்கவும்‌, நன்மைதீமை இன்னதென்று வகையறுக்கவும்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ தந்தருளும்‌; ஏராளமா 
யிருக்றெ இந்த உமது ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க யாராலே ஆகும்‌ 
என்றான்‌?” (1 இராஜாக்கள்‌ 3:6-9). 


இளைஞர்களே, கவனியுங்கள்‌: உங்கள்‌ இலக்குகளும்‌ நோக்கங்களும்‌, 
நீங்கள்‌ இந்த வாழ்வில்‌ எப்படி இருக்கின்றீர்கள்‌ மற்றும்‌ என்னவாகின்றீர்கள்‌ 
என்பதைக்‌ கொண்டு பெருமளவில்‌ கீர்மானிக்கப்படுகிறது. பொருள்‌ 
உடைமைகளுக்கு மாறாக, உண்மையிலேயே முக்கியமானது எது என்பதை 
- இறிஸ்தவப்‌ பண்பு, நேர்மை, மற்றும்‌ நற்பெயர்‌ ஆகியவற்றை - பெற்றுக்‌ 
கொள்ள முயற்சி செய்யுங்கள்‌. சாலொமோன்‌ ஞானத்தின்‌ ஆசீர்வாதத்தைத்‌ 
தேர்ந்துகொண்டதால்‌, அவர்‌ மற்ற பல ஆசீர்வாதங்களையும்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌: 


சாலொமோன்‌ இந்தக்‌ காரியத்தைக்‌ கேட்டது ஆண்டவருடைய 
பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால்‌ தேவன்‌ 





அவனை நோக்கி: “நீ உனக்கு நீடித்த நாட்களைக்‌ கேளாமலும்‌, 
ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, உன்‌ சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ 
கேளாமலும்‌, நீ இந்தக்‌ காரியத்தையே கேட்டு, நியாயம்‌ விசாரிக்கிற 
தற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக்கொண்டபடியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌; ஞானமும்‌ உணர்வுமுள்ள இருத 
யத்தை உனக்குத்‌ தந்தேன்‌; இதிலே உனக்குச்‌ சரியானவன்‌ உனக்கு 
முன்‌ இருந்ததுமில்லை, உனக்குச்‌ சரியானவன்‌ உனக்குப்பின்‌ எழும்பு 
வதுமில்லை. இதுவுமன்றி, நீ கேளாத ஐசுவரியத்தையும்‌ மகிமை 
யையும்‌ உனக்குத்‌ தந்தேன்‌; உன்‌ நாட்களில்‌ இருக்கிற ராஜாக்களில்‌ 
ஒருவனும்‌ உனக்குச்‌ சரியானவன்‌ இருப்பதில்லை. உன்‌ தகப்பனாகிய 
தாவீது நடந்ததுபோல, நீயும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ நியாயங்‌ 


217 


களையும்‌ கைக்கொண்டு, என்‌ வழிகளில்‌ நடப்பாயாகில்‌, உன்‌ நாட்க 
ளையும்‌ நீடித்திருக்கப்பண்ணுவேன்‌ என்றார்‌” (1 இராஜாக்கள்‌ 
3:10-14). 


பல ஆண்டுகளுக்கு முன்பு விக்டோரியா இளவரசி இங்கிலாந்தின்‌ 
அரசியான போது, மெல்பர்ன்‌ பிரபு வேதாகமத்தைத்‌ திறந்து சாலொமோனு 
டைய தீர்மானம்‌ பற்றிய வரலாற்றை இளம்‌ அரசிக்கு வாசித்தார்‌. பொது 
அலுவலர்கூட சாலொமோனுடைய கனவுபோன்றதைக்‌ கொண்டிருந்து 
அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதென்பது மிகச்சிறந்ததாக 
இருக்கும்‌ அல்லவா! 

இரண்டாவது, சாலொமோன்‌ மற்றவர்களைக்‌ கையாள்வதில்‌ 
ஞானமுள்ளவராக இருந்தார்‌. ஏவுதல்‌ பெற்றிராத பாரம்பரிய வரலாறு, 
அவரது ஞானம்‌ பற்றிய பல விவரிப்புகளைக்‌ கையளித்துள்ளது. அவற்றில்‌ 
ஒரு வரலாறு பின்வருமாறு: சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனைக்‌ 
காணவந்தபோது, அவள்‌ இரண்டு மலர்க்கொத்துக்களைக்‌ கொண்டு 
வந்தாள்‌. அவற்றில்‌ ஒன்று உண்மையானது; இன்னொன்று அவள்‌ அந்த 
சந்தர்ப்பத்திற்காக ஒரு தொழில்வல்லுநரிடத்தில்‌ கட்டளையிட்டுச்‌ 
செய்வித்த செயற்கையான மலர்க்கொத்தாக இருந்தது. செயற்கையான 
மலர்க்கொத்து இயற்கையான மலர்க்கொத்தில்‌ இருந்து பிரித்து அறிய 
முடியாததாக அவ்வளவு நேர்த்தியாக, உயிர்த்துவமாகச்‌ செய்யப்பட்‌ 





டிருந்தது. சாலொமோனுடைய பெயர்பெற்ற ஞானத்தைச்‌ சோதிப்பதற்‌ 





காக, அவள்‌ அவரிடத்தில்‌ உண்மையான மலர்க்கொத்கைக்‌ கண்டுபிடித்து 
தேர்ந்துகொள்ளுமாறு அறைகூவல்‌ விடுத்தாள்‌. அரசர்‌ சற்றுநேரம்‌ அந்த 
விஷயத்தில்‌ குழம்பியிருந்து, பின்பு ஒரு தேனீக்கூட்டம்‌ பறந்துகொண் 
டிருந்ததை அரண்மனையின்‌ ஜன்னல்‌ வழியாகக்‌ கண்ணோக்கினார்‌. 
அவர்‌ ஒரு வேலைக்காரனிடத்தில்‌, “ஜன்னலைத்‌ திற,” என்று 
கட்டளையிட்டார்‌. தேனீக்கள்‌ உள்ளே வந்து உயிருள்ள மலர்களைச்‌ 
சுற்றிவந்து ரீங்காரமிட்டன, இது சாலொமோனுடைய கூர்மையான 
அறிவைச்‌ செயல்‌ விளக்கப்படுத்துறெது. இந்தக்‌ கதையின்படி, சேபாவின்‌ 
ராஜஸ்திரீ சாலொமோனுடைய ஞானத்தினால்‌ மனம்‌ ஈர்க்கப்பட்டாள்‌ 
(1 இராஜாக்கள்‌ 10:7ஐக்‌ காணவும்‌). 

வேதவசனங்கள்‌, சாலொமோனின்‌ ஞானத்திற்கு ஒரே ஒரு விவரிப்பை 
நமக்குத்‌ தருகின்றன, இது அவர்‌ கண்ட கனவிற்குச்‌ சற்றுப்பின்பு நடந்த 
தாகும்‌: 





அப்பொழுது வேசிகளான இரண்டு ஸ்திரீகள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வந்து, அவனுக்கு முன்பாக நின்றார்கள்‌. அவர்களில்‌ ஒருத்தி: “என்‌ 
ஆண்டவனே, நானும்‌ இந்த ஸ்திரீயும்‌ ஒரே வீட்டிலே குடியிருக்‌ 
கிறோம்‌; நான்‌ இவளோடே வீட்டிலிருக்கையில்‌ ஆண்பிள்ளை 
பெற்றேன்‌. நான்‌ பிள்ளைபெற்ற மூன்றாம்‌ நாளிலே, இந்த 
ஸ்திரீயும்‌ ஆண்பிள்ளை பெற்றாள்‌; நாங்கள்‌ ஒருமித்திருந்தோம்‌, 
எங்கள்‌ இருவரையும்‌ தவிர; வீட்டுக்குள்ளே வேறொருவரும்‌ இல்லை. 
இராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன்‌ பிள்ளையின்மேல்‌ 


218 


புரண்டுபடுத்ததினால்‌ அது செத்துப்போயிற்று. அப்பொழுது, 
உமது அடியாள்‌ நித்திரைபண்ணுகையில்‌, இவள்‌ நடு ஜாமத்தில்‌ 
எழுந்து, என்‌ பக்கத்திலே கிடக்கிற என்‌ பிள்ளையை எடுத்து, தன்‌ 
மார்பிலே கடத்திக்கொண்டு, செத்த தன்‌ பிள்ளையை எடுத்து, என்‌ 
மார்பிலே கிடத்திவிட்டாள்‌. என்‌ பிள்ளைக்குப்‌ பால்கொடுக்கக்‌ 
காலமே நான்‌ எழுந்திருந்தபோது, அது செத்துக்கிடந்தது; பொழுது 
விடிந்தபின்‌ நான்‌ அதை உற்றுப்பார்க்கும்போது, அது நான்‌ பெற்ற 
பிள்ளை அல்லவென்று கண்டேன்‌ என்றாள்‌.” அதற்கு மற்ற ஸ்திரீ: 
“அப்படியல்ல, உயிரோடிருக்கிறது என்‌ பிள்ளை, செத்தது உன்‌ 
பிள்ளை என்றாள்‌.” இவளோ: “இல்லை, செத்தது உன்‌ பிள்ளை, 
உயிரோடி ருக்கிறது என்‌ பிள்ளை” என்றாள்‌; இப்படி ராஜாவுக்கு 
முன்பாக வாதாடினார்கள்‌ (1 இராஜாக்கள்‌ 3:16-22). 


இன்றைய நாட்களில்‌ உள்ள நியாயாதிபதி ஒருவர்‌ இந்த வழக்கை, 
சாட்சியத்தின்‌ குறைபாட்டினால்‌ தள்ளுபடி செய்துவிடுவார்‌, ஆனால்‌ 
சாலொமோனுடைய உள்ளார்ந்த அறிவுநோக்கு திகைப்புக்குரியதாக 
உள்ளது: 


அப்பொழுது ராஜா: “ஒரு பட்டயத்தைக்‌ கொண்டுவாருங்கள்‌” 
என்றான்‌; அவர்கள்‌ ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. ராஜா, “உயிரோடிருக்கிற பிள்ளையை இரண்டாகப்‌ 
பிளந்து, பாதியை இவளுக்கும்‌ பாதியை அவளுக்கும்‌ கொடுங்கள்‌” 
என்றான்‌. அப்பொழுது உயிரோடிருக்கிற பிள்ளையின்‌ தாய்‌, தன்‌ 
பிள்ளைக்காக அவள்‌ குடல்‌ துடித்ததினால்‌, ராஜாவை நோக்கி: 
“ஐயோ, என்‌ ஆண்டவனே, உயிரோடிருக்கிற பிள்ளையைக்‌ கொல்ல 
வேண்டாம்‌; அதை அவளுக்கே கொடுத்துவிடும்‌” என்றாள்‌; மற்றவள்‌ 
“அது எனக்கும்‌ வேண்டாம்‌, உனக்கும்‌ வேண்டாம்‌, பிளந்து போடுங்கள்‌” 
என்றாள்‌. அப்பொழுது ராஜா “உயிரோடிருக்றெ பிள்ளையைக்‌ 
கொல்லாமல்‌, அவளுக்குக்‌ கொடுத்துவிடுங்கள்‌; அவளே அதின்‌ தாய்‌ 
என்றான்‌” (1 இராஜாக்கள்‌ 3:24-27). 


இந்த முடிவின்‌ விளைவாக, நாம்‌ “ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ கேள்விப்பட்டு, நியாயம்‌ விசாரிக்றெதற்குத்‌ 
தேவன்‌ அருளின ஞானம்‌ ராஜாவுக்கு உண்டென்று கண்டு, அவனுக்குப்‌ 
பயந்தார்கள்‌” என்று வாசிக்கின்றோம்‌ (1 இராஜாக்கள்‌ 3:28). 

மூன்றாவது, சாலொமோன்‌ மற்றவர்களுக்குக்‌ கல்வி புகட்டுவதில்‌ 
ஞானமுள்ளவராக இருந்தார்‌. அவர்‌ “ஞான இலக்கியம்‌” என்று நாம்‌ 
அழைக்கும்‌ புத்தகத்தின்‌ தகப்பனாக இருந்தார்‌. நமக்குப்‌ பின்வருமாறும்‌ 
கூறப்பட்டுள்ளது, 


தேவன்‌ சாலொமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும்‌ புத்தி 
யையும்‌, கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும்‌ 
கொடுத்தார்‌. சகல கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ ஞானத்தையும்‌ எகிப்தி 
யரின்‌ சகல ஞானத்தையும்‌ பார்க்கலும்‌ சாலொமோனின்‌ ஞானம்‌ 


219 


சிறந்ததாயிருந்தது. ... சுற்றிலும்‌ இருந்த சகல ஜாதிகளிலும்‌ அவன்‌ 
கீர்த்தி பிரபலமாயிருந்தது (1 இராஜாக்கள்‌ 4:29-31). 


சாலொமோன்‌ “மூவாயிரம்‌ நீதிமொழிகளைச்‌ சொன்னான்‌, 
அவனுடைய பாட்டுகள்‌ ஆயிரத்து ஐந்து” என்று வேதவசனங்கள்‌ நமக்குக்‌ 
கூறுகின்றன (1 இராஜாக்கள்‌ 4:32). மூவாயிரம்‌ நீதிமொழிகளில்‌, மூன்றில்‌ 
ஒரு பகுதி மாத்திரமே பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன, ஆனால்‌ நம்மில்‌ 
பலர்‌, பின்வரும்‌ கருத்துக்கள்‌ பொதுவான சொல்விளக்கங்களில்‌ மேற்‌ 





கோள்‌ காண்பிக்கப்படுவகைக்‌ கேட்டிருக்கின்றோம்‌: 


பிள்ளையானவன்‌ நடக்கவேண்டிய வழியிலே அவனை நடத்து; 
அவன்‌ முதிர்வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌ (நீதிமொழிகள்‌ 22:6). 


பிள்ளையைத்தண்டியாமல்‌ விடாதே; அவனைப்‌ பிரம்பினால்‌ 
அடித்தால்‌ அவன்‌ சாகான்‌ (நீதிமொழிகள்‌ 23:13). 


திரளான ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிலும்‌ நற்கர்த்தியே தெரிந்து 
கொள்ளப்படத்தக்கது; பொன்‌ வெள்ளியைப்பார்க்லும்‌ தயையே 


நலம்‌ (நீதிமொழிகள்‌ 22:1). 
முற்கோபி மதிகேட்டைச்‌ செய்வான்‌; ... (நீதிமொழிகள்‌ 14:17). 


சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ 
பார்த்து, ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்‌ (நீதிமொழிகள்‌ 6:6). 


சிநேகிதருள்ளவன்‌ சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌; சகோகதரனிலும்‌ 
அதிக சொந்தமாய்ச்‌ சிநேகிப்பவனுமுண்டு (நீதிமொழிகள்‌ 18:24). 


சாலொமோனின்‌ 1,005 பாடல்கள்‌ நன்கு அறியப்பட்டிருப்பதில்லை, 
ஆனால்‌ சங்கீதம்‌ 127 ஒரு உதாரணமாக உள்ளது. அதில்‌ வசனங்கள்‌ 1-3ஐக்‌ 
கவவியுங்கள்‌: 


. கர்த்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌ 
பிரயாசம்‌ விருதா; கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காவாராகில்‌ காவலாளர்‌ 
விழித்திருக்றெது விருதா. நீங்கள்‌ அதிகாலையில்‌ எழுந்து, நேரப்பட 
வேலையில்‌ தரித்து, வருத்தத்தின்‌ அப்பத்தைச்‌ சாப்பிடுகிறதும்‌ விருதா; 
அவரே தமக்குப்‌ பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்‌. 


மொத்தத்தில்‌, சாலொமோன்‌ பழைய ஏற்பாட்டில்‌ மூன்று புத்த 
கங்களை எழுதினார்‌: அவரது சங்கீதங்களுடன்‌ கூடுதலாக, அவர்‌ நீதி 
மொழிகள்‌, பிரசங்கி, மற்றும்‌ உன்னதப்பாட்டு என்ற புத்தகங்களை 
எழுதினார்‌. மேலும்‌ அவர்‌ வனவியல்‌ மற்றும்‌ மிருகங்களின்‌ பாதுகாப்பு 
ஆகியவற்றைப்‌ பற்றியும்‌ எழுதினார்‌ (1 இராஜாக்கள்‌ 4:33, 34). 

நான்காவது, அவர்‌ தேவனை மகிமைப்படுத்தும்‌ தமது செயலில்‌ 


220 


ஞானமுள்ளவராக இருந்தார்‌. சாலொமோன்‌ தேவனுடைய நாமம்‌ 
பாதுகாக்கப்படுவதற்கென்று மாபெரும்‌ தேவாலயம்‌ கட்டிய செயலில்‌ 
எப்போதும்‌ அறியப்பட்டவராக இருப்பார்‌. அது அவரது தந்தையான, 
தாவீதின்‌ கனவாக இருந்தது; ஆனால்‌ அவர்‌ இரத்தம்‌ சிந்திய மனிதராக 
இருந்தபடியால்‌ தேவாலயத்தைக்‌ கட்ட அனுமதிக்கப்படவில்லை. 
இவ்விதமாக அந்தப்‌ பணிமுயற்சி சாலொமோனின்மீது விழுந்தது. 
அது மாபெரும்‌ முயற்சியாக இருந்தது. முப்பதாயிரம்‌ இஸ்ரவேலர்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டனர்‌, மற்றும்‌ 150,000 கானானியர்கள்‌ இதற்கென்று 
சேவிக்கும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டனர்‌. எடுத்துரைக்க இயலாத அளவுக்கு 
உலோகங்களும்‌ கற்களும்‌ இத்திட்டத்தில்‌ பயன்படுத்தப்பட்டன. 
ஒருவேளை 1 இராஜாக்கள்‌ 6:7ல்‌ இந்தக்‌ கட்டிடத்‌ திட்டத்தின்‌ 
தனிச்சிறப்பான பண்பு காணப்படலாம்‌: “ஆலயம்‌ கட்டப்படுகையில்‌, அது 








பணிதர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது; ஆகையால்‌ 
அது கட்டப்படுகிறபோது, சுத்திகள்‌ வாச்சிகள்‌ முதலான எந்த இருப்பு 
ஆயுதங்களின்‌ சத்தமும்‌ அதிலே கேட்கப்படவில்லை.” 

கடைசியாக, ஏழு ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, தேவாலயம்‌ தயாராயிற்று. 
அதன்‌ பிரதிஷ்டை பற்றிய விவரங்கள்‌ 1 இராஜாக்கள்‌ 9 மற்றும்‌ 
1 நாளாகமம்‌ 5 ஆகிய அதிகாரங்களில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. அந்த 
சந்தர்ப்பத்தில்‌, மக்களிடம்‌ சாலொமோன்‌ ஒரு உரையாற்றினார்‌, மற்றும்‌ 
தேவனுடைய மகிமை அந்தத்‌ தேவாலயத்தை நிரப்பிற்று. இங்கு 
சாலொமோனுடைய பணியின்‌ உச்சக்கட்டம்‌ இருந்தது. இருப்பினும்‌, 
இந்த உச்சக்கட்டத்தில்‌, நாம்‌ வரவிருந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு குறிப்பையும்‌ 
காணுகின்றோம்‌. தேவன்‌ மீண்டும்‌ சாலொமோனுக்குத்‌ தரிசனமாக, 
பின்வருமாறு கூறினார்‌, 





நீ என்‌ சமுகத்தில்‌ செய்த உன்‌ விண்ணப்பத்தையும்‌ உன்‌ வேண்டு 
தலையும்‌ கேட்டேன்‌; நீ கட்டின இந்த ஆலயத்தில்‌ என்‌ நாமம்‌ 
என்றைக்கும்‌ விளங்கத்தக்கதாக, அதைப்‌ பரிசுத்தமாக்கினேன்‌; 
என்‌ கண்களும்‌ என்‌ இருதயமும்‌ எந்நாளும்‌ அங்கேயிருக்கும்‌. 
நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்ட எல்லாவற்றையும்‌ நீ செய்து, என்‌ 
கட்டளைகளை என்‌ நியாயங்களையும்‌ கைக்கொள்ளும்படிக்கு, என்‌ 
சமுகத்தில்‌ மன உத்தமமும்‌ செம்மையுமாய்‌ உன்‌ தகப்பனாயெ தாவீது 
நடந்ததுபோல நடப்பாயானால்‌, இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்காரும்‌ புருஷன்‌ உனக்கு இல்லாமற்போவதில்லை என்று உன்‌ 
தகப்பனாகிய தாவீதோடே நான்‌ சொன்னபடியே, இஸ்ரவேலின்‌ 
மேலுள்ள உன்‌ ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை என்றைக்கும்‌ 
நிலைக்கப்பண்ணுவேன்‌. நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளும்‌ 
என்னைவிட்டுப்‌ பின்வாங்கி, நான்‌ உங்களுக்கு முன்வைத்த என்‌ 
கற்பனைகளையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளாமற்போய்‌, 
வேறே தேவர்களைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ பணிந்துகொள்வீர்‌ 
களாகில்‌, நான்‌ இஸ்ரவேலுக்குக்‌ கொடுத்த தேசத்திலே அவர்களை 
வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி, என்‌ நாமம்‌ விளங்க நான்‌ பரிசுத்த 
மாக்கின இந்த ஆலயத்தை என்‌ சமுகத்தைவிட்டுத்‌ தள்ளுவேன்‌; 


221 


அப்பொழுது இஸ்ரவேல்‌ சகல ஜனங்களுக்குள்ளும்‌ பழமொழி 
யாகவும்‌ வசைச்சொல்லாகவும்‌ இருப்பார்கள்‌. அப்பொழுது உன்னத 
மாயிருக்கிற இந்த ஆலயத்தைக்‌ கடந்துபோகிறவன்‌ எவனும்‌ 
பிரமித்து, பகிடியாய்‌ ஈசலிட்டு: “கர்த்தர்‌ இந்த தேசத்துக்கும்‌ இந்த 
ஆலயத்துக்கும்‌ இப்படிச்‌ செய்தது என்ன?” என்று கேட்பார்கள்‌. 
அதற்கு அவர்கள்‌: “தங்கள்‌ பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டு, 
வேறே தேவர்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு, அவர்களை நமஸ்கரித்துச்‌ 
சேவித்தபடி.யினால்‌, கர்த்தர்‌ இந்தத்‌ தீங்கையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணினார்‌ என்று சொல்லுவார்கள்‌ என்றார்‌” (1 இராஜாக்கள்‌ 
9:3-9). 


தேவன்‌, சாலொமோனிடத்திலும்‌ இஸ்ரவேல்‌ மக்களிடத்திலும்‌, 
உண்மையில்‌, “நீங்கள்‌ என்னைவிட்டுத்‌ திரும்பினால்‌, வீழ்ச்சி என்பது 
எழுச்சி போன்றே மகாபெரியதாகவும்‌ காட்சிக்குரியதாகவும்‌ இருக்கும்‌!” 
என்று கூறினார்‌. 

சுருக்கமாகக்‌ கூறுவதென்றால்‌, சாலொமோன்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்‌ 
படிந்த அந்த விஷயங்களில்‌ ஞானமிக்கவராக இருந்தார்‌. இதன்விளைவாக, 
அவரது மகிமை பரவிற்று. அவரது ராஜ்யமானது சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
அங்கு வந்திருந்தபோது, “... நான்‌ வந்து அதை என்‌ கண்களால்‌ காணு 
மட்டும்‌ அந்த வார்த்தைகளை நான்‌ நம்பவில்லை; இவைகளில்‌ பாதி 
யாகிலும்‌ எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன்‌; நான்‌ 
கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌, உம்முடைய ஞானமும்‌ 
செல்வமும்‌ அதிகமாயிருக்கிறது”” என்று கூறியதுபோலவே இருந்தது (1 
இராஜாக்கள்‌ 10:7). 

அலெக்சாண்டர்‌ வைட்‌ என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 


எந்த ஒரு இளைஞரும்‌ எப்போதாவது, முதலாவது தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ தேடியிருந்து, மற்ற எல்லாம்‌ 
அவருக்குக்‌ கூடக்கொடுக்கப்பட்டி ருந்தது என்றால்‌, அது சாலொமோன்‌ 
கான்‌. ... எப்போதாவது, எவரொருவரைப்‌ பற்றியாவது, ஏற்கனவே 
பரிபூரணத்தன்மையை அடைந்திருந்தார்‌ என்று கூறப்பட 
முடியுமென்றால்‌, அது சாலொமோன்தான்‌. ... எப்போதாவது 
வாழ்வின்‌ சமுத்திரத்தில்‌, ஒவ்வொரு மனிதரையும்‌ எச்சரிக்கவும்‌ 
ஒவ்வொரு மனிதருக்கும்‌ போதிக்கவும்‌, ஒளிவீசும்‌ கலங்கரை 
விளக்கம்‌ நிலைநாட்டப்பட்டது என்றால்‌, அது சாலொமோன்‌. ... 
எப்போதாவது எந்தப்‌ பிள்ளையின்‌ பிறப்பைப்‌ பற்றியாவது, “பாவம்‌ 
பெருகின இடத்தில்‌, கிருபை இன்னும்‌ ஏராளமாய்ப்‌ பெருகிற்று,” 
என்று கூறப்பட்டதென்றால்‌, அது நிச்சயமாகவே சாலொமோ 
னுடைய பிறப்பு மற்றும்‌ பிறப்புரிமைகள்‌ மற்றும்‌ கருபைகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றித்தான்‌. 


222 


மிகவும்‌ மதியீனமான மனிகர்‌ 

இந்த மகிமையான தொடக்கத்திற்குப்‌ பின்பு, ஒருவர்‌ அமைதியாக, 
சாலொமோனின்‌ பணியில்‌ கடைசி ஆண்டுகளுக்குப்‌ கடந்து செல்லும்படி 
சோதிக்கப்படுவார்‌. உண்மையில்‌, 1 மற்றும்‌ 2 நாளாகமங்கள்‌ அதையே 
செய்கின்றன, ஆனால்‌ இவ்விடத்தில்‌ தேவன்‌ நமக்கு ஒரு பாடத்தைக்‌ 
கொண்டுள்ளார்‌. சாலொமோனுடைய தொடக்ககால வாழ்வு மத்தேயு 
6:33ன்‌ - “... முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதி 
யையும்‌ தேடுங்கள்‌; அப்பொழுது இவைகளெல்லாம்‌ உங்களுக்குக்‌ 
கூடக்கொடுக்கப்படும்‌” என்ற வசனத்தின்‌ - விவரிப்பாக உள்ளது என்றால்‌, 
அவரது பிந்திய வாழ்வு 1 கொரிந்தியர்‌ 10:12ன்‌: “.. இப்படியிருக்க தன்னை 
நிற்கிறவனென்று நினைக்கிறவன்‌ விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்கக்‌ 
கடவன்‌” என்ற விவரிப்பாக உள்ளது. சாலொமோனின்‌ மாபெரும்‌ 
ஞானத்திற்கு நேரெதிரான வகையில்‌, அவரது மதியீனத்தையும்‌ நாம்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 

முதலாவது, சாலொமோன்‌ சுயநலத்தில்‌ மதியீனமானவராக 
இருந்தார்‌. அவர்‌ தம்மைத்‌ தேவனுக்கு மேலாக வைத்தார்‌. அவர்‌ தமது 
அரண்மனைக்‌ கட்டுவதற்குப்‌ பதிமூன்று ஆண்டுகளைச்‌ செலவிட்டார்‌. 
நமது காலத்தை நாம்‌ முதலீடு செய்தல்‌ என்பது நமது முன்னுரிமைகளைச்‌ 
சுட்டிக்காண்பிப்பதாக இருக்கிறதென்றால்‌, தேவனுக்கு ஒரு மாபெரும்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டியெழுப்ப ஏழு ஆண்டுகளையும்‌, தமக்கு ஒரு மகிமை 
யுள்ள அரண்மனையைக்‌ கட்டியெழுப்ப ஏறக்குறைய அதைப்போன்று 
இருமடங்கு காலத்தையும்‌ செலவிட்ட சாலொமோனைக்‌ குறித்து என்ன 
கூறப்பட முடியும்‌? ஒருவேளை பின்வரும்‌ பழமொழி - இது சாலொமோ 
னுடையதல்ல - அதை மிகச்சிறப்பாகக்‌ கூறுகிறது: “தன்னில்‌ தானே 
மூடிக்கிடக்கும்‌ ஒரு மனிதன்‌ ஒரு மிகச்சிறிய பொதியையே ஏற்படுத்துகின்‌ 
றான்‌.” 

இரண்டாவது, அவர்‌ உடன்பாடு ஏற்படுத்திக்கொண்டதில்‌ மதியீன 
மானவராக இருந்தார்‌. தேவாலயத்திற்கு அடுத்ததாக, சாலொமோன்‌ 








புறதெய்வ ஆராதனைக்குப்‌ பலிபீடங்களை எழுப்பினார்‌! இந்த “ஞான 
மிக்க” அரசரின்‌ கீழ்‌, இவரது தந்தை ஒடுக்குவதில்‌ மிகவும்‌ வைராக்கிய 
மாயிருந்த செயலான விக்ரெகாராதனையானது, தேவனுடைய வாசஸ்‌ 
குலத்தின்‌ அருகாமையில்‌ நிலைநாட்டப்பட்டது! “உடன்பாடு ஏற்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌ வெற்றியின்‌ இரகசியமாகும்‌” என்று எனக்குக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. இருப்பினும்‌, உலகப்பிரகாரமாக ஞானமிக்கவர்களால்‌ ஏற்படுத்‌ 
குப்படும்‌ சில உடன்பாடுகள்‌ மதியீனத்தின்‌ குறிக்கற்களாக உள்ளன. 
மதுபானம்‌ அருந்தாத, இருந்தபோதிலும்‌ காக்டெய்ல்‌ விருந்துகளை 
அளித்து அதில்‌ கலந்துகொள்கின்ற “கிறிஸ்தவ” வியாபாரிகளைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. சிலர்‌ தங்களுடைய வாடிக்கையாளர்கள்‌ 








அல்லது பணியாளர்களுக்கு மதுபானங்களைப்‌ பரிசுகளாகக்கூட அனுப்பி 
வைக்கின்றனர்‌. 

மூன்றாவது, சாலொமோன்‌ திருமணத்தில்‌ மதியீனமானவராக 
இருந்தார்‌. அவர்‌ 300 மனைவிகளையும்‌ 700 மறுமனையாட்டிகளையும்‌ 


223 


கொண்டிருந்தார்‌. இந்த மனைவிகள்‌ அவருடைய இருதயத்தைக்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து புறம்பே திருப்பினர்‌: 


ராஜாவாகிய சாலொமோன்‌, பார்வோனின்‌ குமாரத்தியை 
நேசித்ததுமல்லாமல்‌, மோவாபியரும்‌, அம்மோனியரும்‌, 
ஏதோமியரும்‌, சீதோனியரும்‌, ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான 
அநேகம்‌ ஸ்திரீகள்மேலும்‌ ஆசைவைத்தான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி: “நீங்கள்‌ அவர்களண்டைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களண்டைக்கும்‌ பிரவேசிக்கலாகாது; அவர்கள்‌ நிச்சயமாய்த்‌ 
தங்கள்‌ தேவர்களைப்‌ பின்பற்றும்படி உங்கள்‌ இருதயத்தைச்‌ 
சாயப்பண்ணுவார்கள்‌” என்று சொல்லியிருந்தார்‌; ... சாலொமோன்‌ 
வயதுசென்றபோது, அவனுடைய மனைவிகள்‌ அவன்‌ இருதயத்தை 
அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள்‌; 
அதினால்‌ அவனுடைய இருதயம்‌ அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
இருதயத்தைப்போல, தன்‌ தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமா 
யிருக்கவில்லை. சாலொமோன்‌ சீதோனியரின்‌ தேவியாகிய 
அஸ்தரோத்தையும்‌, அம்மோனியரின்‌ அருவருப்பாகிய மில்கோ 





மையும்‌ பின்பற்றினான்‌. சாலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய 
தாவீதைப்போலக்‌ கர்த்தரைப்‌ பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. அப்பொழுது 
சாலொமோன்‌ எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவா 
பியரின்‌ அருவருப்பாகிய காமோசுக்கும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
அருவருப்பாகிய மோளோகுக்கும்‌ மேடையைக்‌ கட்டினான்‌. 
இப்படியே தங்கள்‌ தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டிப்‌ பலியிடுகிற 
அந்நியஜாகியாரான தன்‌ ஸ்திரீகள்‌ எல்லாருக்காகவும்‌ செய்தான்‌ 
(1 இராஜாக்கள்‌ 11:1-8). 


தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டியவர்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
அகப்பட்டது எப்படி? அவர்‌ அரசியல்ரீதியாக அனுகூல மானது எதுவாக 
இருந்தாலும்‌, அதைச்‌ செய்தார்‌. அவர்‌ பார்வோனின்‌ மகள்களுக்கும்‌ 
பின்பு எகிப்திற்கும்‌ தம்மை அடமானம்‌ வைத்தார்‌, தம்மைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த மிகவும்‌ ஐசுவரியமான மற்றும்‌ மிகவும்‌ வல்லமையான 
மக்களுடன்‌ ஒப்பந்தத்‌ தொடர்பு ஏற்படுத்திக்கொண்டார்‌. அவர்‌, 
“முடிவுதான்‌ வழிமுறைகளை நியாயப்படுத்துகிறது” என்று நினைத்த 
முதல்‌ மனிதராகவோ அல்லது கடைசி மனிதராகவோ இருக்கவில்லை. 
“அவிசுவாசிகளுடன்‌ பிணைக்கப்படாதிருப்பீர்களாக?” என்று 
நாம்‌ எச்சரிக்கப்பட்டுள்ளோம்‌. அப்போஸ்தலரான பவுல்‌, “நீதிக்கும்‌ 
அநீதிக்கும்‌ சம்பந்தமேது, இருளுக்கும்‌ ஒளிக்கும்‌ ஐக்கியமேது?” என்று 
கேட்டார்‌ (2 கொரிந்தியர்‌ 6:14). பல துறைகளில்‌ - நட்புறவுகள்‌, 
வியாபாரத்‌ தொடர்புகள்‌, ஆனால்‌ விசேஷமாக திருமணம்‌ ஆகியவற்றில்‌ 
- (“சமமற்ற வகையில்‌ நுகத்தில்‌ பிணைக்கப்பட்டிருத்தல்‌,” K]V) ஒன்றுகூடிக்‌ 
கட்டப்பட்டிருத்தல்‌ என்பது ஞானமற்றதாக உள்ளது. கிறிஸ்தவரல்‌ 
லாத நபர்களை நேசித்து திருமணம்‌ செய்துகொள்ளும்‌ கிறிஸ்தவர்கள்‌, 
தங்களை பெரும்பாலும்‌ பிளவுபட்ட திருமண வாழ்வின்‌ துன்பத்தில்‌ 


224 


பிடி பட்டவர்களாகக்‌ காணுகின்றனர்‌. உண்மையுள்ள கிறிஸ்தவ 
வாழ்வை வாழுதல்‌ என்பது, ஒரு துணைவர்‌,/துணைவி அந்த இலக்கைப்‌ 
பகிர்ந்தகொள்ளும்போகே, போதிய அளவு கடினமாக இருக்கக்கூடும்‌. 
ஒரு துணைவரின்‌ /துணைவியின்‌ விருப்பங்களுக்கு எதிராக, பரலோகத்தை 
அடைதல்‌ - மற்றும்‌ ஒருவர்‌ தமது பிள்ளைகளை அந்தத்‌ திசையில்‌ 
வழிநடத்துதல்‌ - என்பது மிகவும்‌ கடினமாயிருக்கக்கூடும்‌. 

நான்காவது, சாலொமோன்‌ இன்பத்தையும்‌ உடைமைகளையும்‌ 
நாடியதில்‌ மதியீனமானவராக இருந்தார்‌. அவர்‌ நேரடி அர்த்தத்தில்‌, 
மதுபானம்‌, பெண்கள்‌, மற்றும்‌ பாடல்கள்‌ ஆகியவற்றில்‌ மகிழ்ச்சியை 
நாடினார்‌; ஆனால்‌ அதை அவரால்‌ கண்டறியக்‌ கூடாது போயிற்று. 
கடைசியில்‌, அவர்‌ ஏமாற்றம்‌ அடைந்தார்‌. மாபெரும்‌ உடைமைகளும்‌ 
மகிழ்ச்சியைத்‌ தேடுதலும்‌ வீணானவை என்று அவர்‌ உணர்ந்தறியலானார்‌. 
“எல்லாம்‌ மாயை,” என்று அவர்‌ பிரசங்கி 1:2ல்‌ அறிவித்தார்‌. 

சாலொமோன்‌ “எல்லாவற்றையும்‌ கொண்டிருந்தார்‌” என்பதாகக்‌ 
காணப்படுகிறது. இங்கு என்ன ஒரு அபாயம்‌ உள்ளது! இயேசு, 
“ஐசுவரியவான்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
ஒஓட்டகமானது ஊசியின்‌ காதிலே நுழைவது எளிதாயிருக்கும்‌” என்று 
கூறினார்‌ (மாற்கு 10:25). மிக அதிகமான நல்ல விஷயங்கள்‌ மிக அதிகமான 
மக்களை அழிக்கின்றன. வதந்திகள்கூட நியாயமான அளவுக்குக்‌ கூறாதபடி, 
சாலொமோன்‌ இவ்வளவு அதிகமான உடைமைகளையும்‌, இவ்வளவு 





செல்வங்களையும்‌ ஆதாயப்படுத்திக்கொண்டபின்பு, மரிக்கும்போது 
எதைவிட்டுச்‌ சென்றார்‌? அவை எல்லாவற்றையும்‌. செல்வத்தில்‌ உண்மை 
யான பாதுகாப்பைக்‌ கண்டறிய முடியாது. சாலொமோன்‌ இவை எல்லா 
வற்றையும்‌ சேர்த்துக்கொண்டிருக்கையில்‌, ஐந்து ஆண்டுகளுக்குப்‌ பின்பு 
எகிப்தின்‌ அரசர்‌ வந்து இவை எல்லாவற்றையும்‌ கொள்ளையடித்துச்‌ 
சென்றார்‌. 

அடிப்படையில்‌, சாலொமோன்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
இருந்ததில்‌ மதியீனமானவராக இருந்தார்‌. அவரது கீழ்ப்படியாமை 
அவரையும்‌ அவரது நாட்டையும்‌ புண்படுத்திற்று. சாலொமோன்‌, “மிக 
அதிகமான சுயசீராட்டுதலினால்‌ இளைப்படைந்து இறந்தார்‌, அவர்‌ 
குமக்குப்பின்‌ வறியநிலையில்‌ இருந்த கருவூலத்தையும்‌, திருப்தியடையாத 
மக்களையும்‌, கள்ளாடும்‌ பேரரசையும்‌ விட்டுச்சென்றார்‌” என்று யாரோ 
ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. தேவன்‌ எதைப்பற்றி சாலொமோனுக்கு எச்சரிக்கை 
செய்திருந்தாரோ, அதே விஷயம்‌ மிகச்சரியாக நடந்தது. சாலொமோ 
னுடைய மகனிடத்தில்‌ இருந்து ராஜ்யம்‌ எடுக்கப்படுவதைத்‌ தேவன்‌ 
அனுமதித்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 11:9-13). ராஜ்யம்‌ பிரிவினையினாலும்‌ 
பின்பு அடிமைத்தனத்தினாலும்‌ துன்புற்றது. அப்போஸ்கலரான பவுல்‌ 
குமது மனமாற்றத்திற்கு முன்பு கண்டறிந்தது போலவே, இஸ்ரவேல்‌ 
மக்களும்‌ “முள்ளின்மீது உதைப்பது கடினம்‌” என்பதைக்‌ கண்டறிந்தனர்‌ 
(நடபடிகள்‌ 26:14). 





முடிவுரை 


225 


சாலொமோன்‌ எதில்‌ அதிகமாயிருந்தார்‌? ஞானத்திலா அல்லது 
மதியீனத்திலா? அவர்‌ மீட்கப்பட்டாரா அல்லது இழக்கப்பட்டாரா? 
தலைக்குள்‌ ஒரு பெரும்‌ யுத்தமே நடக்கிறது. ஒரு இத்தாலிய வரை 
கலைஞர்‌, உயிர்த்தெழுதலின்‌ நாளில்‌ சாலொமோன்‌ என்பதாக ஒரு படம்‌ 
வரைந்தார்‌. அந்தச்‌ சித்தரிப்பில்‌, சாலொமோன்‌ ஆத்துமாக்களின்‌ இரு 
ஊர்வலங்களை சந்தேகம்‌ நிறைந்த வகையில்‌ உற்றுநோக்கிக்‌ கொண்டிருக்‌ 
கின்றார்‌, சிலர்‌ நித்திய ஜீவனுக்காக வழியிலும்‌ மற்றவர்கள்‌ இருள்‌ மற்றும்‌ 
ஆக்கினைக்கான வழியிலும்‌ செல்கின்றனர்‌. அவர்‌ தாம்‌ எந்தக்‌ குழுவைச்‌ 
சேர்ந்துள்ளோம்‌ என்பதில்‌ நிச்சயமானவராக இல்லை. இது மக்களின்‌ 
மனங்களில்‌ உள்ள சந்தேகத்தைத்‌ தொகுத்துரைக்கிறது. 

பிரசங்கி என்ற புத்தகமானது, சாலொமோன்‌ மனந்திரும்பினார்‌ 
என்பதற்கு நிரூபணமாக உள்ளது என்று நான்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
எப்போதுமே நம்பியிருக்கின்றேன்‌. இருந்தாலும்‌, அவர்‌ தமக்கிருந்த 
அவ்வளவு அதிகாரத்தைத்‌ தவறான வழியில்‌ செலவிட்டது என்ன ஒரு 
துன்பமாக இருக்கிறது! அவர்‌ மனந்திரும்பி அவரது ஆத்துமா இரட்சிக்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌, சேதம்‌ ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்ரவேல்‌ நாடு 
அழிவின்‌ பாதையில்‌ இருந்தது. சாலொமோன்‌, “நீ உன்‌ வாலிபப்‌ 
பிராயத்திலே உன்‌ சிருஷ்டிகரை நினை, ...”” (பிரசங்கி 12:1) என்ற 
புத்திமதியை நமக்குக்‌ கொடுத்ததில்‌ வியப்பெதுவும்‌ இல்லை. 

தேவனுக்கு உங்கள்‌ வாழ்வைக்‌ கொடுப்பதன்மூலம்‌ உங்கள்‌ 
ஞானத்தைக்‌ காண்பியுங்கள்‌. “சாலொமோனைக்‌ காட்டிலும்‌ பெரிய 
வராகிய” லூக்கா 11:31) அவரிடத்திற்குத்‌ திரும்புங்கள்‌. அவருக்கென்று 
உண்மையான ஊழியத்தில்‌ தொடர்ந்திருங்கள்‌, நீங்கள்‌ சாலொமோனைக்‌ 
காட்டிலும்‌ ஞானமுள்ளவர்‌ என்பதை நிரூபிப்பீர்கள்‌. 











கற்க வேண்டிய பாடம்‌: 
ஒவ்வொரு முடிவை மேற்கொள்வதிலும்‌ 
வழிநடத்துதலுக்குத்‌ தேவனைக்‌ கண்ணோக்குங்கள்‌. 


226 


ஓரா சிக்கப்பருவதற்கு நான்‌ 
என்ன செய்ய நவண்றும்‌?”” 


ூம்ஸ்‌ W. நீக்கொல்ஸ்‌ 


பிலிப்பி என்ற மக்கெதோனிய நகரத்தில்‌ ஒரு நாள்‌ இரவு வெகு நேர 
மாகியிருந்தது. இது அங்கிருந்த ரோமானியச்‌ சிறைச்சாலைக்‌ காவலருக்கும்‌ 
சிறையிலிருந்த மனிதர்களுக்கும்‌, கைதிகளில்‌ இருவருக்கும்‌ ஒரு வித்தி 
யாசமான இரவாயிருந்தது, அவர்கள்‌ இருவரும்‌ - தங்கள்‌ விதியை 
நினைத்துப்‌ புலம்பி, தங்களைக்‌ துன்புறுத்துபவர்களைச்‌ சபித்து, தங்கள்‌ 





காயங்களினிமித்தம்‌ அழுது புலம்புவதற்குப்‌ பதிலாக - தங்கள்‌ தேவனைத்‌ 
துதித்துப்‌ பாடல்களைப்‌ பாடிக்கொண்டும்‌ ஜெபித்துக்கொண்டும்‌ 
இருந்தனர்‌. இது மாத்திரமே அந்த இரவை வழக்கத்திற்கு மாறானதாக்கி 
யிருக்கும்‌, ஆனால்‌ அப்போது ஒரு மாபெரும்‌ பூமியதிர்ச்சியானது 
சிறைச்சாலையின்‌ அஸ்திபாரங்களைக்‌ குலுக்கி, கதவுகளை உடைத்துத்‌ 
திறந்து, கைதிகள்‌ ஒவ்வொருவரின்‌ விலங்கையும்‌ அவிழ்த்துவிட்டது. 
உறக்கத்தில்‌ இருந்து விழித்து எழுந்த சிறையதிகாரி பயத்தினால்‌ பீடிக்கப்‌ 
பட்டார்‌. திறந்து கடந்த சிறைச்சாலை, சிறையில்‌ இருந்த கைதிகள்‌ 
குப்பியோடியிருந்தார்கள்‌ என்று அவருக்குக்‌ கருத்துணர்த்திற்று. சிறைச்‌ 
சாலை அதிகாரியைப்‌ பொறுத்தவரைக்கும்‌ அது, இடப்பாடு நிறைந்த 
இரவின்‌ உச்சகட்டமாய்க்‌ காணப்பட்டது. கைதிகள்‌ தப்பியோடிய 
நிலையில்‌, அவருக்கு மரணம்‌ காத்திருந்தது; கைதிகள்‌ சுதந்திரமாய்ச்‌ 
சென்றுவிட்டதற்குப்‌ பணயமாக அவரது உயிர்‌ எடுக்கப்படும்‌. 
இருப்பினும்‌, கைதிகள்‌ தப்பியோடி இருக்கவில்லை, அல்லது அவர்கள்‌ 
சிறைச்சாலை அதிகாரி தனது சொந்த உயிரைப்‌ போக்கிக்கொள்வதற்‌ 














காகவும்‌, தாங்கள்‌ தப்பிச்செல்ல வழிகிடைப்பதற்காகவும்‌ மூச்சை 
அடக்கிக்கொண்டு காத்திருக்கவும்‌ இல்லை. இல்லை, வினோதமான 
இம்மனிகர்கள்‌ உரத்துக்‌ கூப்பாடு போட்டு சிறைச்சாலை அதிகாரியின்‌ 
கையிலேயே அவனது பட்டயத்தை தடுத்து நிறுத்தி வைத்ததினால்‌ 
அவர்கள்‌ தங்களை இன்னும்‌ வினோதமானவர்களாக ஆக்கிக்கொண்டனர்‌. 
உடனடியாக, அவர்‌ (சிறைச்சாலை அதிகாரி) விளக்குகளைக்‌ கொண்டுவரச்‌ 
சொல்லி உத்தரவிட்டு, பவுல்‌ மற்றும்‌ சீலா என்று நாம்‌ அறிந்துள்ள 
அம்மனிதர்களின்‌ பாதங்களில்‌ விழுந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்‌ 
படுவதற்கு நான்‌ என்ன செய்யவேண்டும்‌?” (நடபடிகள்‌ 16:30) என்ற 
எல்லாவற்றிலும்‌ முக்கியமான கேள்வியைக்‌ கேட்டார்‌. அவர்‌ அந்தக்‌ கைதி 
களின்‌ தயவில்‌ இருந்ததால்‌, தமது சுயபாதுகாப்புப்‌ பற்றியே அவர்‌ இவ்வாறு 
கேட்டார்‌ என்று சிலர்‌ கூறலாம்‌. ஆராய்வு செய்யும்‌ இக்கேள்விக்கான 
நோக்கம்‌ எதுவாயிருப்பினும்‌, பவுலும்‌ சீலாவும்‌ அவருக்கு இயல்பான 





227 


இரத்தத்தைப்‌ பாய்ச்சும்‌ இருதயத்தைவிட மிகஆழமாய்‌ ஊடுருவிச்‌ 
செல்லும்‌ பதிலைக்‌ கொடுத்தனர்‌. அவர்கள்‌ அவரது ஆத்துமாவின்‌ 
சுகவீனங்களைக்‌ குணமாக்கி, அவரை நித்தியத்திற்கும்‌ இரட்சிக்கக்கூடிய 
பதிலைக்‌ கொடுத்தனர்‌. 

“இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்பது 
மனிதகுலம்‌ முன்வைத்துள்ள கேள்விகள்‌ எல்லாவற்றிலும்‌ மாபெரும்‌ 
கேள்வியாக உள்ளது. இது இக்கேள்விக்குப்‌ பதில்‌ தரக்கூடிய மிக மேலான 
ஒருவரைப்‌ புரிந்துணர்ந்து கொள்வதினாலும்‌, இது நம்பிக்கையைத்‌ தேடும்‌ 
தாழ்மையின்‌ ஆவியொன்றைச்‌ சுட்டிக்காண்பிப்பதினாலும்‌ மாபெரும்‌ 
கேள்வியாக உள்ளது. மனிதன்‌ பாவ வழியின்‌ தொடக்கத்தில்‌ இருந்து, 
வலிக்கும்‌ இருதயங்களை இக்கேள்வி தொந்தரவு செய்துள்ளது. மனிதகுலம்‌ 
இப்பூமியில்‌ குடியிராமற்போகும்‌ வரைக்கும்‌, மக்கள்‌ “இரட்சிக்கப்‌ 
படுவதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்று உரத்துக்‌ கூவும்படி 
தூண்டப்படுவார்கள்‌. பல பதில்கள்‌ தரப்பட்டுள்ளன; அவற்றில்‌ பல 
தவறானவைகளாகவும்‌ வீணாண நம்பிக்கையின்மூலம்‌ ஆத்துமாக்களை 
அழிவுக்கென்று முத்திரை இடுபவைகளாகவும்‌ இருப்பது துன்பகரமான 
தாகும்‌. “இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்ற 
கேள்விக்கு, எந்த ஒரு பதிலும்‌, ஆச்சரியம்‌ நிறைந்த இரட்சகரின்‌ உதடுகளில்‌ 
இருந்து வராத வரையில்‌, அல்லது ஏவுதல்‌ பெற்ற அவரது தூதுவர்களின்‌ 
வார்த்தைகள்‌ பதிவுசெய்த தேவனுடைய பரிசுத்த வசனத்தில்‌ இருந்து 
வராத வரையில்‌, நான்‌ திருப்தி அடையாத வகையில்‌ என்‌ ஆத்துமாவை 
அசைக்கிறது. 

பயங்கரமான சூழ்நிலைகள்‌ சிலவற்றில்‌ இருந்து தப்பிப்பதற்காக 
ஆத்துமா கதறுகின்றபோது, “இரட்‌்சிக்கப்படுவதற்கு”” என்பது உறுதி 
யற்ற சொற்றொடர்களாக மனதில்‌ பதிவதில்லை. பல நூற்றாண்டுகள்‌ 
காலமாக மனிதன்‌, மரணத்திற்குப்‌ பின்பு தனக்கு என்ன நேரிடும்‌ என்பது 
பற்றித்‌ தொந்தரவு கொண்டிருக்கின்றான்‌. யோபு, “மனுஷன்‌ செத்தபின்‌ 
பிழைப்பானோ?” என்று கேட்டார்‌ (யோபு 14:14). எந்த ஒரு ஆணும்‌, 
பெண்ணும்‌ - சிறுவன்‌, அல்லது சிறுமியும்‌, தேவனுடைய வசனத்தை 
வாசித்து, அதை விசுவாசிக்கும்போது, பகலைத்‌ தொடர்ந்து இரவு 





வருவதைப்‌ போன்று, மரணத்தைத்‌ தொடர்ந்து மீண்டும்‌ வாழ்வு வருறெது 
- அந்த வாழ்வு பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ செலவிடப்பட 
வேண்டும்‌ - என்பதை விசுவாசிக்காமல்‌ இருக்க இயலாது. எனவே, 
நரகத்தின்‌ அக்கினிகளுக்குத்‌ தப்பித்து, பரலோகத்தின்‌ கோட்டைகளுக்குள்‌ 
பிரவேசிப்பது எப்படி என்பதைக்‌ கற்றுக்கொள்வதே நமது தேடுதலாக 
உள்ளது. நாம்‌ ஒன்றாய்‌ இணைந்து - மனிதருடைய வார்த்தைகளை அல்ல, 
ஆனால்‌ தேவனுடைய பரிசுத்த வசனத்தையே - ஊக்கமாய்ப்‌ படிக்க 
வேண்டும்‌. சத்தியத்தை அறிதல்‌ என்பது நம்மைப்‌ பாவத்தின்‌ கட்டுகளில்‌ 
இருந்து விடுதலையாக்க முடியும்‌. கேவனுடைய வசனம்‌ தெளிவானதாக 
உள்ளது, ஆனால்‌ மக்கள்‌ இரட்‌சிப்புக்கு மனிதனின்‌ நம்பிக்கையற்ற 
திட்டங்களுக்குள்‌ ஆழ்ந்துள்ளனர்‌. மனிதனுடன்‌ தேவன்‌ கிரியை 
செய்யும்‌ விதம்‌ பற்றிய நமது தப்பெண்ணங்கள்‌, தவறான கருத்துக்கள்‌, 


2.28 


மற்றும்‌ மூடநம்பிக்கைகள்‌ ஆகியவற்றை அழித்தல்‌ என்பது கடினமானதாக, 
ஆனால்‌ இன்றியமையாததாக உள்ளது. நமது இரட்சிப்பைப்பற்றிய 
கேள்வியை மிகவும்‌ இலேசாக எடுத்துக்கொள்வதற்கு, வாழ்வு என்பது 
மிகவும்‌ குறுயெதாகவும்‌, நித்தியம்‌ என்பது மிகவும்‌ நீண்டதாகவும்‌ மற்றும்‌ 
நரகத்தின்‌ அக்கினிகள்‌ மிகவும்‌ வெப்பமானதாகவும்‌ இருக்கின்றன. 

“இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்ற 
ஆராய்வுச்‌ சிந்தனைக்குப்‌ பதிலானது கிறிஸ்துவுக்குள்‌ காணப்படுகிறது. 
சிலுவையும்‌ அதன்‌ செய்தியும்‌ மாத்திரமே நமக்கு நம்பிக்கையளிக்க 
முடியும்‌. அற்றலைந்து திரியும்‌ மனிதனின்‌ பாவங்கள்‌ கழுவப்படும்படிக்கு, 
தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்து, கல்வாரியில்‌ தமது இரத்தத்தைச்‌ 
சிந்தினார்‌. சிலுவையையும்‌, சிலுவையில்‌ சிந்தப்பட்ட இரத்தத்தையும்‌ 
விட்டுவிடுறை எந்த ஒரு திட்டத்தையும்‌, அதை அறிவிக்கச்‌ செல 
விடப்படும்‌ காலமும்‌ அல்லது அது எழுதப்பட்ட காகிதமும்‌ மதிப்பற்ற 
தாக்குகிறது. கல்வாரியில்‌ கிறிஸ்து நம்மைக்‌ கிரயம்‌ கொண்டு நமது 
இரட்சிப்பைச்‌ சாத்தியமாக்கினார்‌. தேவனே இரட்சிப்பைத்‌ தொடங்கு 
கிறவராய்‌ இருக்கின்றார்‌, கிறிஸ்து அதன்‌ உரையாளராய்‌ இருக்கின்றார்‌, 
மற்றும்‌ இயேசுவின்‌ இரத்தமே அதன்‌ ரெயமாய்‌ இருக்கிறது. தேவன்‌ தம்‌ 
குமாரன்‌ மூலமாகக்‌ கட்டளையிட்டது எதுவாயிருப்பினும்‌, அது நமக்கு 
பரிசுத்தமானதாயிருக்கிறது. மனிதன்‌ இரட்சிக்கப்படுவதற்கு அவன்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகின்றார்‌? 

முதலாவது, மனிதன்‌ தனது இருதயத்தை, அன்பின்‌ அற்புதமான 
வரலாற்றிற்குத்‌ திறந்து, கிறிஸ்துவின்‌ மூலமாக வருகிற நிபுணத்துவம்‌ 
வாய்ந்த வார்த்தைகளைக்‌ கேட்க வேண்டும்‌. நாம்‌ அறிந்திராத ஒரு 
இரட்சகரிடத்தில்‌ நாம்‌ கிட்டிச்‌ சேருதல்‌ என்பது நமக்குச்‌ சாத்தியமற்றதாய்‌ 
இருக்கிறது. ரோமர்‌ 10:17ல்‌ பவுல்‌, “ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலே 
வரும்‌, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்‌” என்று கூறினார்‌. 
விசுவாசம்‌ என்பது மனிதனின்‌ இரட்சிப்பில்‌/மீட்பில்‌ அவனது | செயலின்‌] 
பாகமாயுள்ளது என்பதை எந்த மத முறைமையும்‌ மறுப்பதில்லை. இந்த 
விசுவாசம்‌ கிறிஸ்துவின்‌ வசனத்தைக்‌ கேட்பதினால்‌ மாத்திரமே வரும்‌ 
என்று பவுல்‌ கூறினார்‌. இது தேவனிடத்தில்‌ இருந்து மனிதனுக்கு ஒரு 
நேரடிக்கொடையாக வருவதில்லை, மனிதனின்‌ வேண்டுதலாலும்‌ 
வருவதில்லை, ஆனால்‌ தேவனுடைய வசனத்தை ஊக்கமாய்‌, உண்மை 
யாய்க்‌ கேட்பதினாலேயே வருகிறது. 

மக்களில்‌ சிலர்‌ கேள்விப்பட மறுக்கின்றனர்‌ அல்லது தாங்கள்‌ 








கேள்விப்பட விரும்புவதை மாத்திரம்‌ கேட்கின்றனர்‌. அவர்கள்‌ 
வேதவசனத்தின்‌ பகுதியொன்றை இரண்டாகக்‌ துண்டித்து, தங்கள்‌ 
செவித்தினவுக்கேற்ற பகுதியை மாத்திரம்‌ கேள்விப்படுவதில்‌ மனத்தடு 
மாற்றம்‌ அடைவதில்லை. தீமோத்தேயுவைப்‌ பவுல்‌, “ஏனென்றால்‌, 








அவர்கள்‌ ஆரோக்கியமான உபதேசத்தைப்‌ பொறுக்க மனதில்லாமல்‌, 
செவித்தினவுள்ளவர்களாகி, ... சத்தியத்துக்குச்‌ செவியை விலக்கி, 
கட்டுக்கதைகளுக்குச்‌ சாய்ந்துபோகுங்காலம்‌ வரும்‌” என்று எச்சரித்தார்‌ 
(2 தீமோத்தேயு 4:3, 4). நாம்‌ எவ்வளவுதான்‌ நமது காதுகளை அடைத்துக்‌ 


229 


கொண்டாலும்‌, நியாயத்தீர்ப்பு, பரலோகம்‌, மற்றும்‌ நரகம்‌ ஆகியவற்றின்‌ 
உண்மைத்தன்மைகளை அழித்துப்போட இயலாது. 

மற்றவர்கள்‌ எவ்வாறு கேள்விப்படுவது என்று அறியாஇிருக்கின்றனர்‌. 
அவர்கள்‌ வேதவசனங்களின்‌ பிரிவுகளையோ அல்லது அவற்றை நமக்கு 
எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதையோ அறிவதில்லை. கீமோத்‌ 





தேயுவுக்குப்‌ பவுல்‌, “நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்‌ சத்திய 
வசனத்தை நிதானமாய்‌ பகுத்துப்‌ போதிக்கிறவனாயும்‌ உன்னைத்‌ தேவ 
னுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்ரெதையாயிரு” என்று 
கூறினார்‌ (2 தீமோத்தேயு 2:15). “நிதானமாய்‌ பகுத்து” என்றால்‌ “சரியாகப்‌ 
பிரித்து?” என்று அர்த்தப்படுகிறது. வேதவசனங்களை நாம்‌ பகுத்துப்‌ 
பார்க்காத வரையில்‌, தேவனை நாம்‌ தேடுவதில்‌ இழந்துபோகப்பட்டவர்‌ 
களாகவே, நம்மை நாமே காணுவோம்‌. 

கேள்விப்பட பிரயாசப்பட்டும்‌ கேள்விப்பட இயலாதவர்களே 
மிகவும்‌ பரிதாபத்திற்கு உரியவர்களாய்‌ இருக்கலாம்‌. அவர்களின்‌ காதுகள்‌, 
கள்ளப்போதனை என்ற மெழுகினால்‌ அடைபட்டிருக்கின்றன. அவர்கள்‌ 
தங்களின்‌ தவறான கருத்துக்களைப்‌ புறம்பே தள்ளாத வரையில்‌, தேவனு 
டைய வசனத்தைக்‌ கேள்விப்பட இயலாதவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. 
நம்மில்‌ எவரும்‌ இப்படிப்பட்ட கேட்பாளர்களைப்போல்‌ இருந்துவிடக்‌ 
கூடாது என்பதே எனது ஊக்கமான ஜெபமாக உள்ளது. “நான்‌ சத்தியத்தை 
அறியவே விரும்புகின்றேன்‌, நான்‌ தவறானவனாக இருந்திருந்தால்‌, எது 
சரியானது என்று அறிய விரும்புகின்றேன்‌. நான்‌ அதை அறிந்தவுடன்‌, 
அதற்குக்‌ கீழ்ப்படியக்கூடிய தைரியமும்‌ தாழ்மையும்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ என்று ஜெபிக்கின்றேன்‌” என்ற எண்ணப்போக்குடன்‌ நாம்‌ 
தேவனுடைய வசனத்தை படிப்போமாக. 

தேவனுடைய வசனத்தை உண்மையுடன்‌ கேள்விப்படுதலின்‌ மூலமாக 
மாத்திரமே, இரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை, “இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌?” என்ற கேள்விக்கு தரப்பட்ட பதிலில்‌ தேவன்‌ 
கட்டளையிட்டுள்ள வகையிலான விசுவாசத்தை நாம்‌ மேம்படுத்திக்‌ 
கொள்ள இயலும்‌. மக்கள்‌ விசுவாச விஷயத்தில்‌ குழப்பப்பட்டு திசை 
திருப்பப்பட்டுள்ளனர்‌. நாம்‌ விசுவாசத்தினால்‌ மாத்திரம்‌ இரட்சிக்கப்‌ 
படுகின்றோம்‌ என்று ஒருவர்‌ போதிக்கின்றார்‌; இரட்சிப்பு என்பது 
கிரியைகளினால்‌ மாத்திரம்‌ வருகிறது என்று இன்னொருவர்‌ போதிக்‌ 
கின்றார்‌; இன்னும்‌ ஒருவர்‌, இவையிரண்டுமே தேவனுடைய திட்டத்தில்‌ 
அங்கம்‌ வகிப்பதில்லை, ஆனால்‌ மனிதன்‌ தனது பிறப்பிற்கு முன்பாகவே, 
இரட்சிப்புக்கோ அல்லது நிர்மூலமாவதற்கோ தேர்ந்துகொள்ளப்பட்டு 
விடுகின்றான்‌ என்று போதிக்கின்றார்‌. மனிதர்களின்‌ இந்தத்‌ தத்துவங்களும்‌ 
உபதேசங்களும்‌ நம்பிக்கை அளிப்பதில்லை. மறுரூப மலையில்‌ மோசேக்கும்‌ 
எலியாவுக்கும்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தரப்பட்ட அதே அதிகாரத்துவத்தைப்‌ 
பேதுரு கொடுக்க முயற்சி செய்ததற்காக, அவரைக்‌ தேவன்‌ கடிந்து 
கொண்டார்‌. அவர்‌, “இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, இவரில்‌ பிரியமா 
யிருக்கிறேன்‌, இவருக்குச்‌ செவிகொடுங்கள்‌!” என்று கட்டளையிட்டார்‌ 
(மத்தேயு 17:5). நாம்‌ அந்த வார்த்தைகளைக்‌ கவனிக்க வேண்டியது 








230 


அவசியமாய்‌ இருக்கிறது. மோசேயும்‌ எலியாவும்‌ கிறிஸ்துவின்‌ அளவுக்கு 
உயர முடியவில்லை என்றால்‌, நாமகரணக்கூட்டங்களை உண்டாக்கின 





ஏவுதல்‌ பெற்றிராதவர்கள்‌ நிச்சயமாகவே அவ்வாறு செய்ய முடியாது. 
நாம்‌ நமது ஆண்டவரும்‌ மீட்பருமாகிய கிறிஸ்து கூறுவதை மாத்திரம்‌ 
கேட்கவேண்டும்‌. 

நமது கேள்விப்படுதலின்‌ மூலமாக, நாம்‌ கிறிஸ்துவின்‌ கட்டளை 
களுக்குக்‌ கழ்ப்படியும்படி நம்மை இயக்கப்‌ போதுமான அளவுக்கு அவரில்‌ 





ஒரு விசுவாசத்தை அந்தக்‌ கேள்விப்படுதல்‌ எழுப்ப வேண்டும்‌. அந்த வித 
மான விசுவாசம்‌ இல்லாமல்‌ நாம்‌ இரட்சிக்கப்பட முடியாது. மக்களில்‌ 
சிலர்‌, “நான்‌ கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ கொண்டுள்ளேன்‌, ஆனால்‌ அவர்‌ 
கட்டளையிட்டுள்ள யாவற்றையும்‌ நாம்‌ செய்யும்படி அவர்‌ எதிர்பார்க்‌ 
கின்றார்‌ என்பதில்‌ எனக்கு நம்பிக்கையில்லை” என்று கூறுகின்றனார்‌. அது 
வேதாகமத்தின்படி யான இரட்சிக்கும்‌ விசுவாசமல்ல. நீங்கள்‌ தப்பிக்க 
வழியெதுவுமற்ற ஒரு ஆழமான கிணற்றினுள்‌ இருக்கின்றீர்கள்‌ என்று 
வைத்துக்கொள்வோம்‌. அதன்‌ சுவார்கள்‌ உங்களால்‌ ஏறிவர இயலாதபடி 
செங்குத்தாக இருக்கின்றன, இருள்‌ மற்றும்‌ வண்டல்‌ சேற்றின்‌ ஆழங்களில்‌ 
நீங்கள்‌ இறந்தொழியும்‌ நிலையில்‌ இருக்கின்றீர்கள்‌. பின்பு அவ்வழியே 
வரும்‌ ஒருவர்‌ உங்கள்மீது பரிதாபப்படுகின்றார்‌. அவர்‌ கிணற்றினுள்‌ 
எட்டிப்பார்த்து சத்தமிட்டு, அவர்‌ உங்களைக்‌ காப்பாற்றுவதாகக்‌ 
கூறுகின்றார்‌. நீங்கள்‌ விரும்புகன்றவாறு மாத்திரமே உங்களை அவர்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌ என்று நீங்கள்‌ திரும்பி குரல்கொடுக்க மாட்டீர்கள்‌ 
என்பது நிச்சயம்‌ தானே! நீங்கள்‌ செய்யும்படி அவர்‌ கூறும்‌ எந்தச்‌ 
செயலையும்‌ நீங்கள்‌ செய்வீர்கள்‌. இரட்சிப்பு பற்றிய நமது கேடுகலும்‌ 
அவ்வாறே இருக்க வேண்டும்‌. கிறிஸ்து ஒரு கட்டளையை ஏன்‌ 
கொடுத்தார்‌ என்று கேட்பதல்ல, ஆனால்‌ அதை ஏற்றுக்கொண்டு, அதற்குக்‌ 
கீழ்ப்படிதலே இழந்துபோகப்பட்டவர்களின்‌ கடமையாய்‌ இருக்கிறது. 
நமது ஆத்துமாவின்‌ இரட்சிப்புக்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து 
அந்த சித்தத்திற்குக்‌ கழ்ப்படியும்படி நம்மை இயக்கும்‌ விசுவாசத்தை நாம்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. எபிரெயர்‌ 11:6, “விசுவாசமில்லாமல்‌ தேவ 








னுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாதகாரியம்‌; ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ 





சேருகிறவன்‌ அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ 
பலன்‌ அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌” என்று கூறுகிறது. 

புதிய ஏற்பாட்டின்‌ இரட்சிக்கும்‌ விசுவாசம்‌, கீழ்ப்படிகலை உள்ளடக்கி 
யிருக்கிறது, ஏனெனில்‌ யோவான்‌ 3:36ல்‌ கிறிஸ்து, “குமாரனிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ நித்தியஜீவனை உடையவனாயிருக்கிறான்‌; 
குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனைக்‌ காண்பதில்லை, தேவனு 
டைய கோபம்‌ அவன்மேல்‌ நிலைநிற்கும்‌” என்று கூறினார்‌. இங்கு 
கர்த்தர்‌, “விசுவாசித்தல்‌” [““ஸelieve”] மற்றும்‌ “கீழ்ப்படிதல்‌” [“00:”] என்ற 
வார்த்தைகளை ஒருபொருள்‌ சொற்றொடர்களாகப்‌ பயன்படுத்தினார்‌. 
ஒருவரின்‌ ஆத்துமாவை இரட்சிக்கும்‌ விசுவாசமானது செயல்பாட்டிற்குத்‌ 
தூண்டும்‌ விசுவாசமாக உள்ளது. 

பவுல்‌, கொரிந்து நகரில்‌ இருந்த ஜெபஆலயத்தில்‌ சுவிசேஷத்தைப்‌ 


231 


பிரசங்கித்தபோது, பிரதானத்‌ தலைவனாகிய கிறிஸ்பு என்பவர்‌, 
மனமாற்றப்பட்டார்‌. லூக்கா அந்த மனமாற்றம்‌ பற்றி அறிக்கை 
குந்தபோது, அவர்‌ கிறிஸ்பு விசுவாசித்தார்‌ என்று மாத்திரமே 
கூறினார்‌: “ஜெபஆலயத்‌ தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன்‌ தன்‌ 





வீட்டார்‌ அனைவரோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமுள்ளவனானான்‌ 
..” நடபடிகள்‌ 18:8). கிறிஸ்பு ஒரு கிறிஸ்தவராவதற்கு என்ன செய்தார்‌? 
அவர்‌ தமது பாவத்திலிருந்து மனந்திரும்பினாரா? மனந்திரும்புதல்‌ பற்றி 
இவ்வசனத்தில்‌ எதுவும்‌ கூறப்‌ படுவதில்லை. அவர்‌ விசுவாசித்தார்‌; 
கிறிஸ்புவின்‌ மனமாற்றம்பற்றி நடபடிகள்‌ புத்தகம்‌ முழுவதிலும்‌ இது 
மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. அந்த மனமாற்றத்தில்‌ கிறிஸ்பு வேறு 
ஏதேனும்‌ செய்திருந்தார்‌ என்றால்‌, விசுவாசம்‌ என்பது அவரது பிறசெயல்‌ 
களையும்‌ உள்ளடக்கிற்று என்பதை நாம்‌ ஏற்றுக்கொண்டாக வேண்டும்‌. 
பிற்பாடு, பவுல்‌ கொரிந்து நகரில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு கடிதம்‌ ஒன்றை 
எழுதி, அவர்கள்‌ மனிதர்களின்‌ பெயர்களைச்‌ சூடிக்கொண்டிருத்தல்‌ பற்றி 
அவர்களைக்‌ கடிந்துகொண்‌ டார்‌. இப்படிப்பட்ட கடிந்துகொள்ளுதல்‌ 
இன்றைய நாட்களில்‌ நமக்கு எவ்வளவாகக்‌ தேவைப்படுகிறது! பவுல்‌ 
அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்திராதது பற்றி மகிழ்ச்சி அடைந்தார்‌, 
அவர்‌ அவ்வாறு ஞானஸ்‌ நானம்‌ கொடுத்திருந்தால்‌, அவர்கள்‌ தங்களை 
பவுலின்‌ மதத்தை சேர்ந்தவர்கள்‌ என்று கருஇயிருப்பார்களே: 


கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காகச்‌ சலுவையிலறையப்‌ 
பட்டான்‌? பவுலின்‌ நாமத்தினாலேயா ஞானஸ்நானம்‌ பெற்றீர்கள்‌? 
என்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானங்கொடுத்தேனென்று ஒருவனும்‌ 
சொல்லாதபடிக்கு, நான்‌ கிறிஸ்புவுக்கும்‌ காயுவுக்குமேயன்றி, 
உங்களில்‌ வேறொருவனுக்கும்‌ ஞானஸ்நானங்கொடுக்கவில்லை; 
இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்‌ ... (1 கொரிந்தியர்‌ 
1:13-15). 


பவுல்‌ கிறிஸ்புவுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்‌, ஆனால்‌ நடபடிகள்‌ 
புத்தகம்‌, அவர்‌ விசுவாசித்தார்‌ என்று மாத்திரம்‌ கூறுகிறது. இது, “விசுவா 
சித்தல்‌” என்ற வார்த்தையானது ஞானஸ்நானம்‌ உட்பட மனமாற்றம்‌ 
முழுவதையும்‌ அரவணைத்து நிற்பதைக்‌ காண்பிக்கிறது என்பது உறுதி. 
பிலிப்பியச்‌ சிறையதிகாரி, பவுல்‌ மற்றும்‌ சீலா ஆகியோருக்கு முன்பாகக்‌ 
கீழே விழுந்தபோது, “அண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌?” என்று கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌, “கர்த்தராயெ 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும்‌ உன்‌ வீட்டாரும்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌” என்று பதில்‌ உரைத்தனர்‌ (நடபடிகள்‌ 16:31). 
இங்கு இரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ 
கொண்டிருந்த மனிதர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌, மற்றும்‌ அவர்‌ விசுவாசிக்க 
வேண்டும்‌ என்று அவருக்குக்‌ கூறப்பட்டது. 34ம்‌ வசனத்தில்‌ நாம்‌ 





காணுகின்றபடி அம்மனிதர்‌ இன்னமும்‌ பயந்து நடுங்கிக்‌ கொண்டிருக்க 
வில்லை; அவர்‌ சந்தோஷமாயிருந்தார்‌, ஏனெனில்‌ அவர்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டிருந்தார்‌. 31 மற்றும்‌ 34 ஆகிய வசனங்களுக்கு இடையில்‌, சிறையதிகாரி 


232 


விசுவாசிக்க வேண்டும்‌ என்ற கட்டளைக்குக்‌ கழ்ப்படிந்தார்‌. 32 மற்றும்‌ 33 
வசனங்களில்‌, விசுவாசித்தலின்‌ செயல்முறைகளில்‌ அவர்‌ என்ன செய்தார்‌ 
என்பதை நாம்‌ காணமுடியும்‌: 


அவனுக்கும்‌ அவன்‌ வீட்டிலிருந்த யாவருக்கும்‌ கர்த்தருடைய 
வசனத்தைப்‌ போதித்தார்கள்‌. மேலும்‌ இராத்திரியில்‌ அந்நேரத்திலே 
தானே அவன்‌ அவர்களை அழைத்துக்கொண்டுபோய்‌, அவர்களுடைய 
காயங்களைக்‌ கழுவினான்‌. அவனும்‌ அவனுடையவர்கள்‌ அனைவரும்‌ 





உடனே ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 


இப்போது நாம்‌ முழு வரலாற்றையும்‌ காணுகின்றோம்‌. அவர்‌ வசனத்தைக்‌ 
கேள்விப்பட்டார்‌. அந்த வசனம்‌ அவரைத்‌ தேவன்மீது நம்பிக்கை 
வைக்கும்படி வழிநடத்தியது. விசுவாசித்தலில்‌ அவர்‌, அவர்களின்‌ 
காயங்களைக்‌ கழுவியதன்மூலம்‌ மனமாற்றம்‌ அடைந்தார்‌ என்பது 
தெளிவாகிறது. அவர்‌ உடனடியாக ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌ என்று நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌. இவ்வசனப்‌ பகுதியில்கூட இது மிக அடிக்கடி தவறாக 
பயன்படுத்தப்படுறெது, விசுவாசித்தல்‌ என்பது மனமாற்றத்தின்‌ முழு 
செயல்முறையாக உள்ளது என்பதை நாம்‌ காணுகின்றோம்‌. 

இப்படிப்பட்ட செயலுக்குக்‌ காரணமான விசுவாசத்தை நாம்‌ எவ்வாறு 
பெற்றுக்கொள்கின்றோம்‌? அதற்காக ஜெபிப்பதால்‌ அல்ல, அற்புதமான 
சில வகையில்‌ அல்ல, ஆனால்‌ தேவனுடைய வசனத்தைக்‌ கேள்விப்படுவ 
தினாலேயே பெற்றுக்கொள்கின்றோம்‌. விசுவாசம்‌ என்பது மனிதர்‌ 
களுடைய உபதேசத்தையல்ல, ஆனால்‌ தேவனுடைய வசனத்தை வாசிப்ப 
தினாலேயே வருகிறது. வேதாகமத்தின்படி யான இரட்சிக்கும்‌ விசுவாசம்‌ 
என்பது, மனிதர்களைக்‌ கழ்ப்படிதலுக்கு இயக்குகிற விசுவாசமாக உள்ளது. 
எபிரெயர்‌ 5:9, “.. தமக்குக்‌ கீழ்ப்படிறெ யாவரும்‌ நித்திய இரட்சிப்பை 
அடைவதற்குக்‌ [கிறிஸ்து] காரணராகி” எனக்‌ கூறுகிறது. 

நீங்கள்‌ தேவன்மீது உங்கள்‌ விசுவாசத்தை வைத்து, அவரது சத்தத்திற்கு 
முற்றிலுமாகக்‌ கழ்ப்படி வீர்களா? நீங்கள்‌ உங்கள்‌ தேவனிடத்திற்கு வந்து, 
அவரது பரிசுத்த வார்த்தையை விசுவாசித்து, உங்கள்‌ மீறுதல்களில்‌ இருந்து 
மனந்திரும்பி, அவருடைய குமாரனின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட பெயரை 








அறிக்கை செய்வீர்களா? ஞானஸ்நானத்தின்‌ கண்ணீர்க்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்‌ பண்ணப்படுவதால்‌, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்‌ 
தினால்‌ உங்கள்‌ பாவங்கள்‌ ஏன்‌ கழுவப்படக்கூடாது? பின்பு நீங்கள்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ புதிய ஜீவன்‌ உள்ளவர்களாக எழுந்திருக்க முடியும்‌. 
அதை நீங்கள்‌ இன்றே செய்யமாட்டீர்களா? உங்களுக்காகவும்‌ உங்கள்‌ 
அடைவிடத்திற்காகவும்‌ நாங்கள்‌ ஜெபிக்கின்றோம்‌ என்பதை நினைவில்‌ 
வையுங்கள்‌. 


இந்தப்‌ பாடம்‌, el 077014 என்ற வானொலி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில்‌ உள்ள 
“இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” மற்றும்‌ “இரட்சிக்கும்‌ 
விசுவாசம்‌,” என்ற இரு பாடங்களில்‌ இருந்து தழுவியமைக்கப்பட்டுள்ளது. Reறார்‌- 
ed by permission. James W. Nichols, G. K. Wallace, and C. E. McGaughey, The Churches 


233 


ஓரா சிக்கள்பருவகுற்கு நான்‌ 


என்ன செய்ய வேண்றும்‌?”” 
(பகுத்‌ 2] 
Baற்ஸ்‌ W. நீக்கொல்ஸ்‌ 


எவரொருவரின்‌ வாழ்விலும்‌ சில வேளைகளில்‌ துக்கம்‌ என்பது 
பேரழிவாகக்‌ காணப்படுகிறது, ஆனால்‌ துக்கம்‌ மற்றும்‌ ஏமாற்றம்‌ 
ஆகியவற்றின்‌ ஆழத்தில்‌ இருந்தே மாபெரும்‌ படைப்புகள்‌ உண்டாக்கப்‌ 
பட்டுள்ளன. தேவனுக்கேற்ற துக்கத்திலும்‌ விஷயம்‌ இவ்வாறாகவே 
உள்ளது. வாழ்வுகளை மாற்றிய துக்கத்திற்காகப்‌ பவுல்‌ தேவனுக்கு நன்றி 
செலுத்தினார்‌. கொரிந்து நகரில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்‌ பின்வரு 
மாறு கூறினார்‌, 


இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ துக்கப்பட்டதற்காக 
அல்ல, மனந்திரும்புகிறதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே 
சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ ஒன்றிலும்‌ எங்களால்‌ நஷ்டப்படாத 
படிக்கு, தேவனுக்கேற்ற துக்கம்‌ அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற 
துக்கம்‌ பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்‌ இரட்சிப்புக்‌ 
கேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது; லெளகிக துக்கமோ 
மரணத்தை உண்டாக்குகிறது (2 கொரிந்தியர்‌ 7:9, 10). 


மீட்பிற்குத்‌ தேவனுடைய திட்டத்தில்‌ துக்கத்தின்‌ பங்குப்‌ பணியை 
நாம்‌ பரிசோதித்துப்‌ பார்ப்போம்‌. முந்திய பாடம்‌ ஒன்றில்‌, நாம்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ இரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தின்‌ தனிச்சிறப்பைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்தித்தோம்‌. இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்‌ என்பது செயல்படும்‌ 
விசுவாசமாக உள்ளது. மனமாற்றத்தின்‌ கிரியைகள்‌ இல்லையென்றால்‌, 





அது செத்த விசுவாசமாகிறது. யாக்கோபு, “கிரியைகளில்லாத விசுவாசம்‌ 
செத்ததாயிருக்கிறது” என்று கூறினார்‌ (யாக்கோபு 2:26). ஒரு உண்மைக்கு 
மனதில்‌ சம்மதம்‌ தெரிவித்தல்‌ மாத்திரம்‌ இரட்சிக்கும்‌ விசுவாசத்தில்‌ 
அடங்கியிருப்பதில்லை. “பிசாசுகளும்‌ விசுவாசித்து, நடுங்குகின்றன” 





என்று யாக்கோபு நமக்கு நினைவூட்டினார்‌ (யாக்கோபு 2:19). இவ்விதம 
ரக இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்‌ என்பது ஒரு கடிகாரம்‌ போன்றதாக 
உள்ளது. நான்‌ எனது கடிகாரத்தின்‌ பின்பாகத்தை எடுத்துவிட்டு அதன்‌ 
உட்புறம்‌ வேலைசெய்வகைக்‌ கண்ணோக்க முடியும்‌. அதில்‌ பல பாகங்கள்‌ 
உள்ளன, ஆனால்‌ அவை ஓரே கடிகாரத்தை ஏற்படுத்துகின்றன. நான்‌ 
அந்தக்‌ கடிகாரத்தின்‌ வேலைப்பாடுகளில்‌ இருந்து ஒரு பகுதியை - அல்லது 





234 


எல்லாவற்றையும்‌ - எடுத்துப்‌ போட்டுவிட்டால்‌, அது பயனற்றதாகிவிடும்‌. 
அதுபோன்றே, நாம்‌ விசுவாசத்தின்‌ கிரியைகளை நீக்கிப்போட்டால்‌, அது 
செத்த விசுவாசமாகிவிடுநெது; அது வெறுமையானதாக உள்ளது. மனதின்‌ 
இந்த சம்மத நிலையைச்‌ சிலர்‌ “விசுவாசம்‌” என்று அழைக்கலாம்‌, ஆனால்‌ 
அப்படிப்பட்ட விசுவாசம்‌, ஒரு வெறுமையான கடிகாரத்தைப்‌ போன்று 
பயனற்றதாயிருக்கும்‌. 

ஒருவர்‌ இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்வதற்குத்‌ தேவன்‌ தமது 
இரக்கத்துடன்‌ கூடுதலாக, வாழ்கின்ற மற்றும்‌ கரியை செய்கின்ற 
விசுவாசத்தைக்‌ கேட்கின்றார்‌ என்று நாம்‌ கண்டறிகன்றோம்‌. ஆகையால்‌, 
இழந்துபோகப்பட்டுள்ள மனிதருக்குத்‌ தரப்பட்டுள்ள கட்டளைகளைக்‌ 
கண்டறிய நாம்‌, தேவனுடைய வசனத்தை ஆராய வேண்டும்‌. நம்மை 
இரட்சிப்பதற்குத்‌ தேவன்‌ பாதிவழி வரையில்‌ வந்தாலும்‌, நாம்‌ அவரது 
கிருபையை ஏற்றுக்கொள்வதற்கு - அவரது கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்‌ 
படிதலின்‌ மூலமாக - அவரிடத்தில்‌ சென்று சேர வேண்டும்‌ என்பதே 
தொடக்கம்‌ முதல்‌ தேவனுடைய திட்டமாக இருந்துள்ளது. நாம்‌, வசனத்‌ 
திற்கு நமது இருதயங்களைத்‌ திறந்து கீழ்ப்படியும்‌ ஆவலுடன்‌ தேவனு 
டைய கட்டளைகளைக்‌ கேள்விப்பட வேண்டும்‌ என்பதே எனது ஜெபமாக 
உள்ளது. 

நாம்‌ பாவிகளாய்‌ இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததால்‌ 
(ரோமர்‌ 5:8), நமது ஓப்புக்கொடுத்தலைப்‌ பின்தொடர்ந்து உண்மை 
யான மனந்திரும்புதல்‌ ஏற்பட வேண்டும்‌. “அவர்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ 
அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ பலனளிக்கிறார்‌ என்றும்‌? 
நாம்‌ உணர்ந்தறிய வேண்டும்‌ (எபிரெயர்‌ 11:6), இருப்பினும்‌ அவர்‌ 
தம்மைப்‌ புறக்கணித்து தமக்குக்‌ கழ்ப்படி யாதவர்களுக்குத்‌ தண்டனை 
அளிப்பவராகவும்‌ இருக்கின்றார்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:7, 8). இந்த 
விசுவாசத்திற்கு வருவதில்‌, நாம்‌ இருதயத்தில்‌ மாற்றத்தைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ நமது பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்பி இனி அவற்றில்‌ 
நடப்பதில்லை என்று தீர்மானிக்க வேண்டும்‌. சில மக்கள்‌ மனந்திரும்பு 
தலையும்‌ மன்னிப்பையும்‌ போட்டுக்‌ குழப்பிக்கொள்னெறனர்‌. நமது 
இரட்சிப்பில்‌, மனந்திரும்புதல்‌ என்பது நமது பகுதியாகவும்‌ மன்னிப்பு 
என்பது தேவனுடைய பகுதியாகவும்‌ உள்ளன என்பதை நாம்‌ நினைவில்‌ 
வைக்க வேண்டும்‌. நமது இருதயத்தில்‌ பாவம்‌ இருந்து, நாம்‌ அதைக்குறித்து 
மேன்மை பாராட்டினால்‌, நாம்‌ கிறிஸ்தவத்திற்கு மனமாற்றப்பட இயலாது. 
மனமாற்றச்‌ செயல்பாட்டினூடே கடந்து சென்றுள்ள பலர்‌, தங்கள்‌ 
இருதயங்களில்‌ இருந்து மனந்திரும்பியிராத காரணத்தால்‌ ஒருக்காலும்‌ மன 
மாற்றப்பட்டிருப்பதில்லை என்பதை நான்‌ வருத்தத்துடன்‌ கூறுகின்றேன்‌. 
திரளான மக்கள்‌ கூட்டாத்தாரிடம்‌, “நீங்கள்‌ மனந்திரும்பாமற்போனால்‌ 











எல்லாரும்‌ அப்படியே கெட்டுப்போவீர்கள்‌ ...” என்று இயேசு கூறினார்‌ 
லூக்கா 13:3). 

எல்லாக்‌ காலங்களிலும்‌ மக்கள்‌ மனந்திரும்புதலின்‌ முக்கியத்து 
வத்தைக்‌ கண்டுள்ளனர்‌ என்றே காணப்படுகிறது. யோபுவின்‌ காலத்தில்‌ 
கூட, மக்கள்‌ மனந்திரும்புதலின்‌ அவசியத்தை உணர்ந்திருந்தனர்‌. யோபு 


235 


பாவத்தினிமித்தம்‌ துன்புற்றார்‌ என்று அவரது நண்பர்கள்‌ நினைத்தனர்‌. 
அவர்களில்‌ ஒருவரான சோப்பார்‌ என்பவர்‌, மனந்திரும்புதலுக்கு 
யோபுவின்‌ கவனத்தை ஈர்ப்பதன்மூலம்‌ அவர்‌ தமது இடர்ப்பாடுகளில்‌ 
இருந்து அவரை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்தார்‌: “நீர்‌ உம்முடைய 
இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, உம்முடைய கைகளை அவருக்கு நேராக 
விரித்தால்‌ நலமாயிருக்கும்‌. உம்முடைய கையிலே அக்கிரமம்‌ இருந்தால்‌, 
அதைத்‌ தூரத்தில்‌ அகற்றிவிட்டு, அநியாயம்‌ உம்முடைய கூடாரங்களில்‌ 
வாசமாயிருக்கவொட்டாதிரும்‌”” (யோபு 11:13, 14). வேதாகமத்தின்‌ 
மிகப்பழைய புத்தகங்கள்‌ ஒன்றில்‌ உள்ள இந்த வார்த்தைகளைக்‌ காட்டிலும்‌ 
மனந்திரும்புகலுக்கான அதிக மேன்மையான அழைப்பை வேறு எவ்விடத்‌ 
திலும்‌ நாம்‌ காண இயலாது. 

பழைய ஏற்பாட்டில்‌ மனந்திரும்புதலுக்கான பல நிகழ்ச்சிகளை 
நாம்‌ காண முடியும்‌; ஆனால்‌ புதிய ஏற்பாட்டிற்குத்‌ திரும்புகையில்‌, 
நாம்‌ புதிய நாளின்‌ வருகை முன்னுரைக்கப்படும்‌ உதயவானத்தில்கூட 
மனந்திரும்புதல்‌ பற்றிய பிரசங்கத்தைக்‌ காணுகின்றோம்‌. எஜமானரின்‌ 
முன்னோடியான யோவான்‌, யூதேயாவின்‌ வனாந்தரப்‌ பகுதியில்‌ 





திரளான மக்கள்‌ கூட்டத்தாருக்கு, “மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ 
சமீபித்திருக்கிறது” என்று கூறிப்‌ பிரசங்‌இத்தார்‌ (மத்தேயு 3:2). “மனந்தி 
ரும்புதலுக்கேற்ற கனிகளைக்‌ கொடுங்கள்‌, ...?” என்று எச்சரிக்கும்‌ 
அவரது சத்தங்களை கேட்க முடிகிறது லூக்கா 3:8). பின்பு நாம்‌, 
தேவகுமாரன்‌ மக்கள்‌ மத்தியில்‌ நடக்கையில்‌, அதே எச்சரிக்கைக்‌ குறிப்பை 
எடுத்துரைத்ததகைக்‌ கேட்க முடிகிறது: “மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ 
சமீபித்திருக்கிறது”” (மத்தேயு 4:17). கிறிஸ்து தமது வாழ்வின்‌ எஞ்சிய 
காலம்‌ - மூன்றரை ஆண்டுகள்‌ - முழுவதிலும்‌ தமது சீஷா்களுடன்‌ சேர்ந்து, 
மக்களை மனந்திரும்பும்படி அழைத்துக்கொண்டிருந்தார்‌. அவரது ஊழியம்‌ 
முடிக்கப்பட்ட பின்பு - அவர்‌ சிலுவையில்‌ மரணத்தை ருசிபார்த்து, 
மூன்றாம்‌ நாளில்‌ கல்லறையில்‌ இருந்து வெளியே வந்ததனால்‌ மரணத்தை 
வெற்றிகொண்ட பின்பு - அவர்‌ தமது பிதாவினிடத்திற்கு ஏறிச்செல்‌ 
வதற்குச்‌ சற்றுமுன்னர்‌, “எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து பாடுபடவும்‌, 
மூன்றாம்நாளில்‌ மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும்‌ வேண்டியதாயிருந்தது; 
அன்றியும்‌ மனந்திரும்புதலும்‌ பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ தொடங்கிச்‌ 
சகல கேசத்தாருக்கும்‌ அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும்‌ 
வேண்டியது” என்று கூறுவதை (லூக்கா 24:46, 47) நாம்‌ கேட்க முடிகிறது. 

அவர்‌ இவ்வார்த்தைகளைக்‌ தேர்ந்துகொண்ட எண்ணிக்கையில்‌ 
உள்ளவர்களுக்குப்‌ பேசியபின்பு, அவர்‌ மேகங்கள்‌ வழியாகப்‌ பரலோகத்‌ 
திற்கு ஏறிச்சென்றதை அவர்கள்‌ கண்டனர்‌. பின்பு அந்தக்‌ குழுவினர்‌ 
குங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடியே எருசலேமுக்குச்‌ சென்றனர்‌. 
அவர்களை] சகல சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்தும்‌”படிக்கு (யோவான்‌ 
16:13), வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட வல்லமைக்காக அவர்கள்‌ 
காத்திருக்கையில்‌, அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ ஜெபித்தனர்‌. பெந்தெ 
கொஸ்தே நாளன்று, அவர்கள்‌ யாவரும்‌ கூடிவந்திருக்கையில்‌, தேவனு 
டைய ஆவியானவர்‌ அவர்கள்மீது இறங்கி வந்தார்‌, மற்றும்‌ அவர்கள்‌ 








236 


செய்யும்படி இயேசு கூறியிருந்தவற்றை அவர்கள்‌ செய்வதற்கு, தெய்வீக 
வல்லமை அவர்களுக்கு அருளப்பட்டது. இயேசு அவர்களிடத்தில்‌ 
கூறியிருந்தது என்ன? “... மனந்திரும்புதலும்‌ பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ 
தொடங்கிச்‌ சகல கேசத்தாருக்கும்‌ அவருடைய நாமத்தினாலே 
பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது” (லூக்கா 24:47). பின்பு, ஆவியானவரின்‌ 
வல்லமையுடன்‌, அவர்கள்‌ பிரசங்கிக்கக்‌ தொடங்கினர்‌. திரளான 
கூட்டத்தார்‌ கூடிவந்து அகைக்‌ கேட்டனர்‌. பேதுரு அந்த அற்புதமான 
பிரசங்கத்தைப்‌ பிரசங்கித்தார்‌. அவரது வார்த்தைகளைக்‌ கேட்ட மக்கள்‌, 





தாங்கள்‌ இரட்சகரைக்‌ கொலைசெய்திருந்ததை உணர்ந்தனர்‌. நாம்‌ 
பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌, 


இதை அவர்கள்‌ கேட்டபொழுது, இருதயத்திலே குத்தப்பட்டவா்‌ 
களாக, பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து: 
சகோதரரே, “நாங்கள்‌ என்னசெய்யவேண்டும்‌” என்றார்கள்‌. பேதுரு 
அவர்களை நோக்கி: “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ 
பாவமன்னிப்புக்கென்று இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த 
ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” [என்று சொன்னார்‌] (நடபடிகள்‌ 
2:37, 38). 


என்ன செய்யப்பட வேண்டும்‌ என்று கிறிஸ்து கூறியிருந்தாரோ, அதையே 
அப்போஸ்தலர்கள்‌ மிகச்சரியாகத்‌ தொடங்கியிருந்தன: “மனந்திரும்புகலும்‌ 
பாவமன்னிப்பும்‌. ...” அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படுதல்‌, 
ஆவியானவரால்‌ வழிநடத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள்‌ நிச்சயமாகவே, 
சரியான வார்த்தைகளை சரியான வழிமுறையில்‌ கூறினர்‌. பேதுரு, 
“மனந்திரும்பி பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்று கூறினார்‌. இவ்விதமாக, என்‌ நண்பர்களே, 
குற்றம்‌ உணர்த்தப்பட்டு, நீண்டகாலத்திற்கு முன்னர்‌ ஏக்கத்துடன்‌ 
இருந்தவர்களைப்‌ போன்றே இன்றிருக்கும்‌ ஆத்துமாக்களுக்கு நாம்‌, 
“நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌; ...” 
என்று கூறும்போது, நிச்சயமாகவே நாம்‌ தவறானவற்றைச்‌ செய்வதில்லை. 

பாவமன்னிப்பிற்கான தேவனுடைய திட்டத்தில்‌, ஞானஸ்நானம்‌ 
பெறுதலைப்‌ போன்றே மனந்திரும்புதலுக்கான அவசியமும்‌ இருந்தது 
மற்றும்‌ இருக்கிறது. மனந்திரும்புதல்‌ என்பது வாழ்வை நேராக்குகிறது; 
அது ஒரு நபரைத்‌ தனது சிந்தையில்‌ சரியான வழிக்குத்‌ திரும்பச்‌ 
செய்கிறது. கிறிஸ்துவின்‌ சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படியும்‌ செயல்‌ என்ற வகையில்‌ 
ஞானஸ்நானம்‌, உண்மையான மனந்திரும்புதலுடன்‌ தொடர்புடைய 
தாகவும்‌, விசுவாசி மனந்திரும்பியுள்ள பாவங்களில்‌ இருந்து அவரை 
மன்னிப்பதற்கானதாகவும்‌ உள்ளது. 

மனந்திரும்புதல்‌ என்றால்‌ என்ன? ரோமர்‌ 2:4ம்‌ வசனம்‌, “அல்லது 
தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல்‌, 
அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம்‌ இவைகளின்‌ ஐசுவரியத்தை 


237 


அசட்டைபண்ணுகிறாயோ?” என்று கேட்கிறது. நாம்‌ இவ்வசனத்திலிருந்து, 
தேவனுடைய இரக்கத்தினால்‌ நாம்‌ மனந்திரும்புகலுக்கு வழிநடத்தப்படு 
கின்றோம்‌ என்று அறிகின்றோம்‌. தேவனுடைய நற்தன்மையும்‌ தயவும்‌ 
அவருடைய ஓரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்விலும்‌ மரணத்தி 
லும்‌ வெளியாக்கப்பட்டுள்ளன. அந்தப்‌ பூரணமானவருடைய வாழ்வைப்‌ 
பற்றி நாம்‌ படிக்கையில்‌, அவரது பூமிக்குரிய திருப்பயணத்தின்‌ 
மூலமாக பரிசுத்தத்தின்‌ வனப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதைக்‌ 
காணுகின்றோம்‌. நாம்‌ அவரைக்‌ கல்வாரிக்குப்‌ பின்தொடர்ந்து அங்கு 
அவர்‌ பாடுபடுவதை, நமது பாவங்களுக்காக மரிப்பதை, அற்பமான 
பாவிகள்‌ இரட்சிக்கப்படுதலை சாத்தியமாக்யெதைக்‌ கவனிக்கன்மோம்‌, 
மற்றும்‌ தேவனுடைய பிள்ளைகளாகிறோம்‌. அவர்‌ இப்படிப்பட்ட 
சுடர்விடும்‌ அன்பைக்கொண்டிருப்பது எதற்காக? அவர்‌ இப்படிப்பட்ட 
நற்தன்மையைக்‌ காட்சிப்படுத்தியது ஏன்‌? இப்போது நாம்‌ வாசித்திருக்கும்‌ 
வனப்பகுதியில்‌ இவற்றிற்கான பதில்‌ வருகிறது: “.. தேவதயவு நீ குணப்டடும்படி 
உன்னை ஏவுகிறது.” 

2 கொரிந்தியர்‌ 7:9, 10ல்‌ பவுலின்‌ வார்த்தைகளை நாம்‌ நினைவு 
படுத்திப்‌ பார்ப்போமாக: “இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்‌; 
நீங்கள்‌ ... மனந்திரும்புறெதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே 
சந்தோஷப்படுகிறேன்‌; ...?? மீட்கும்‌ அன்பினுடைய வரலாறு 
இயல்பாகவே மக்களின்‌ இருதயங்களைத்‌ தொடும்‌. தேவனுடைய 
வசனம்‌ மக்களைத்‌ தேவனுக்கேற்ற துக்கத்திற்கு வழிநடத்துவதை நோக்கம்‌ 
ரகக்‌ கொண்டுள்ளது, மற்றும்‌ தேவனுக்கேற்ற துக்கமானது மனந்தி 
ரும்புதலைச்‌ செயல்படுத்தும்‌. மக்கள்‌ மனந்திரும்புதல்‌ இல்லாவிட்டால்‌ 
கெட்டுப்போவார்கள்‌. நித்திய மரணம்‌ என்ற அந்த அழிவில்‌ இருந்து பாவம்‌ 
நிறைந்த மனிதர்‌ தப்பிக்க ஒரு வழியைச்‌ சாத்தியமாக்குவதற்காகவே, இயேசு 
மரித்தார்‌. இவ்விதமாக “அவர்‌ முந்தி நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்தபடியால்‌ 
நாமும்‌ அவரிடத்தில்‌ அன்பு கூருகிறோம்‌” (1 யோவான்‌ 4:19). 

நமது படிப்பில்‌ இருந்து, நாம்‌ தேவனுக்கேற்ற துக்கம்‌ 
என்பது மனந்திரும்புதல்‌ அல்ல, ஆனால்‌ அது மனந்திரும்புதலுக்கு 
வழிநடத்துகிறது என்று முடிவுசெய்ய வேண்டும்‌, மேலும்‌, நாம்‌ மறு 
சீரமைப்பு என்பது மனந்திரும்புதல்‌ அல்ல, ஆனால்‌ அது மனந்திரும்புதலின்‌ 
விளைவாக உள்ளது என்றும்‌ முடிவு செய்கின்றோம்‌. அப்படியானால்‌, 
மனந்திரும்புதல்‌ என்றால்‌ என்ன? இதற்கு நாம்‌ பதில்‌ அளிப்பதற்கு முன்‌, 
ஒரு சில வேதவசனங்களைக்‌ கவனிப்போம்‌: 








[2 


யினும்‌ உங்களுக்கு எப்படித்‌ கோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 
இரண்டு குமாரர்‌ இருந்தார்கள்‌; மூத்தவனிடத்தில்‌ அவன்‌ வந்து: மகனே, 
நீ போய்‌ இன்றைக்கு என்‌ திராட்சத்கோட்டத்தில்‌ வேலை செய்‌ என்றான்‌. 
அதற்கு அவன்‌: மாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌, பின்பு அவன்‌ 
மனஸ்தாபப்பட்டுப்‌ போனான்‌. இளையவனிடத்திலும்‌ அவன்‌ வந்து, 
அப்படியே சொன்னான்‌; அதற்கு அவன்‌: போகிறேன்‌ ஐயா, என்று 
சொல்லியும்‌, போகவில்லை” (மத்தேயு 21:28-30). 


238 


இந்த மகன்‌ தனது மனதை மாற்றிக்கொண்டு, தான்‌ செய்யமாட்டேன்‌ 
என்று கூறியிருந்ததைச்‌ செய்தான்‌ என்று நாம்‌ புரிந்துகொள்கன்றோம்‌. 
அதுவே மனந்திரும்புதல்‌ என்று இயேசு கூறினார்‌. மேலும்‌ இயேசு 
பின்வருமாறும்‌ கூறினார்‌, 





யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு நினிவே பட்டணத்தார்‌ 
மனந்திரும்பினார்கள்‌. இதோ, யோனாவிலும்‌ பெரியவர்‌ 
இங்கே இருக்கிறார்‌. ஆதலால்‌ நியாயத்தீர்ப்புநாளிலே நினிவே 
பட்டணத்தார்‌ இந்தச்‌ சந்ததியாரோடெழுந்து நின்று இவர்கள்மேல்‌ 
குற்றஞ்சுமத்துவார்கள்‌ (மத்தேயு 12:41). 


நினிவேயின்‌ மனிதர்களைப்‌ பற்றி இயேசு என்ன கூறினார்‌? “அவர்கள்‌ 
யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு ... மனந்திரும்பினார்கள்‌.”” இப்போது 
நாம்‌ இதைப்‌ பற்றி யோனாவால்‌ கொடுக்கப்பட்ட விவரத்திற்குத்‌ திரும்பி, 
அவர்கள்‌ என்ன செய்தனர்‌ என்று காண்போம்‌: “.. அவர்கள்‌ தங்கள்‌ பொல்‌ 
லாத வழியைவிட்டுத்‌ திரும்பினார்கள்‌, ...” (யோனா 3:10). 

மனந்திரும்புதல்‌ பற்றி இயேசு என்ன கருதுகின்றார்‌ என்று இப்போது 
நாம்‌ அறிகின்றோம்‌: அது மக்கள்‌ தங்களின்‌ பொல்லாத வழிகளை விட்டுத்‌ 
திரும்புவதாக உள்ளது. மறுசீரமைப்பு என்பது பொல்லாங்கில்‌ இருந்து 
இரும்புதலின்‌ விளைவாக உள்ளது; அது மனந்திரும்புதலின்‌ விளைவாக 
உள்ளது. எனவே மனந்திரும்புதல்‌ என்பது, இருதயத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றமாக, 
மேன்மையானவற்றைச்‌ செய்வதாகவும்‌ பொல்லாங்கை விட்டுவிடுவதாகவும்‌ 
தீர்மானித்தலாக உள்ளது. 

பாவிகள்‌ மனந்திரும்பி, பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ 








பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று அவர்களுக்குக்‌ கூறப்பட்டது. அவர்கள்‌ 
மேன்மையானவற்றைச்‌ செய்யதீர்மானிக்கவும்‌, பொல்லாத வழிகளைவிட்டு 
விலகவும்‌, தங்கள்‌ பாவங்களில்‌ இருந்து மன்னிக்கப்படுவதற்கு இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெறவும்‌ வேண்டும்‌ என்று 
கூறப்பட்டுள்ளனர்‌ நடபடிகள்‌ 2:38). ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொண்ட 
விசுவாசி பாவம்‌ செய்தல்‌ என்பது சாத்தியமானதாகவே உள்ளது. 





அவர்கள்‌ அவ்வாறு பாவம்‌ செய்யும்போது, அதற்கான பரிகாரத்தில்‌ 
மனந்திரும்புதலும்‌ உள்ளடங்குகிறது. விசுவாசித்து ஞானஸ்நானம்‌ பெற்ற 
சீமோன்‌ பாவம்‌ செய்தபோது, பேதுரு, “ஆகையால்‌ நீ உன்‌ துர்க்குணத்தை 
விட்டு மனந்திரும்பி, தேவனை நோக்கி வேண்டிக்கொள்‌; ஒருவேளை உன்‌ 
இருதயத்தின்‌ எண்ணம்‌ உனக்கு மன்னிக்கப்படலாம்‌” என்று கூறினார்‌ 
(நடபடிகள்‌ 8:22). 

தேவனுடைய பிள்ளையாயிருந்து தவறு செய்கின்றவர்‌, இரக்கம்‌ 
மற்றும்‌ மன்னிப்பிற்காக வேண்டிக்‌ கொள்ளக்கூடுவதற்கு முன்பு, 
அவர்‌ மனந்திரும்ப வேண்டும்‌. தவறு செய்கின்ற பரிசுத்தவான்‌ மேன்மை 
யானவற்றைச்‌ செய்வதென்றும்‌, பொல்லாங்கை விட்டுவிடுவதென்றும்‌, 
மன்னிப்பிற்காகத்‌ தேவனுடைய அரியணையைக்‌ தாம்‌ அணுகுவதற்கு 
முன்பு தமது நோக்கத்தை மாற்றுவதென்றும்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. அவர்‌ 
மன்னிப்பின்‌ இந்தச்‌ சட்டத்திற்கு மனவிருப்பத்துடன்‌ பணிந்தால்‌, அவரை 





239 


மன்னிப்பதாக தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கின்றார்‌. 

பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்புதல்‌ என்பது நம்மை இரட்‌சப்பதற்குத்‌ 
தேவனுடைய திட்டத்தின்‌ பகுதியாக உள்ளது என்று கண்டுள்ள நிலையில்‌, 
நாம்‌ ஓவ்வொரு பாவத்தில்‌ இருந்தும்‌ மனந்திரும்பி அவரது அன்பின்‌ 
கட்டளைகளைப்‌ பின்பற்றும்படி திரும்பலாம்‌. தேவனுடைய வசனத்தைப்‌ 
படித்தல்‌ என்பது உங்கள்‌ இருதயத்தின்‌ கதவருகில்‌ தேவனுக்கேற்ற 
துக்கத்தைக்‌ கொண்டு வரும்படியாக நான்‌ ஜெபிக்கின்றேன்‌. பின்பு, 
துக்கத்தின்‌ ஆழங்களில்‌, நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வைக்‌ கிறிஸ்துவினிடமாய்த்‌ 
இருப்பலாம்‌. மனந்திரும்ப இயலாத ஆத்துமா பரிதபிக்கப்படத்‌ தக்கதாக 
உள்ளது. சில உதடுகள்‌, “தேவனே, நான்‌ தவறு செய்திருக்கிறேன்‌. நான்‌ 
துக்கப்படுகின்றேன்‌, நான்‌ மாற்றிக்கொள்வேன்‌” என்ற வார்த்தைகளை 
வடிவமைக்கக்‌ கூடாதிருத்தல்‌ என்பது எவ்வளவு கவலைக்குரியதாக 
உள்ளது. தாவீதின்‌ பின்வரும்‌ வார்த்தைகளை இன்றைக்கே நீங்கள்‌ 
கூறவேண்டும்‌ என்று நான்‌ ஜெபிக்கின்றேன்‌, 








தேவனே, உமது கிருடையின்படி எனக்கு இரங்கும்‌, உமது மிகுந்த 
இரக்கங்களின்படி என்‌ மீறுதல்கள்‌ நீங்க என்னைச்‌ சுத்திகரியும்‌. என்‌ 
அக்கிரமம்‌ நீங்க என்னை முற்றிலும்‌ கழுவி, என்‌ பாவமற என்னைச்‌ 
சுத்திகரியும்‌. என்‌ மீறுதல்களை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌; என்‌ பாவம்‌ 
எப்பொழுதும்‌ எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர்‌ ஒருவருக்கே 
விரோதமாக நான்‌ பாவஞ்செய்து, உமது கண்களுக்கு முன்பாகப்‌ 
பொல்லாங்கானதை நடப்பித்தேன்‌; நீர்‌ பேசும்போது உம்முடைய 
நீதி விளங்கவும்‌, நீர்‌ நியாயந்தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம்‌ 
விளங்கவும்‌ இதை அறிக்கையிடுகிறேன்‌ (சங்கீதம்‌ 51:1-4). 


கிறிஸ்துவை விசுவாசித்து, உங்கள்‌ பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்பி, 
அவர்மீது நீங்கள்‌ கொண்டுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு, ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்வதனால்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ வந்து சேர்வதற்கு இன்றைக்கே 
தீர்மானம்‌ செய்யுங்கள்‌. 





This lesson was adapted from “Godly Sorrow,” part of a printed series of Herald of 
Truth radio broadcasts. Reprinted by permission. James W. Nichols, G. K. Wallace, and 
C. E. McGaughey, The Churches of Christ Salute You (Abilene, Tex.: Beacon Publications, 
1953), 99-103. 


240 


